தமிழ்‌ உரை நடை 


௮, மு, பரமசவானந்தம்‌, 


'தமிழ்க்கலைப்‌ படுப்பகம்‌ 
சென்னை-30. ்‌ 


முதற்‌ பதிப்பு, சூலை, 1959 
இரண்டாம்‌ பதிப்பு சூலை, 1967 
மூன்றாம்‌ பதிப்பு ஏப்ரல்‌, 1976 


உரிமைப்‌ பதிப்பு 


விலை ரூ. 96-00 


விற்பனை உரிமை : 


பாரி நிலையம்‌ 


59, பிராட்வே, :சென்னை-1. 


மெட்ரோபாலிடன்‌ பிரிண்டர்ஸ்‌, ,சென்னை-2 


முன்னுரை 


இன்றைய உலகம்‌ ஆராய்ச்சி உலகம்‌, எதையும்‌ 
ஆய்வுக்‌ கண்ணோடு காண வேண்டி மக்கள்‌ உழைக்கின்றார்‌ 
கள்‌. விண்ணையும்‌ மண்ணையும்‌ ஆராய்வதோடு,; தங்கள்‌ 
உணவு உடை முதலியவற்றின்‌ தன்மைகளை ஆராய்வதோடு, 
தாங்கள்‌ வாழும்‌ நாட்டு வரலாறு, தாங்கள்‌ பேசும்‌ மொழி 
வரலாறு முதலியவற்றையும்‌ ஆராய்கின்றார்கள்‌ அறிவுடை 
மக்கள்‌. அவ்வாராய்ச்சிகளின்‌ பயனாக நாள்தோறும்‌ பலப்‌ 
பல புது நூல்கள்‌ புதுப்புதுக்‌ கருத்துக்கள்‌! தாங்கிப்‌ பல்வேறு 
மொழிகளில்‌ வந்துகொண்டே இருக்கின்றன. இந்திய 
நாட்டிலேயும்‌ தமிழிலும்‌ பிறமொழிகளிலும்‌ எத்தனையோ 
புத்தம்‌ புதிய நூல்கள்‌ வெளிவருகின்றன. அவற்றுள்‌ சில 
மொழி வரலாறு பற்றி ஆராய்ந்த கருத்துக்களைத்‌ தாங்கி 
வருகின்றன. தமிழிலும்‌ அவ்வாறு நூல்கள்‌ வருதல்‌ 
வேண்டும்‌. 


மொழி ஆராய்ச்சியாளர்‌ திராவிட மொழிக்‌ குடும்பமே 
பழமையானதென்றும்‌, அக்குடும்பத்தே தமிழே தொன்மை 
வாய்ந்ததென்றும்‌ கூறுகின்றார்கள்‌. அத்தொன்மைத்‌ தமிழ்‌ 
மொழியை அறிஞர்‌ பல துறைகளில்‌ பல வகைகளில்‌ ஆராய்‌ 
கின்றனர்‌. தமிழ்‌ பற்றி ஆராய அறிஞர்‌ பலரது பெரு 
முயற்சி தேவை, பல ஆண்டுகள்‌ பல துறைகளில்‌ முயன்று 
ஆராயின்‌, எத்தனையோ உண்மைகள்‌ புலப்படும்‌. அந்த 
முயற்சியில்‌ நல்லறிஞர்‌ பலர்‌ முன்னின்று தமிழன்னையை 
அணி செய்யும்‌ இந்நாளில்‌ நானும்‌ ஓரளவு அத்துறையில்‌ 
முயல நினைத்தேன்‌. அம்முயற்சியின்‌ பயனே இச்சிறு: நூல்‌. 


தமிழில்‌ பாட்டும்‌ உரையும்‌ தொல்காப்பியனார்‌ 
காலத்துக்கு முன்பிருந்தே நாட்டில்‌ : நிலவி வந்துள்ளன. 


(3 


எனினும்‌, சங்க காலத்திலும்‌ இடைக்காலத்திலும்‌ உரை 
யினும்‌ பாட்டே பலரால்‌ போற்றப்பட்டு, பயிலப்பட்டு, 
நல்ல இலக்கியமாக வளர்ச்சியுற்றது, உரை தமிழில்‌ 
இல்லையோ என்னுமாறு மறைந்துவிட்டது. இடைக்காலத்‌ 
திலே சல பெருநூல்களுக்கு எழுந்த உரை நூல்களைத்‌ 
தவிர்த்து, வேறு தனியான உரை நூல்கள்‌ நாட்டில்‌ 
உண்டாகவில்லை என்பதை அறிகிறோம்‌. ஆனால்‌, இன்று 
பாட்டினும்‌ உரை நூல்களே நாட்டில்‌ அதிகமாகப்‌ பரவு 
கின்றன. இடைக்காலப்‌ பா நூல்கள்‌ பல “இருந்தவிடம்‌ 
தெரியாமல்‌ மறைந்துவிட்டன. உரைநடை இடைக்காலத்‌ 
தில்‌ அதிகமாக வளராவிடினும்‌, இன்று அது மிக அதிகமாக 
வளர்ந்து வருவதைக்‌ காண்கிறோம்‌. தொல்காப்பியர்‌ 
காலத்தில்‌ வாழ்ந்த உரைநடை இடையிடையே நிலை 
கெட்டிருப்பினும்‌ இன்று தலை நிமிர்ந்து உள்ள கராணத்தால்‌ 
அதன்‌ வளர்ச்சிபற்றி அறிய விரும்புதல்‌ இயல்பாகும்‌, 
அந்தத்‌ துறையில்‌ உரைநடை ஆராய்ச்சியில்‌ கருத்திருத்தி 
யவர்‌ மிகச்‌ சிலரே, அவருள்ளும்‌ திரு, செங்கல்வராயப்‌ 
பிள்ளை அவர்களே ஆராய்ந்து ஆங்கிலத்தில்‌ தொகுப்பாக 
ஒரு நூல்‌ எழுதியுள்ளார்கள்‌. ஒரு லர்‌ ஏல கட்டுரைகளை 
எழுதியுள்ளார்கள்‌, எனினும்‌, தமிழில்‌ தமிழ்‌ உரைநடை 
பற்றி விளக்கமாக அன்று முதல்‌ இன்று வரை உள்ள உரை 
நலம்‌ கண்டு ஆராய்ந்து வெளி வந்த நூல்‌ இல்லை. எனவே, 
அத்துறையில்‌ கருத்திருத்தினால்‌ நாட்டுக்கும்‌ மொழிக்கும்‌ 
பயன்‌ உண்டு என்ற கருத்தால்‌ இந்நூலை எழுத நினைத்தேன்‌. 
தொல்காப்பியர்‌ காலந்தொடங்கி இன்று வரை வளர்ந்த 
உரைநடைகளைக்‌ காலந்தொறும்‌ வகுத்து வைத்த முறையில்‌ 
எடுத்துக்‌ காட்டியுள்ளேன்‌. உரைநடை என்பது என்ன 
என்ற ஆராய்ச்சியில்‌ மேலைநாட்டுப்‌ பேரறிஞர்கள்‌ அது 
பற்றிக்‌ கொண்ட கருத்துக்களை ஓரளவு காட்டியும்‌, அவை 
தமிழ்‌ உரைநடைக்கும்‌ பொருந்தும்‌ வகையினை விளக்கியும்‌ 
உள்ளேன்‌. வடமொழி தமிழொடு கலந்து உரைநடையில்‌ 
பயில்வதைத்‌ தனியாக எடுத்துக்‌ காட்டியுள்ளேன்‌. அழியா 
எழுத்துக்களாகிய கல்வெட்டுக்களைத்‌ தனியாகப்‌ பிரித்துள்‌ 


1 


“ளேன்‌. உரையாடரியர்களை இரு பகுப்பாகப்‌ பிரித்து, காலத்‌ 
தால்‌ முன்னைய பின்னைய: உரையாசிரியர்களாக்கி, அவரவரீ 
.தொண்டுகளையும்‌ காட்டியுள்ளேன்‌. பிற்காலத்தில்‌ மேலை 
நாட்டார்‌ உரைநடைக்குச்‌ செய்த தொண்டினையும்‌, இன்று 
உரைநடை வளரும்‌ நிலையையும்‌ காட்டியுள்ளேன்‌. இவ்வாறு 
என்‌ ஆய்வு நிலைக்கேற்பத்‌ தமிழ்‌ உரைநடை பற்றியும்‌, அது 
அன்று தொட்டு இன்றுவரை வளர்ந்த நிலைபற்றியும்‌ இந்‌ 
நூலில்‌ ஓரளவு எடுத்துக்காட்ட முயன்றுள்ளேன்‌. 7 தமிழ்‌ 
உரைநடை இலக்கியங்களின்‌ வளர்ச்சி வரலாற்றைத்‌ திட்ட 
மாய்த்‌ துணிந்து எழுதுவதற்கு வேண்டிய துணைக்‌ கருவிகள்‌ 
இலவெனினும்‌, கிடைக்கின்ற கருவிகளைக்‌ கொண்டு ஒருவாறு 
துணிந்து எழுதலாம்‌” (கலைக்‌ களஞ்சியம்‌, 7௦1, 4 பக்‌, 499௪ 
500) என்ற கூற்றின்படி இவ்வுரைநடை ஆராய்ச்சி பற்றி 
ஆராய்ந்து நான்‌ என்னால்‌ இயன்ற அளவு முயன்று இந்நூலை 
முடித்திருக்கிறேன்‌. இத்துறையில்‌ தமிழில்‌ இது முதன்‌ 
முயற்சி, தவறுகள்‌ இருப்பின்‌, காணும்‌ அறிஞர்கள்‌ 
காட்டுவார்களாயின்‌, அடுத்த பதுப்பில்‌ இந்நூல்‌ திருத்தம்‌ 
பெற வழியாகும்‌. 


ல இத்தால்‌ வெளிவர உதவிய அனைவருக்கும்‌ நன்றி 
ச ன்‌. 


சென்னை 30 ௮. மு. பரமசிவானந்தம்‌. 


தமிழ்க்கலை இல்லம்‌ 
1. 7/9 


மூன்றாம்‌ படுப்பின்‌ முன்னுரை 


இந்த நூலை முதன்‌ முதல்‌ வெளியிடும்போது இதன்‌ 
இரண்டாம்‌ பதிப்பு வெளிவரும்‌ என நான்‌ கருதவில்லை, 
தாட்டில்‌ இத்தகைய ஆய்வு நூல்கள்‌ அன்று மட்டுமன்றி, 
இன்றும்‌ அதிகமாகப்‌ போற்றப்‌ பெறவில்லை என்பது: 
கண்கூடு. எனினும்‌ மொழி ஆய்வு செய்யும்‌ வகையில்‌: 
பல்கலைக்‌ கழகங்கள்‌ தமிழ்‌ உரைநடை பற்றியும்‌ ஆய்வு 
காணும்‌ முறையில்‌ இந்நூலையும்‌ உயர்‌ கல்வி பயில்வார்க்கு. 
உறுதுணை ஆக்கி உள்ளமையின்‌ இதன்‌ மூன்றாம்‌ பதிப்பு: 
இப்போது வெளிவருகின்றது. 


இவ்வுரை நடை பற்றி அன்பர்களும்‌ ௮ நிஞர்களும்‌- 
துத்தம்‌ கருத்துக்களை எழுதி, இதைப்‌ பாராட்டியுள்ளனர்‌. 
அவர்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ நன்றி உரித்து. 


இன்று மொழி உணர்‌ நெறி வளர்கின்ற காரணத்‌. 
காலும்‌ பலரும்‌--தமிழரும்‌ பிறரும்‌--இம்மொழி வளர்ச்சியை- 
அறிந்து கொள்ள விரும்புவதாலும்‌ இத்துறையில்‌ இன்றும்‌. 
பலர்‌ கருத்திருத்தின்‌ பயன்‌ விளையும்‌ என்று நம்புகிறேன்‌. 
அதன்‌ வழி தமிழ்‌ உரை நடையின்‌ ஏற்றமும்‌ சிறக்கும்‌. 


மறுமுறையும்‌ அனைவருக்கும்‌ நன்றிகூறி அமைகின்றேன்‌... 


சென்னை-30 


5--4--1976.. 


த.மிழ்க்கலை இல்லம்‌ 
௮. மு, பரமசிவானந்தம்‌ 


2 1 
௬ 


ஐ 33 


10. 
11. 


தத த அப்‌ 


பபாருள்‌ 
உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 
எது உரை உடை? 
சிலப்பதிகார உரை ௩டை 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 


.. முன்னைய உரையாசிரியர்கள்‌ 


கல்வெட்டுக்கள்‌ 

தமிழும்‌ வடமொழியும்‌ 

பிற்கால உரையாசிரியர்கள்‌ 

மேலை நாட்டார்‌ தொண்டு 

இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 
நேற்றும்‌ இன்றும்‌ 

6௦௦15 36791161 


எடுத்தாண்ட தமிழ்‌ நூல்கள்‌ 


27 
63 
78 


97 
126 


143 
164. 


185 
203. 
219 
239 
284 


டர 
உரைநடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 


மொழிகள்‌ தோன்றிய நாளை இன்று ஆரியர்‌ சிலர்‌ 
ஆய்ந்து கண்டுகொண்டிருக்கின்றனர்‌. உலகில்‌ உள்ள 
மக்கள்‌ இன்று பல்வேறு மொழிகளைப்‌ பேசுகின்ருர்கள்‌; 
என்றாலும்‌, அவற்றை ஒரு சில இனங்களாகப்‌ பிரித்து, 
அவ்வவற்றின்‌ இலக்கணங்களை மொழிநூல்‌ ஆராய்ச்சி 
யாளர்‌ காட்டுகின்றனர்‌. ஆயினும்‌ அம்மொழிகளின்‌ 
தொன்மையையும்‌, அவை தோன்றிய நாளையும்‌ வரை 
யறுக்கப்‌ பெரிதும்‌ இடாப்பட வேண்டியுள்ளது. மனித 
_ வரலாறு ஏப்படி வரையறுக்க முடியாத ஒன்றாகக்‌ காலத்‌ 
தால்‌ நீண்டுகொண்டே செலலுகறகோ, அப்படியே 
மொழி வரலாறும்‌ செல்கிறது என்பர்‌ ஆய்வாளர்‌. அப்‌. 
படித்‌ தோன்றிய மொழியும்‌, அன்றே இன்றுபோலப்‌ பல 
வகைகளாகப்‌ பிரிந்தோ, பண்பட்டோ இருக்கவழியில்லை. 
மனித வரலாற்றில்‌ எந்நிலையில்‌ பழங்கால மனிதன்‌-கற்‌ . 
காலத்துக்கு முன்‌ வாழ்ந்த மனிதன்‌--வாழ்ந்தானே, 
அதே நிலையில்‌ அக்கால மொழியும்‌ வாழ்ந்திருக்கும்‌; 
அம்மொழி ஒன்றிலிருந்து பல கிளைத்து, மக்கள்‌ பிரியப்‌ 
பிரியப்‌ பல்கிப்‌ பெருகியிருகக வேண்டும்‌. 

தென்னிந்தியாவைப்‌ பொறுத்த வரையில்‌ திராவிட 
மொழிக்‌ குடும்பமே அன்றும்‌ இன்றும்‌ ஆட்சி செலுத்து 
கிறது. அக்குடும்பத்துள்‌ சிறந்தது தமிழ்மொழியே என்‌ ' 
அம்‌ காலத்தால்‌ முந்தியதும்‌ அதுவே என்றும்‌ வரலாற்‌ 
ருளரும்‌ மொழி ஆய்வாளரும்‌ ஒருசேர ஓப்புக்கொள்ளு 
கின்றனர்‌. இத்தகைய தமிழ்‌ மொழியில்‌ என்று இலக்கிய 


2 தமிழ்‌ உரை நடை 


வவட வைய வைகளை. 





இலக்கணங்கள்‌ தோன்றின என்பதை ஆராய்கின்றனர்‌. 
பெரும்பாலரான ஆய்வாளரும்‌ வரலாற்று ஆரியர்‌ 
களும்‌ இன்றைக்கு மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே 
வளமான இலக்கியங்களும்‌ அவை பற்றி எழுந்த இலக்‌ 
கண ரநால்களும்‌ தமிழில்‌ உள்ளன எனக்‌ காண்டின்றனர்‌. 
அக்காலத்தில்‌ எழுந்த எத்தனையோ நூல்கள்‌ இன்று 
நமக்குக்‌ கடைக்கவில்லை. என்றாலும்‌, தமிழில்‌ மிகப்‌ 
பழையதாகக்‌ காணப்பெறும்‌ தொல்காப்பியத்தை இன்‌ 
றைக்கு மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூலாகக்‌ 
காண்டுன்றார்கள்‌ அறிஞர்கள்‌. எனவே, கடந்த மூவாயிரம்‌ 
ஆண்டுகளாகத்‌ தமிழ்‌ பல வகைகளால்‌ வளர்ந்து வரு 
கின்றது என்னலாம்‌. 

தொலகாப்பியர்‌ காலத்திற்கு முந்தியம்‌ அக்காலம்‌ 
தொட்டும்‌ தோன்றிய இலக்கியங்கள்‌ இன்றுவரை வளர்‌ 
இன்றன. அவ்விலக்கியத்தைப்‌ பாட்டும்‌ உரையும்‌ என 
இரண்டாகப்‌ பிரிக்கின்றனர்‌ அறிஞர்‌. பாட்டினைப்பற்றி 
பல இலக்கியங்களும்‌ இலக்கணங்களும்‌ தோன்றி உள்ளன. 
ஆனால்‌, உரை அலலது உரைநடையைப்‌ பற்றிய இலக்கண 
நூல்களே இல்லை. ஏன்‌ அப்படி? தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ 
உரைநடை ரூரல்கள்‌ இருந்கனவெனக்‌ காண்‌இன்றோம்‌. 
அவை கால வெள்ளத்தில்‌ வாழாது வீழ்ந்தன போலும்‌/ 
என்றாலும்‌, உரை நாட்டில்‌ அடியோடு அழியவில்லை; 
அப்படியே நீறுபூத்த நெருப்பாய்‌ இருந்து இடைக்காலத்‌ 
இலும்‌ இந்த நூற்றாண்டிலும்‌ நன்கு சிறக்கத்‌ தலை நிமிர்ந்து 
ஓங்கியுள்ளது. இவவாறு தமிழில்‌ தோன்றி வளர்ந்த 
உரை நடையின்‌ சிறப்பைக்‌ காண்பதே நம்‌ நோக்கமாகும்‌. 

தமிழில்‌ உரைநடையின்‌ தோற்ற வளர்ச்சியைக்‌ 
காண்பதன்முன்‌, முதலில்‌ தோன்றியது பாட்டா உரையா 
என்பதை ஒரு சிறிது எண்ணிப்‌ பார்க்கலாம்‌. இன்று 
காண்கின்ற இலக்கியங்களை வைத்துக்கொண்டு, பழங்‌ 


உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ ப 3 


காலத்தில்‌ பாட்டுக்களே இருந்தன. எனவே, பாட்டே 
முன்‌ தோன்றிற்று, என்று சுலபமாக யாரும்‌ கூறிவிட 
-முடியாது. ஏனெனில்‌ தெல்காப்பியக்திலேயே உரை 
கடையைப்‌ பற்றிய இலக்கணம்‌ உள்ளது. இலக்கியம்‌ 
கண்டு அதற்கு இலக்கணம்‌ இயம்புதல்‌' மரபாதலின்‌, 
அக்காலத்தில்‌ வாழ்ந்த உரைஈடை' இலக்கியத்தைக்‌ 
கண்டே அவர்‌ அத்தகைய இலக்கணத்தைச்‌ செய்தார்‌. 
எனவே, பாட்டும்‌ உரையும்‌ மிகு பழங்காலக்‌ தொட்டே 
தமிழில வாழ்ந்து வருகின்றன என்பது பொருந்தும்‌. 

குமிழில்‌ மட்டுமல்லா து, பொதுவாக எல்லா மொழி 
களினும்‌ பாட்டும்‌ உரையும்‌ பயின்று வந்தாலும்‌, அவற்‌ 
றுள்‌ எது மூன்‌ தோன்றியது என்பது ஆராய வேண்டிய 
ஒன்றேயாகும்‌. எனது கருத்து, பாட்டினும்‌ உரை நடை 
காரன்‌ முன்னே தோன்றியிருக்க வேண்டும்‌ என்பது. மொழி 
வளர்ச்சியை கன்கு ஆராய்ந்தாலும்‌, பாட்டு முதலில்‌ 
“தோன்றக்‌ காரணம்‌ இல்லை என்பது நன்கு புலனாகும்‌. 
(மொழியின்‌ முதல்‌ நிலையாய எழுத்துக்கள்‌ தோன்றி, 
அவவெழுத்துககளைத்‌ சனித்தனியாக நாவால்‌ சொல்லிச்‌ 
சொல்லி, இரண்டோர்‌ எழுத்துக்களைப்‌ பிணைத்து, பிறகு 
மெல்லப்‌ பேசத்‌ தொடங்கியிருப்பார்கள்‌ முன்னைய 
மானிதர்கள்‌. அவர்கள்‌ அவ்வாறு பேசியது உரைஈடையே 
பன்றிப்‌ பாட்டாக அமையாது. இலக்கிய இலக்கணங் 
கள்‌ நன்கு பயின்ற மக்கள்கூட இனறு ஒருவருடன்‌ ஒருவா்‌ 
கலந்து பேசும்போது உரைநடையில்‌ பேசுவதைத்‌ கான்‌ 
காண்கின்றோம்‌. இப்படியிருக்க, அந்த முதல்‌ மனிதர்கள்‌ 
மட்டும்‌ எப்படிப்‌ பாடி யிருப்பார்கள்‌ ? கரடு முரடான 
சொற்களை நிறுத்தி நிறுத்தி, ஓன்றன்‌ பின்‌ இன்றாக 
மெள்ளப்‌ பொருத்தி, உரை நடையாகவே அவர்கள்‌ பேஇ 
4பிருக்க வேண்டும்‌. மொழி தோன்றிய அநக நாளிலேயே 
எந்த மனிதனும்‌ அழகாகப்‌ பாடிவிடமாட்டான்‌ என்பதை 


4 தமிழ்‌ உரை நடை 


அனைவரும்‌ ஏற்றுக்கொளவர்‌, எனவே, முதலில்‌ கூட்டிப்‌ 
பேசும்‌ - சொல்‌ சேர்த்து எழுதும்‌- உரை நடையே உண்டாக” 
யிருக்கவேண்டும்‌. பின்பு காலப்போக்கில்‌ மணிதனது 
அறிவும்‌ கற்பனைத்‌ இறனும்‌ வளர வளர, அவற்‌.றிற்கேற்ப 
மொழியும்‌ செம்மை நிலையுற்ற பிறகு பதிகம்‌ கழித்தே 
பாட்டுச்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌ ! 


சில மேலைநாட்டு ஆய்வாளர்களும்‌ அவர்களை ஓட்டி. 
எழுதும்‌ நம்‌ நாட்டவர்‌ சிலரும்‌ பாட்டுத்தான்‌ முதலில்‌ 
கோன்றி யிருக்கவேண்டும்‌ என்று எழுதஇியுள்ளார்கள்‌. 
அவருள்‌ சர்‌ பிலிப்‌ சிட்னி என்பார்‌ கூற்றை இங்குக்‌ காண 
லாம்‌. அவர்‌ பழங்கால இலக்கிய வளம்‌ சான்ற இரிக்கு 
இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு, ஹோமர்‌ முதலியவர்களைக்‌ 
காட்டி, அவர்களுக்கு முன்‌ வேறு இலக்கியஙகள்‌ இல்லாமை 
யாலும்‌, அவை அனை த்தும்‌ பாட்டுக்களாகவே இருப்ப -: 
தாலும்‌ பாட்டு உரைநடைக்கு முற்பட்டு, மூகலில்‌ தோன்‌ 
றியது எனக காட்ட விரும்புகிறார்‌.” அதற்கு ஏற்ற நிலை 
தமிழ்நாட்டிலும்‌ உள்ளது. இன்று தமிழில்‌ காம்‌ காணும்‌ 
பழம்‌ பேரிலகயெங்கள்‌ பாட்டிலேதான்‌ இருக்கக்‌ காண்‌ 
இரோம்‌. ஆனால்‌, இதைக்கொண்டு அதற்குமுன்‌ ஒன்றும்‌ 
இல்லை என்று சொல்ல முடியுமா? அவரே மற்றோரிடத்தில்‌ 
காட்டுமாறு செய்யுள்‌ அல்லது பாட்டு, புலவனுடைய 
உயர்ந்த கற்பனைத்‌ திறனைக்‌ காட்டும்‌ சிறந்த கண்ணாடியாய்‌ 
விளங்குகிறது. கற்பனை நிலைக்கு மனிதன்‌ வருழுன்‌ 
எத்தனை எத்தனையோ காலங்களைக்‌ கடக்க வேண்டுமே! 
கற்பனை உளத்தை உலகுக்கு உருவாக்கி எடுத்துககாட்ட 


1. $ர பிற 51001௩ கீறரச/2ரூ 107 7௦௪8] (&0௦1021௦ 
1௦1 1௦61116) 

2. 1518. 1826, 3. 

3. 10ம்‌, ற&ஐ6, 10. 


உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ ப னி 


அவன எத்துணை மொழி வளம்‌ பெற்றவனாய்‌ இருக்க 
வேண்டும்‌ / அந்த மொழி எப்படி. வளர்ந்தது? இடீரெனக்‌ 
கற்பனையும்‌ மொழியும்‌ ஒன்றாகத்‌ தோன்றிவிட்டனவா? ஆம்‌ 
என்பாரும்‌ உளரோ? 


பிறந்த குழந்தை மொழி அறிந்தவுடன்‌ பாடதீ 
தொடங்கிவிடுகிறதா? முதல்‌ முதல்‌ சிறு சிறு சொற்களாக- 
“அப்பா, ௮ம்மா' போன்றவைகளாக-அவற்றையம்‌ மெள்ள 
மெள்ள எழுத்தெழுத்தாகத்தானே பேசத்‌ தொடங்கு 
கின்றது? அப்படித்தானே மனித வாழ்வின்‌ குழந்தைப்‌ 
பருவமும்‌ அமைந்திருக்க வேண்டும்‌? ஆகவே, மெள்ள 
மெள்ள. ஓலி வடிவிலே தான்‌ பெற்ற எழுத்தைத்‌ தனித்‌ 
தனியாக உச்சரித்துப்‌ பகமாககி உரைநடையில்‌ பேசிய 
பின்பே, பல காலம்‌ கமித்தே அவன்‌ பாடத்‌ தொடங்கி 
பபிருக்க வேண்டும்‌. சிலர்‌, “குழந்தை முதலில்‌ அழத்தானே. 
செய்கிறது? அந்த அழுகையில்‌ இனிய பாட்டொலி இருக்‌ ' 
கிறதே!/ அதனால்‌, பாட்டுத்தான்‌ முதலில்‌ பிறந்திருக்க 
'வேண்டும்‌' என்பர்‌. இது எவ்வாறு பொருந்தும்‌? அழுகை 
ஒலி அழகான முகாரி இராகமாகலாம்‌. அதை யாரும்‌ 
மறுக்க முடியாது, அனால்‌, ௮து எம்மொழியில்‌ உள்ளது? . 
அல்லது அது அழும்போது பாட்டுப்‌ பாடியா அழுகிறது? 
எனவே, குழந்தை அழுகை ஓலி எழுப்புகிறதே ஓிய, அது 
தமிழில்‌ பாடத்‌ தொடங்கிவிடவில்லை யன்றோ? முதலில்‌ 
தோன்றிய ஒலி பாட்டொலியாகலாமே ஓ.ிய, அந்த ஓலியே 
. மொழிக்கு முதலாக நி ற்கும்‌ எழுக்தொலியாக - பொருள்‌ 
பொிர்த ஒலியாக - பாட்டாய்‌ விளங்கிற்று எனக்‌ கொள்ள 
முடியுமா? அப்படியானால்‌, குழந்தை கற்காமலே பிறந்த 
வுடன்‌ தன்‌ மொழியில்‌ பாடத்‌ தொடங்குமா? இவை 
'யெல்லாவற்றையும்‌ ஆய்ந்து நோக்கின்‌, க. மந்தை வளர்ச்சி 
வபிலாயினும்‌ சரி, மனித இன வளர்ச்சியிலாயினும்‌ சரி, 
மமாழி சிறுகச்‌ சிறுக. எழுத்தாக, எழுத்து சொல்லாக, 


6 ்‌.  தமிழ்உடரைநடை 





சொல சொற்றொடர்‌ அல்லது வாக்கியம்‌ அலலது உரை 
நடையாகி, பிறகு கடைசியாகக்‌ கற்பனையோடு கலந்தோ, 
அன்றித்‌ தனித்தோ, பாட்டு உருவா௫ியிருக்கவேண்டும்‌ 
என்ற முடிபு ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிபாகவே நிற்கும்‌; 
இந்த நிலை எந்த மொழிக்கும்‌ இயைந்த ஓன்றெனக: 
கொள்ளலே பொருத்தமான தாகும்‌. பழங்காலத்துக கிரேகக, 
உரேரம, தமிழ்‌ நாட்டு மொழிகளுக்கும்‌, பிற்காலத்தில்‌ 
தோன்றிய ஆங்கிலம்‌ போன்ற மொழிகளுக்கும்‌ இவ்வுண்மை 
ஒன்றேயாம்‌. பழங்காலத்தின்‌ மொழி வளர்ச்சியை ஈம்‌: 
கண்ணாலும்‌ கருத்தாலும்‌ காணமுடியவில்லை. ஆனு, 
இக்காலமொழிகளைக்‌ காண முடிக௫ன்‌ றதே! அதைக்‌ கொண்‌ 
டாயினும்‌ பழங்கால : இலக்கியத்‌ தோற்றத்தையும்‌ அதன்‌: 
அடிப்படையான  மொழித்தோறறத்தையம்‌ அறிந்து. 
கொள்ளவேண்டாவா? 

'தமிழில்‌ மிகு பழங்கால இலக்கியம்‌ எனக்‌ காண்பன 
வெல்லாம்‌ பாட்டாகவே இருக்கின்றன. எனவே, தமிழில்‌ 
உரைநடையே தோன்றவில்லையோ!' எனச்‌ சிலர்‌ ஐயறுவர்‌. 
அது தவறு; மொழி வரவாற்றுக்கு முரணானது. தமிழில்‌: 
முதன்முதல்‌ உரைநடையே தோன்றி வளர்ந்திருக்க: 
வேண்டும்‌. பல காலம்‌ கழித்தே பாட்டு உருப்பெற்றிருக்கும்‌. 
தமிழ்‌, காலத்தால்‌ மிகு பழமை வாய்நத ஒரு மொழியாத, 
லால்‌, என்று உரை தோன்றிற்று, என்று பாட்டுத்‌. 
தோன்றிற்று என்பதை இன்று நம்மால்‌ வரையறுக்க. 
முடியவில்லை. என்றாலும்‌, தமிழில்‌ உரை நடை பேச்ச 
வழக்கிலும்‌ எழுத்து வழக்கிலும்‌ ஈனகு பயின்‌ றிருந்த காலம்‌. 
ஓன்று இருந்து, கழிந்திருக்க வேண்டும்‌ என்பதை மறுப்பார்‌ 
யார்‌? 

மக்கள்‌ நலல தெளிந்த அறிவு நலம்‌ பெற்று, 
எளிமையில்‌ மொழி கைவரப்‌ பெற்ற அந்தக காலத்திலே: 
தான்‌ பாட்டு உருப்பெற்றிருக்க வேண்டும்‌. ஒருவர்‌ தம்‌ 
கருத்தை மற்றவருக்குப்‌ பாட்டிலே இசைத்துச்‌ சொல்லவும்‌... 


உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ ப 7 


அப்பாட்டினைக்‌ கேட்டே பொருள்‌ அறிந்து . மற்றவர்‌ 
செயலாற்றவும்‌ வல்லவராயின்‌, அவர்கள்‌ அம்மொழியில 
வல்லவராகவே இருக்க வேண்டும்‌ என்பது ஒருதலை 
யன்ரோ! ஆம்‌/ அர்ரிலை கொண்டு நோக்கின, சங்க 
காலம்‌ தமிழ்நாட்டு ௮அறிவறிந்த--பண்பட்ட--சிறநத ஒரு. 
பொற்காலமாய்‌ விளங்கியிருந்ததென்பதை யாவரே மறுக்கற 
பாலர்‌? அக்காலத்தில்‌ அரசன்‌ மூகல்‌ அண்டி. வரை 
அண்களே யன்றிப்‌ பெண்களுங்கூட இனிய தமிழில்‌ 
பாட்டாகத்‌ தத்தம்‌ கருத்தை எடுத்துக்காட்டி விளங்க 
வைத்த இறமும்‌, அப்பாட்டின்‌ பொருளறிந்து செயலாறி 
றிய மக்கள்‌ இறமும்‌ போற்றக்கூடியன அல்லவா? ஆம்‌! 
அந்தக்‌ கடைச்சங்க . காலத்திலே மககள்‌ அறிவறிந்த 
வராய்‌ இருந்தமையின்‌, அவர்தம்‌ கருத்துப்‌ பரிமாற்றத்‌ 
இற்குப்‌ பாட்டே பயன்பட்டது. என்றாலும்‌, அது 
கொண்டு, அதற்கு முன்‌ தமிழில்‌ உரையே வழக்கத்தில்‌ 
இல்லை என்று யார்‌ கூற முடியும்‌? 
தமிழ்நாட்டில்‌ உரையும்‌ பாட்டும்‌ ஓஒன்றினோடொனறு 
(விரவிக்‌) கலந்தே வந்தன : என்றும்‌, மக்கள்‌ இரண்டை 
யுமே நன்கு பயின்று. போற்றி வந்தார்கள்‌ என்றும்‌, 
மக்களது இரு செவிகளிலும்‌ அவ்விரண்டும்‌ பயின்று 
வந்தன : என்றும்‌, அவ்வாறு பயிலாத--இரண்டையும்‌ 
கற்றுக்‌ கேட்டு அறியாத--செவிகள்‌ இருப்பினும்‌ பய 
னில்லை என்றும்‌ ஒரு பாடல்‌ நமக்கு நன்கு அறிவுறுத்து 
இன்றது. அதனால்‌, பாட்டும்‌ உரையும்‌ பயின்று வந்து 
மகீகளிடை விரவி உள்ளமையும்‌ அதனாலேயே அவி 
விரண்டையும்‌ மக்கள்‌ நன்கு உணர்ந்தார்கள்‌ என்பதையும்‌ 
நாம்‌ அறிகிறோம்‌. 


பாட்டும்‌ உரையும்‌ பயிலா தனஇரண்டு 
ஓட்டைச்‌ செவியும்‌ உள ” 


8 தமிழ்‌ உரை நடை 





என்ற பாட்டிலே எவ்வளவு வேகமாகப்‌ பாட்டையும்‌ 
உரையையும்‌ பயிலாத செவிகளை ஓட்டைச்‌ செவி என்‌ 
இனருர்‌! இப்பாட்டு காலத்தால்‌ பிந்திய தாகலாம்‌, கருத்து 
ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கதுகானே? எனவே, பழங்காலத்‌ 
திலே பாட்டும்‌ உரையும்‌ பயின்றே வழக்கத்தில்‌ இருந்தன 
என அறிகின்றோம்‌. 

சோழன்‌ நலங்கிள்ளி சங்க காலத்திலே வாழ்ந்த ௪ிறஈத 
மன்னன்‌. அவனை முதுகண்ணன்‌ சாத்தனார்‌ என்ற புலவர்‌ 
பாராட்டிப்‌ புகழ்சன்றார்‌; *வருந்தி வந்தோர்‌ மருங்கு 
நோக்கி, அருள வல்லை யாகு மதி, என அவனுக்கு வாழ்‌ 
்‌. வாங்கு வாழ வேண்டிய அற நெறியை வற்புறுத்தி 
உரைக்கினறார்‌. அதில்‌ அவர்‌ மன்னர்‌ நில்லா உலகத்து 
நிலைமை தூக்கி மற்றவருக்கு உதவவேண்டிய நெறி 
"இவை இவை என எடுத்துக்‌ காட்டுகிறார்‌; நில்லா உல 
இல்‌ நிலைபெற வேண்டுமானால்‌, அவர்கள்‌ புலவர்‌ பாடும்‌ 
புகழைப்‌ பெற்றவர்களாக வாழ வேண்டுமென்றும்‌, புல 
வர்‌ புகழ்‌ இன்றேல்‌, என்றென்றும்‌ அவர்தம்‌ பெயர்‌ உல 
இல்‌ நின்று நிலவாது என்றும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்‌ 
றார்‌; புலவர்‌ பாடும்‌ புகழுடையவரே இம்மையில்‌ இசை 
பட வாழ்ந்து மறுமை இன்பத்தையும்‌ மறுவிலா வகை 
யில்‌ எய்துவர்‌ என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டுகினருர்‌. 
அப்படிக்‌ காட்டும்போது புலவர்‌ பாடும்‌ புகழை அவர்‌ 
அலசிக்‌ காண்‌்டுன்றார்‌. சேற்றிலே செந்தாமரை பிறக 
இன்றது. அதில்‌ ஆயிரக்கணக்கான இலைகள்‌ தோன்றிக 
கேட்பாரின்றி மறைகின்றன. ஆயினும்‌, ஒரு சில பூக்கள்‌ 
தம்‌ அழகாலும்‌ தோற்றத்தாலும்‌ மக்களை தம்‌ வழி 
ஈர்க்கின்றன, அம்‌! அம்மலர்கள்‌ நிலையிலே புலவரால்‌ 
பாடப்படும்‌ புகமுடையோர்‌ வாழ்வார்கள்‌ என்கினருர்‌. 
அப்புலவர்கள்‌ எப்படிப்‌ பாடுவார்கள்‌? இப்பாடலைப்‌ 
-பரடிய புலவர்‌ முது கண்ணன்‌ சாத்தனார்‌ சிறந்த கவிஞர்‌. 


உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 9 





அழகிய பாடலிலே தான்‌ தாம்‌ சொல்ல வந்த கருத்துக்‌ 
களைச்‌ சொல்லுகிறார்‌. ஆயினும்‌, புகழ்‌ பாட அப்பாட்டே 
முடிந்த முடிபாகக்‌ காட்டவில்லை. பாட்டு நாட்டில 
பயின்று வந்த நெடுங்காலத்துக்கு ,முன்னே நாட்டில்‌ 
இருந்தது உரையே என்பதை அவர்‌ மறைக்கவில்லை; 
மறுக்கவு மில்லை. பாட்டுக்கு முன்‌ உரையே பயின்‌ ற வழக 
கத்தில்‌ இருந்ததென்பதைக்‌ காட்டப்‌ பாட்டுக்கு முன்‌ 
உரைநடையினை வைத்தே காட்டுகின்றார்‌. “வண்ணத்‌ 
தாமரை போன்று வையத்துப்‌ புகழ்‌ பெற்று வாழ்வார்‌ 
பார்‌?” என்று கேட்பின்‌, அவர்‌ உரையும்‌ பாட்டும்‌ உடைய 
இருவரே,” என்கினறுர்‌. எனவே, பாட்டால்‌ புகழ்‌ 
பாடுமூன்‌ புலவர்கள்‌ உரையாலேயே மன்னரையும்‌ 
மற்றவரையும்‌ புகழ்ந்து போற்றினார்கள்‌ என்பது தெரி 
கின்றது. ஆகவே, பாட்டின்முன்‌ தமிழ்‌ நாட்டில்‌ உரை 
கடை வழக்கத்தில்‌ இருந்தது என்பது நன்கு தெரிகின்றது. 
்‌ சேற்றுவளர்‌ தாமரை பயந்த ஒண்கேழ்‌ 

நூற்றிதழ்‌ அலரின்‌ நிரைகண்‌ டன்ன . 

வேற்றுமை இல்லா விழுத்திணைப்‌ பிறந்து 

வீற்றிருந்‌ தோரை எண்ணுங்‌ காலை 

உரையும்‌ பாட்டும்‌ உடையோர்‌ சிலரே; 

மரையிலை போல மாய்ந்திசினோர்‌ பலரே.” ( பு றம்‌-27) 


ன்ற பாடலின்‌ அடிகள்‌ உரையுடைமையை நன்கு காட்டு 
கின்றன வன்றோ? 


இணி, உரைக்கும்‌ பாட்டுக்கு முள்ள வேறுபாட்டினைச்‌ 
காண்போம்‌. அங்கிலத்தில்‌ உரைநடையை *[1056' என்று 
வழங்குகிறார்கள்‌. [1056 என்பதற்குச்‌ சாதாரணமாக 
எழுதுவது என்றும்‌, உள்ளதை உள்ளவாழேற 
உரைத்தல்‌ என்றும்‌ பொருள்‌ காண்கின்றனர்‌. எனவே 
இரு பொருளை இயல்பாக அதன்‌ தன்மையால்‌ போற்ற 


10 தமிழ்‌ உரை நடை... 





வேண்டுவதற்குப்‌ பயன்படுவது உரைநடை என்பது: 
நன்கு தெரிகின்றது. ஆனால்‌, பாட்டு அத்தகையதன்று;- 
“உள்ளது சிறத்தலோடு கவிஞனுடைய கற்பனையும்‌: 
கலந்து எதுகை மோனைகள்‌ விரவப்‌ பாடுவதாகும்‌. சங்க.. 
காலப்‌ பாடல்களில்‌ அத்துணை எதுகை மோனைகளை£க. 
காண இயலாது, அக்காலப்‌ புலவர்கள்‌ வெறுஞ்சொல்‌ : 
லடுக்குகளைக்கொண்டு பாட்டிசைக்காது பொருளுக்கே.. 
ஏற்றம்‌ தந்தவர்கள்‌. ஆகவேதான்‌ அவர்தம்‌ பாடல்கள்‌ 
பெரும்பாலும்‌ உரைநடை ஓத்து, ஆசிரியப்பாவிலேயே- 
அமைநதனவா௫, எடுத்த பொருளை விளக்கும்‌ திறத்தில்‌ 
அமைந்து நிற்கின்றன. எனினும்‌ அவை பாடலகளே. 
தொல்காப்பியத்தில்‌ பல சூத்திரங்கள்‌ பா, பாவினம்‌- 
பற்றி விளக்கிக்‌ காட்டுகின்றன. இந்த விளக்கங்களை 
நோக்கும்போது கடைச்‌ சங்க கர்லத்துக்கு நெடுகாட்‌.. 
களுக்கு முன்னரே பாக்கள்‌ தமிழில விரவி இருக்க: 
வேண்டும்‌ என்பது நன்கு தெரிகின்றது, எனிலும்‌, . 
அதற்கு முன்பே தமிழில்‌ உரைநடை இறந்திருக்க வேண்டும்‌: 
என்பதை மறுக்க முடியங்கொல்‌? உரைநடைதானே 
மொழியின்‌ முதல்‌ வளர்ச்சி! 

தமிழ்ப்‌ பாவிற்கு இலக்கணம்‌ காணும்போது உரை 
கடைக்கு ஏன்‌ இலக்கணம்‌ காணவில்லை என்ற ஐயம்‌: 
தோன்றக்‌ கூடும்‌? பேச்சு நடைக்குத்‌ தனித்த இலக்கணம்‌. 
சகேவையோ! இயல்பாக உள்ளதை உள்ளவாறே பேயும்‌ - 
எழுதியும்‌ வரும்‌ உரை நடைக்குத்‌ தனித்த இலக்கணம்‌. 
தேவை இல்லையே பொதுவாக மொழியின்‌ இயல்பு கூறி, 
அதில்‌ சொற்கள்‌ வழங்க வேண்டிய வகைகளையும்‌, . 
இன்னின்ன சொற்கள்‌ இன்னின்ன பொருள்வ(றி வழங்க 
வேண்டும்‌ என்ற மரபு நெறிகளையும்‌, பெயரும்‌, வினையும்‌: 
இடையும்‌, உறியும்‌ இயைந்து செல்லும்‌ உரைநடை நெறி 
இத்தகையது என்ற முறை வகைகளையும்‌ விளங்கக 


உரைநடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 112 





கூறுவன எல்லாம்‌ உரை நடைக்கு வகுத்த இலக்கணங்க : 
ளன்றி வேறென்ன? 


செய்யுள்‌ இயலிலும்‌, உவம இயலிலும்‌ சிறப்பாகப்‌- 
பாட்டின்‌ இலக்கணத்தையும்‌, பொது இலக்கண அமைப்பில்‌-- 
அளபெடை, வழுவமைதி போன்ற செய்யுள்களுக்கு.. 
வேண்டிய சில சிறப்பிலக்கண நெறிகளையும்‌ விதந்து கூறிப்‌- 
பாட்டின்‌ ஈலத்தை விளங்க வைத்த இலக்கண ஆரியர்கள்‌, 
பிற எலலாவற்றையும்‌ உரை நடை இலக்கணத்துக்காக. 
அமைத்துள்ளார்க என்றோ? ஒருமைப்‌ பன்மை இலக்கண - 
மும்‌, உயர்திணை அஃறிணை இலக்கணமும்‌ சொல்லாக்கங்‌ 
களின்‌ இலக்கணங்களும்‌ பிற அனைத்தும்‌ சாதாரணமாக. 
மொழியை எழுதவும்‌ பேசவும்‌ பயன்படுகின்றவை அல்லாது. 
வேறு என்ன? எனவே எந்த மொழியிலும்‌ இலக்கண 
அமைப்புகளுள்‌ பெரும்பாலானவை உரை நடை பற்றி 
வந்தன என்று கொள்ளலே பொருந்துவதாகும்‌. 

இவ்வாறு வரையறை செய்யப்பட்ட இலக்கண வரம்‌. 
புக்கு உட்பட்ட உரைஈநடையே மொழியில்‌ பாட்டு உண்டா: 
வகுற்கு முன்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. மனிதன்‌ மொழி” 
யறிந்து, எழுத்துணர்ந்து பேசத்‌ தொடங்கிய அந்தக்‌ காலத்‌ . 
இல்‌ பாட்டிலேயே பே௫னான்‌ என்பது ச றிதும்‌ பொருந்தாத. 
ஓன்றாகும்‌.மொ.மி, ஒருவர்‌ உள்ளத்துத்‌ தோன்றிய எண்ணங்‌ 
களை மற்றவருக்குப்‌ புலப்படுத்தப்‌ பயன்படுவதேயாகும்‌... 
அந்தத்‌ தொடக்க காலத்திலேயும்‌ மொழி இதே பணியைத்‌ 
தான்‌ செய்து வந்தது. எனவே, மற்றவருக்குத்‌ தன்‌ கருத்தை: 
விளக்க விரும்பிய ஒருவன்‌, கேட்பவர்‌ புரிந்துகொள்ளும்‌. 
வகையில்‌ எளிய முறையிலேதான்‌ பேசியிருக்கவேண்டும்‌. . 
சொல, சொல்லாக வளர்ந்ததுதான்‌ மொழி. முதலில்‌ சிற் : 
சொற்களே வழக்கத்தில்‌ இருந்திருக்கும்‌. வாழ்வின்‌ இன்றி” 
யமையாத்‌ தேவையான பொருள்களுக்கே மனிதன்‌ முதன்‌ 
முதல்‌ சொற்களை ஆக்கிக்‌ கொண்டிருப்பான்‌. ௮ச்சொற்‌- 


12 தமிழ்‌ உரை நடை 





.களாலேயே தன்‌ உள்ளக்‌ கருத்தை மற்றவருக்கு உணர்த்‌ 
.தியிருப்பான்‌. எனவே, அந்தத்‌ தொடக்க நாளில 
எதுகையும்‌, மோனையும்‌, கற்பனையும்‌, அளபெடையும்‌, பிற 
செய்யுள்‌ இலக்கணங்களும்‌ இருந்திருக்க வழியிலலை. ஓரளவு 
அறிவு வளரப்பெற்ற அந்தத்‌ தொடக்க நாளில்‌ மற்றவர்‌ 
.ஏளிதில புரிக துகொள்ளக்கூடிய உரைநடையே வழக்கத்தில்‌ 
.இரு£தது என்பது தேற்றம்‌. 


சரி;.பின்‌ ஏன்‌ பாட்டு உண்டாயிற்று? அது எப்போது 
உண்டாயிற்று? மொழியின்‌ வளர்ச்சியில்‌ எத்தனையோ 
மாறுதல்களைக்‌ காண்கிறோம்‌. எழுத்துக்கள்‌ மாற்றமும்‌ 
வளர்ச்சியும்‌ மொழிவளர்ச்சியில்‌ ஒரு கூறு. அது போன்று 
பேச்சு வழக்கும்‌, எழுத்து வழக்கும்‌ பல்வேறு காலங்‌ 
.களில பல்வேறு வகையில்‌ மாறுபட்டிருக்கும்‌. தோன்றி 
'நெடுநராட்களான மொழியில்‌ இந்த மாற்றங்களை 
எளிதில்‌ காண்பதரிது, ஏனெனில்‌. எத்தனையோ நூற்‌ 
ருண்டுகளுக்கு முன்பே அது பெறக்கூடிய மாற்றங்களை 
“யெல்லாம்‌ மிகுதியாகப்‌ பெற்று, ஒரு நிலைத்த இடத்தே 
தனக்கென வரையறுக்கப்பட்ட இலக்கண வரம்பு பெற்று, 
அமைந்த்‌ ஒரு மொழியாகிவிட்டது. முன்னர்‌ பலப்பல 
நூற்றாண்டுகளில்‌ மொழி பெற்ற மாற்றங்களை நாம்‌ 
அறிய வரலாறு நமக்கு இடம்‌ கொடுப்பதில்லை. தமிழ்‌ 
அத்தகைய ஓரு தொன்மொழி,. எனினும்‌ காலத்தால்‌ 
பெரிதும்‌ பின்‌ தோன்றிய அங்கிலம்‌ போன்ற மொஜழிகளில 
நடைபெறும்‌ மாற்றங்களை காம்‌ நூற்றாண்டுதோறும்‌ 
காண்கின்றோம்‌. சென்ற நாற்றாண்டின்‌ உரைநடை 
(1914) ௦ஊர்யர 870௦86) இன்று வழக்கழிதல்‌ காண்டுரோம்‌. 
ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்‌ வந்த உரைநடை, இன்றைய 
.உரை நடையினும்‌ வேறுபட்டதகாய்‌ இருக்கிறது. இன்னும்‌ 
அது பல மாற்றங்களைப்‌ பெறும்போலும்‌ / இவ்வாறு பல . 
ஏீமாற்றங்களைப்‌ பெற்றே இறுதியில்‌ ஒரு நிலைத்த வகை 


உரைநடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 13 





யில்‌ அம்மொழி. நிலத்து: நின்று வேறு. பெருமாற்றங” 
களுக்கு இடமில்லாத வகையில்‌ அமைந்து நிற்கும்‌... 
ஆம்‌. இந்த நிலையைத்‌ தமிழ்‌ மொழி இரண்டாயிரம்‌ 
மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னமே பெற்று விட்டது-. 
என்னலாம்‌. எனவே, அதற்கு முன்பே உரையும்‌ பாட்டும்‌ 
தோன்றி தமிழ்‌ மொழியைச்‌ சிறக்கவைத்தன என்பது- 
பொருந்தும்‌. ப , 

உரைநடை பாட்டினும்‌ முந்திய ஒன்று என்பதைத்‌. 
தொல்காப்பியம்‌ வாயிலாகவும்‌ நிறுவ வழி உண்டு.. 
செய்யுள்‌ என்னும்‌ சொல்‌ செய்யப்படும்‌ அனைத்துக்கும்‌ 
பொருந்துவதாகும்‌. சொல்லைக்‌ கொண்டு செய்யப்‌ பெறு; 
வதே செய்யுள்‌. சொற்கோவை உரையாய்‌ இருப்பின்‌: 
உரைச்‌ செய்யுள்‌ எனவும்‌, அதே சொற்கோவை பாட்‌ 
டாய்‌. இருப்பின்‌ பாச்‌ செய்யுள்‌ எனவும்‌ வழங்கப்‌ பெறும்‌... 
இச்செய்யுள்‌ வகையையும்‌ சிறப்பையும்‌ பிறிதோரிடகத்‌ 
தில்‌ காணலாம்‌. இங்குச்‌ செய்யுள்‌ இலக்கணம்‌ கூறவந்த. 
தொல்காப்பியனார்‌, ௮ந்த இயலில்‌ உரை, பாட்டு. 
இரண்டையுமே அ௮டகீகிக்‌ காட்டுகின்றார்‌. அவ்விரண்டினுள்‌ 
எது தொன்மை வாய்ந்தது என்பதையும்‌ அவர்‌ காட்டத்‌. 
தவறவில்லை. தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ 2386-ஆம்‌ 
சூத்திரம்‌, 

* தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழைமை மேற்றே ”” 

என்பதாகும்‌. இது உரைபற்றி நன்கு. விளக்குகின்றது. 
என்பதை யாரே மறுக்கவல்லார்‌? இதற்கு உரையெழுத: 
வந்த இளம்பூரணர்‌, 'நிறுத்த முறையானே தொன்மைச்‌ செய்‌- 
யுள்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று' என்று கூறி, தொன்மை; 
யாவது, உரையொடு பொருந்திப்‌ போந்த பழமைத்தாகிய- 
பொருண்‌ மேல்‌ வருவன, அவை இராம சரிதமும்‌. 
. பாண்டவ சரிதமும்‌ : முதலாகியவற்றின்மேல்‌ வரும்‌ செய்‌! 


14 தமிழ்‌ உரை௩டை 
புள்‌, என்கின்றார்‌. பேராகிரியரும்‌, “தொன்மை என்பது 
உரை விராய்ப்‌ பழைமைவாகிய கதை. பொருளாகச்‌ 
“சொல்லப்படுவது. பெருந்தேவனாராற்‌ பாடப்பட்ட 
பாரதமும்‌ தகடூர்‌ யாத்திரையும்‌ போல்வன”' என்கினருர்‌. 
நச்சினார்த்கினியரோ, சிலப்பதிகாரமும்‌ இதன்பாற்படு 
“மெனக்‌ கூறுகினரர்‌. 
இவற்றையெல்லாம்‌ ஓத்துநோரக்கி ஆராயின்‌, 
“செய்யப்படுகின்ற உரைநடை பாட்டிற்கு முந்தியது எனக்‌ 
கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அத்துடன்‌ உரைநடை 
என்பது முன்னர்‌ நடந்த நிகழ்ச்சிகளைக்‌ கற்றார்‌. மட்டு 
.மன்றிக்‌ கல்லாரும்‌ நன்கு புரிந்துகொள்ளக்‌ கூடிய 
வகையில்‌ விளங்கிய நடையில்‌ பேசியோ எழுதியோ காட்டும்‌ 
வகையது என்பதும்‌ நன்கு புலனாகின்றது. எனவே, 
கற்பனையோடு கல$த--ஒரு சிலர்‌ மட்டும்‌ அறிந்து பயன்‌ 
“கொள்ளக்‌ கூடிய--பாட்டு நடையைக்‌ காட்டிலும்‌, உரை 
. நடை முந்திய தாகி, எல்லா மககளும்‌ எளிதில்‌ அறிந்து 
கொள்ளக்‌ கூடியதாய்‌, பண்டைக்காலத்தில்‌ . பெரும்‌ 
பாலும்‌ பழங்கதை பற்றியே வருவதாய்‌ அமைந்த ஒன்ரு 
கும்‌. இன்று அவவுரைநடையே பிரிந்து பல்வேறு ல 
களில்‌ புகுந்து பணியாற்றுகின்றது, :. 

உண்மைகான்‌. ஆனால்‌, அன்று தோன்றிய உரை 
., நடை எங்கே? பாட்டு எப்படிப்‌ பல்கஇப்‌ பெருகிற்று? 
அறிவு வளர வளரப்‌ பாட்டும்‌ பெருகும்‌ என்பதை மேலே 
“கண்டோம்‌. ஒரு கால்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அனைவரும்‌ நன்கு 
கல்வி கற்றிருந்தனர்‌. அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
“பேசுவதெலலாம்‌ பாட்டிலேயே என்பது நன்கு தெரி 
கின்றது. உரைடகடையைக காட்டிலும்‌ பாட்டைடப்‌ 
புரிந்துகொள்வது சற்றுக்‌ கடினந்தான்‌ என்றுலும்‌, 
அதைப்‌ புரிந்துகொள்ளும்‌ அளவுக்கு நாட்டில்‌ கல்வி 
அிறந்திருந்தது ஓரு காலத்தில்‌. ௮க்காலக்தையே நாம்‌ 


உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 15 


சங்க காலம்‌ என்கிறோம்‌. சிறந்த புலவர்‌ மட்டுமின்றி, 
அசாதாரண மக்களுங்கூடத்‌ சாம்‌ சொல்ல வேண்டிய 
கருத்தைப்‌ பாட்டாலேயே சொல்வதைக்‌ காண்டின்றோம்‌. 
மன்னர்‌ செய்யும்‌ தவறுகளை எடுத்துரைக்க நினைத்த 
சாதாரணக்‌ இரொாமங்களில்‌ உள்ள. பெண்டிருங்கூடத்‌ தம்‌ 
கருத்தைப்‌ பாட்டாகவே கூறியுள்ளனர்‌. காதல்‌ இன்ப 
கினைவுகளையெல்லாம்‌ பாட்டாலேயே விளக்குகன்‌ றனர்‌. 
கரிகாலன்‌ முன்‌ வெண்ணி என்ற ஊரில்‌ வாழ்ந்த குயத்‌ 
-தியார்‌ பேசியது பாட்டுத்கானே? இன்னும்‌ நச்செள்ளையார்‌ 
மாசாத்தியார்‌ போன்ற மகளிர்‌ எங்கோ ிற்றூர்களில்‌ 
வாழ்ந்து நன்கு கற்றுத்‌ தறைபோடிய காரணத்தால்‌ தாம்‌ 
தாம்‌ கூறவந்த கருத்துக்களைப்‌ பாட்டாகவே பாடி விட்டனர்‌. 
சங்ககாலப்‌ புலவர்‌ வரிசையைப்‌ புரட்டிப்‌ பார்ப்போ 
மானால்‌, கபிலர்‌, ஓளவையார்‌, பரணர்‌ போன்ற பெரும்‌ 
புலவர்களே யன்றிச்‌ சாகாரண மக்களுள்‌ பலரும்‌ எளிய 
கருத்துக்களையும்‌ பாட்டாகவே பாடியதைக்‌ காண இய்லும்‌. 
நாட்டில்‌ கல்வி நலம்‌ சிறந்தோங்கி நின்ற காரணமே 
மக்கள்‌ இவ்வாறு உரைநடையை விட்டு, பாட்டுக்குப்‌ போக 
“நேர்ந்த ஒரு காரணமாகும்‌. என்றாலும்‌ இதைக்கொண்டே 
பாட்டுக்கு முன்‌ வாழ்ந்து உரைநடையை இல்லை என்று 
சொல்ல முடியாது. 

சங்ககாலத்துக்கு மூன்‌ வாழ்ந்த மக்கள்‌ தாங்கள்‌ 
-பேசிய அத்தனையையும்‌ எழுதி வைக்க வேண்டும்‌ என்று 
இினைத்திருக்கமாட்டார்கள்‌. அது தேவையற்றதுங்கூட, 
அவர்தம்‌ உரைஈடைகள்‌ எழுதி வைக்கப்பெற்றிருப்‌ ' 
பின்‌, அவைகளே பல பேரிலக்கியங்களாய்‌ விளங்கி 
இருக்கலாம்‌. என்றாலும்‌, சாதாரணப்‌ பேச்சுக்களை யார்‌ 
எமுதி வைப்பார்கள்‌? இன்றும்‌ அவ்வாறு செய்பவரைக்‌ 
.காண்குிலோம்‌. சங்க காலத்தில்‌ கற்ற அறிவு காரண 
மாக, இயற்கைக்கு மாறுபட்ட நிலையிலே பேச்செல்லாம்‌ 


16 தமிழ்‌ உரை நடை. 





பாட்டாக வந்தமையின்‌, அவற்றை எழுதி வைக்க. 
வேண்டிய எண்ணம்‌ அவர்களுக்குத்‌ தோன்றியிருக்கக்‌: 
கூடும்‌. எனவே, அவர்கள்‌ எழுதி வைத்தார்கள்‌. வீட்டில்‌: 
வைக்கும்‌ புளிக்குழம்பின்‌ சுவை முதல்‌, நாட்டில்‌ நடை. 
பெறும்‌ பெரும்‌ போர்‌ வரை--தனிப்பட்ட மனிதன்‌ வாழ்வு. 
முதல்‌ சமுதாய வாழ்வு வரை--எல்லாவற்றையும்‌ எழுதி. 
வைத்து விட்டார்கள்‌. எனவே, ௮வை அப்படியே. 
இலகூயங்களாகிவிட்டன. தாங்கள்‌ பெற்ற இன்பத்தை. 
இயற்கை வகையில்‌ உரைநடையில்‌ பேசியிருப்பார்களர்‌ 
யின்‌ இத்துணை இலக்கியம்‌ பெரு இரா. தாங்கள்‌ கற்ற; 
: அறிவின்‌ திறத்தைப்‌ பாட்டாகப்‌ பேசிய காரணமே 
இலக்கியப்‌ பெருககத்துக்குக்‌ காரணமாகியது. இவ்வாறு: 
கற்றவர்‌ மிக்கு இருந்த காலத்தில்‌ பாட்டு வளர அதற்கு, 
முன்‌ இருந்த உரைநடை மெள்ள மெள்ள மறையலா 
யிறறு. அதை யாரும்‌ எழுதி வைக்க நினையாமையும்‌: 
பின்‌ வந்த அறிவறிந்த மக்கள்‌ கூட்டத்தின்‌ கட்டுப்பாடும்‌. 
ஒருசேரத்‌ தமிழில்‌ முதலில்‌ தோன்றிய ' உரைநடையை: 
இல்லையாகச்‌ செய்துவிட்டன என்னலாம்‌. இன்றைக்கும்‌ 
. நாளிதழ்களில்‌ சாதாரணமான செயல்களைப்‌ படிப்பதை: 
விட்டு, இயற்கைக்கு மாறுபட்ட சில அற்புதத்‌ இடீர்‌ 
நிகழ்ச்சிகளைத்தானே ஆழ்ந்து காண்டுரோம்‌?: பரபரப்பு: 
அதைப்‌ படிப்பதில்கானே உண்டாகிறது? இயற்கையாக: 
- வாழும்‌ ஒருவனை யாரும்‌ மதிப்பதில்லை. இயற்கைக்கு மாறு: 
பட்டு உயர்ந்தோ தாழ்ந்தோ வாழ்வானாயின்‌, அவனை உலகு, 
நோக்குகிறது. எனவே, இநரிலையில்‌ இயல்பான உரை 
நடையை விட்டு, கற்பனைக்‌ கவிதைகளையே அன்று எழுத: 
வைத்தனர்‌. நாள்தோறும்‌ இயல்பாக நிகழும்‌ நிகழ்ச்சி' 
களையா பத்திரிகைகள்‌ எழுதிவைக்கின்றன? ஈம்‌ காட்குறிப்‌ 
பிலும்‌ நாள்தோறும்‌ இயல்பாக .நடப்பன பற்றியா நாம்‌: 
எழுதுகிறோம்‌? ௮து போன்றே நாள்தோறும்‌ சாதாரணப்‌! 


உரை நடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 17 


பேச்சு வழக்கில்‌ உள்ள உரை நடையை எழுதாது சிறந்த 
முறையில்‌ வந்த பாட்டுக்களையே பழங்காலத்தில்‌ எழுதி 
வைத்தார்கள்‌ என்னலாம்‌. 

என்று லும்‌ உரைநடை அடியோடு அமிந்துவிடவில்லை. 
சில பாட்டுக்கள்‌ உரைகடையைப்‌ போலவே இருந்து வந்தன. 
நீறு பூத்த மிருப்பைப்போல உரைநடை பற்றிய உணர்ச்சி 
நலல மக்கள்‌ மனத்தில்‌ இருந்து கொண்டே வந்தது. எனவே 
அது கால வேகத்தில்‌ மெல்லத்‌ தலைகாட்டத்‌ தொடங்கிற்று 
என்னலாம்‌. சங்ககாலப்‌ பாடல்களுள்‌ பல உரை நடை 
யாகக்‌ கொள்ளத்தக்க வகையிலே அமைந்து கிடப்பதைக்‌ 
காணலாம்‌. *நெல்லும்‌ உயிரன்றே; நீரும்‌ உயிரன்றே; 
மன்னன்‌ உயிர்த்தே மலர்‌ தலை உலகம்‌; அதனால்‌, யான்‌ உயிர்‌ 
என்பது அறிகை, வேல மிகு தானை வேந்தர்க்குக்கடனே”, 
என்னும்‌ இப்பாட்டில்‌ உள்ள ஏகாரங்களை நீகஇவிடின்‌, 
இது உரை நடைதகானே? :அதனால்‌' என்ற தனிச்சொல்‌ 
பேச்சு உரைநடை வழக்கத்தைத்தானே நமக்கு. நினைவூட்டு 
கிறது? இதுபோன்று உரை நடை போல அமைந்து 
பாட்டாய்‌ நிற்கும்‌ பல பாடல்களைச்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
காணலாம்‌. அகவற்‌ பாக்களுள்‌ பெரும்பாலன உரை 
நடையாகத்தகக வகையிலகானே அமைகின்றன? இது 
ஙிறக, 

இஈதச்‌ சங்க காலத்தை ஓட்டி மறைந்த உரைநடை 
மீண்டும்‌ தலை தூக்க ஆரம்பித்தது. மக்கள்‌ உள்ளத்திலே 
மறைந்து கிடந்த உரை நடை வேட்கை பின்‌ உருப்பெற்று 
வளரலாயிற்று. என்ருலும்‌, இந்த உரையின்‌ நடை சற்று 
உயர்நீததாய்‌ இருந்தது. பாட்டிலும்‌ உரைஈடை. உயர்ந்த 
தாய்‌ இருக்கவேண்டும்‌ என அக்கால உரைநடை நாட்டிய 
புலவர்கள்‌ கருஇயிருக்கக்கூடும்‌. பாட்டிசைப்பவர்‌ சிறந்த 
புலவர்‌ என்றும்‌ சாதாரணப்‌ பேச்சுக்களையும்‌ பாட்டாகவே 
பாடினர்‌ என்றும்‌ காணும்போது, அவர்கள்‌ முன்‌ மிகச்‌ 


2 


19 தமிழ்‌ உரை நடை 





சாதாரண உரைஈ௩டையை எழுதுதல்‌ தம்‌ மேதைத்‌ தன்‌ 
மைக்கு இழுக்கு என அவர்கள்‌ நினைத்‌திருக்கலாம்‌. 
ஆயினும்‌, அதே வேளையில்‌ அதற்காக முன்‌ ஒருகால 
வளர்ந்து வாழ்ந்த உரைநடையை விட்டுவிட அவாகள்‌ 
உள்ளம்‌ இடம்‌ தந்திராது, எனவே, பாட்டு கடையைக்‌ 
காட்டிலும்‌ கடினமான வகையிலே உரைநடையை ஆக்க 
வேண்டும்‌ என்று திட்டமிட்டிருப்பார்கள்‌ அ௮க்கற்‌ றறிந்தவர்‌ 
கள்‌. எனவேதான்‌ சங்க காலத்தை ஓட்டி எழுந்த உரை 
சடைகள்‌, செய்யுள்‌ நடையைக்‌ காட்டிலும்‌ சற்றுக்‌ கடின 
மானவையாக, உயர்ந்தனவாகவே அமைந்துவிட்டன 
போலும்‌/ ப 


இவ்வாறு மறைந்த உரைநடை தமிழில்‌ புது உணர்ச்சி 
யோடும்‌, புது௩டையோடும்‌ தோன்றி வளர்ந்து வரலாயிற்று. 
இன்றைய ஆராய்ச்சியின்படி. சிலப்பதிகாரந்தான்‌ இந்தப்‌ 
புதிய உரை௩டைக்கு வித்திட்டது என்பதைச்‌ சிலப்பதி 
காரத்துக்கே *உரை யிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌” 
என்ற பெயர்‌ உண்டு என்பதனால்‌ அனைவரும்‌ அறிவர்‌. 
இளங்கோவடிகள்‌ மறைந்த உரைநடையை எடுத்துப்‌ 
போறறி மககள்‌ முன்‌ புது மெருகோடு கொண்டு வந்து 
நிறுத்தினா. ஆம்‌/ அவாதம்‌ முயற்சி அப்போதே சிறந்த 
பயனைத்‌ தரவிலலை என்றாலும்‌, சில நாற்றாண்டுகள்‌ கழித்து 
இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ உரைஈடை இலக்கியங்‌ 
களே உலக இலக$ூயங்களாகும்‌ வகையில்‌ வளர்ந்து வாழ்‌ 
வதைக்‌ காண, நாம்‌ அவருக்கு நன்றி செலுத்தக்‌ கடமைப 
பட்டு இருக்கிறோம்‌. இளங்கோவடிகள்‌ புது மெருகட்டுத்‌ 
தோற்றி வைத்த அந்த உரைநடை இலக்கியம்‌, நூற்றாண்டு 
தோறும்‌ பல்வேறு சூழல்களுக்கு உட்பட்டு, சிறுகச்‌ சிறுக 
வளர்ந்து, இன்று நம்முன்‌ ஒரு பெருமலையாகக்‌ காட்ட 
தருகின்றது. அவர்‌ தொடங்கிய பணியை இதுவரையிலும்‌ 


உரைநகல்டயின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 9 


அிறக்கவைக்த அறிஞர்‌ பலர்‌; இன்றும்‌ இறக்க வைக்கின்ற 
அறிஞர்‌ பலப்‌ பலர்‌. 

தமிழில பாட்டும்‌ உரைநடையும்‌ மிகவும்‌, பரவி வரு 
கின்ற இக்காலத்தில்‌ அவற்றின்‌ தோற்ற வளர்ச்சிகளை 
ஆராய வேண்டிய இன்றியமையாத நிலை ஏற்பட்டுவிட்டது. 
'மேலை நாட்டு அறிஞர்கள்‌ பல காலமாகவே பாட்டையும்‌ 
உரையையும்‌ பகுத்துப்‌ பார்த்து ஆராய்ந்து ஓவ்வொன்‌ 
றைப்‌ பற்றியும்‌ அரிய பல நூல்களை எழுதி வெளியிட்டு 
வந்துள்ளார்கள்‌. மேலும்‌, ஆங்கில மொழியில்‌ உரைநடை, 
நூலகள்‌ பல நூற்றாண்டுகளாகவே தோன்றி வளர்ந்து 
வந்துள்ளன. இலத்தீன்‌, கிரீக்குப்‌ போன்ற பழம்பெரு 
மொழிகளில்‌ இரண்டாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்பிருந்தே 
உரைநடை இலக்கியங்கள்‌ தோன்றி வளர்ந்துள்ளன என 
அறிக்றோம்‌. எனவே, அந்த காட்டு மொழிகளிலே உரை 
நடை பற்றிய ஆய்வு நூல்களும்‌ மிகு பழங்காலக்‌ இதிலிருந்தே 
வளர்ந்து வந்து உள்ளன. தமிழிலே ௮ந்த நிலையைக்‌ காண 
'இயலவிலலை. தொலகாப்பியர்‌ காலத்திமல உரைநட இருந்த 
தாக இரண்டொரு சூத்திரங்கள்‌! காட்டுகின்றன. ஆயினும்‌ 
அக்காலத்து உரைநடைகளை நம்மால்‌ காண இயலாது. 
உரையாசிரியர்கள்‌ அக்கால உரைநடைக்குத்‌ தகடூர்‌ 
யாத்திரை போன்றவற்றை உதாரணமாகக்‌ காட்டு 
இன்றார்கள்‌. ஆயினும்‌, அவ்வாறு காட்டப்பட்ட உரை 
நூல்களும்‌ இன்று நமக்குக்‌ கடைக்கவிஎலை. எனவே, பழங்‌ 
காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ உரைநடை. வழக்கில்‌ இருந்தாலும்‌ 
அது எவ்வகையில்‌ இலங்கிற்று என்பதை அறிந்து 
'கெசள்ளும்‌ வாய்ப்பு நமக்கு இல்லையாஇிவிட்டது. 


அதத. அனாத வ வைகை! பயக அலைக அழ்து படட 


1. * பாட்டுரை-நூலே வாய்மொழி பிசியே ' 
பதால்‌ செய்‌. 79.) 
 பாட்டிடை வைத்த குறிப்பி னானும்‌ ்‌ 
(தொல்‌ - செய்‌. 173.) 





20 தமிழ்‌ உரை நடை 





சங்க காலத்திலும்‌ நாம்‌ உரைஈடையைப்‌ பெற்றோமில்லை.. 
சங்க காலத்தை ஓட்டி, சற்றுப்‌ பின்‌ எழுந்த காப்பியங 
களுள்‌ தலையாய சிலப்பதிகாரத்தைத்தான 'உரையிடை 
யிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌' என்று ஆரியர்கள்‌ காட்டு: 
கின்றார்கள்‌. என்றாலும்‌, அதிலும்‌ தொடர்நது உரைநடை 
யைக்‌ காணுதல்‌ அரிது என்னலாம்‌. பின்‌ நெடுங்காலம்‌ 
கழித்து எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேதான்‌ 
நாம்‌ தெளிந்த உரைநடையைக்‌ காண்சின்றோம்‌. இறையனார்‌ 
களவியல்‌ உரையே ௮ந்த உரைநடை நூலாகும்‌. அதில்‌ 
இறையனார்‌ சூத்திரங்களுக்கு விளக்கமாக உரை எழுதப்‌ 
பெற்றுள்ளது. அவ்வுரையில்‌ மேற்கோட்‌ செய்யுள்கள்‌ 
தவிர்த்த மற்றவை உரைநடையாகவே அமைகின்றன. 
எனவே, அந்தக்‌ காலத்திலேதான்‌ தமிழ்மொழியின்‌ உரை 
நடை இத்தகையது என்பதை அறியமுடி௫ன்‌ றது. 

எட்டாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு இறையனார்‌ 
களவியல்‌ உரையைப்‌ போன்ற பல தோன்றியிருக்கக்‌ 
கூடும்‌. அவற்றைப்‌ பற்றி நம்மால்‌ ஆய்ந்து பார்க்க 
இயலவில்லை.- என்றாலும்‌, அதற்கடுத்த இரண்டொரு. 
நூற்றாண்டுகள்‌ கழித்து; தொல்காப்பியம்‌ போன்ற 
இலக்கண நூல்களுக்கும்‌ பத்துப்பாட்டுப்‌ போன்ற. 
இலக்கியங்களுகீகும்‌ உரை எழுத அறிஞர்‌ பலர்‌ முன்‌ 
வந்தனர்‌. அவர்தம்‌ உரைவழித்‌ தமிமில்‌ உரைநடை 
நன்கு வளர்ந்தது என்னலாம்‌. அவரவர்‌ காலத்து நாட்டு 
நிலை, பிறகாட்டாரது கலப்பு, அவர்தம்‌ மொழி .ஆஇக்கம்‌ 
முதலியவற்றின்‌ அடிப்படையிலே உரைகள்‌ செல்கின்றன 
என்னலாம்‌. உரையாசிரியர்களுள்‌ இளம்‌ பூரணர்‌, பேரா 
சிரியர்‌, நச்சினார்க்‌ கினி௰யர்‌, பரிமே லழகர்‌, சேனா வரையர்‌ 
அடியார்க்கு நல்லார்‌ போன்ற ஒரு சிலர்‌ மிக முக்கியமான 
நிலையில்‌ நலல _நரல்களுக்கு உரை கண்டுள்ளார்கள்‌. ௬மார்‌ 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுக்கும்‌ பதினைந்து ப.இனாரும்‌. 


உரைநடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 21 
நூற்றாண்டுக்கும்‌ இடையில்‌ வாழ்ந்த இவர்கள்‌ தமிழில்‌ 
,நால்களுக்கு உரை எழுதுவதன்‌ மூலம்‌ உரைநடையை 
(வெளியீட்டு வளர்த்தார்கள்‌ என்னலாம்‌. 


ஏறக்குறைய இக்காலத்திலேயே வேறொரு வகையில 
உரைநடை வளர்ந்தது என்னலாம்‌, அதுதான்‌ கல்வெட்டு 
முறை. பல்லவர்‌ காலத்திலேயே செப்புப்‌ பட்டயங்கள்‌ 
தோன்றி விட்டன என்றாலும்‌, தெளிந்த ஈல்ல நடையில்‌ 
தோன்றிய கல்வெட்டுக்களின்‌ காலம்‌ பிற்காலச்‌ சோழ 
பாண்டியர்‌ காலமேயாகும்‌. ௮கீகல்‌ வெட்டுக்களில்‌ ஒரு 
அல பகுதிகள்‌ ஆிரியப்பா வெனும்படி பா நடையில்‌ 
அமைகின்றன என்றாலும்‌, பெரும்பாலும்‌ உரை கடையா 
லேயே அமைந்தன என்னலாம்‌. வாழ்ந்த அரசர்‌ தம்‌ 
வரலாற்று வழி, போர்‌, வெற்றி முதலியன பற்றிய 
பகுதிகள்‌ அகவல்‌ முறையில்‌ பலவிடங்களில்‌ ௮அமைகன்‌ 
௮னை. எனினும்‌, ஒருசில உரைநடைகளாகவே அமைகின்‌ 
ன. மற்றும்‌ கல்வெட்டுக்களின்‌ பிற்பகுதிகளில்‌ வரும்‌ 
கன்கொடைகள்‌ பற்றிய வாசகங்கள்‌ அனைத்தும்‌ உரை 
நடையிலேயே அமைந்து உள்ளன. கல்வெட்டுக்களில்‌ 
பழையன பெரும்பாலும்‌ உரைநடையா லாகியவைகளே. 


இடைக்காலத்தில்‌ தமிழொடு ஆரியமும்‌ கலந்து 
வழங்கி வந்தது. வடமொழிக்‌ காவியங்கள்‌ பல 
இடைக்காலத்தில்‌ தமிழில்‌ மொழி பெயர்க்கப்‌ பெற்றன, 
சொற்களும்‌ வடமொழியிலிருந்து அப்படியே எடுத்தாளப்‌ 
பெற்றன. உரைநடையே இருமொழியும்‌ கலந்து வழங்க 
வளர்ந்து வந்தது, அந்த உரைநடையை *மணிப்‌ பிரவாள. 
நடை” என்பர்‌. மணியும்‌, பவளமும்‌ கலந்து கோத்தாற்‌ 
போன்று இருமொழிகளும்‌ கலந்து நின்று பொருள்‌ 
விளக்கி நின்றமையின்‌, இப்பெயர்‌ பெற்றது என்பர்‌. 
எனினும்‌, இந்நடை நாட்டில்‌ நன்கு ஊன்றி வளரவில்லை... 


22 தமிழ்‌ உரை நடை. 
மக்கள்‌ இயலபுக்கு மாறுபட்ட வகையில்‌ அவை 
அமைநதமையினாலேயே பெரும்பாலானவை இன்று இல்லை. 
எனனலாம்‌. இத்துறையில்‌ வைணவர்களே அதிகம்‌ 
கருத்திருத்தனார்கள்‌. நாலாயிரப்‌ பிரபந்தம்‌ என்னும்‌. 
வைணவத்‌ தமிழ்ப்‌ பாமாலைத்‌ தொகுதிக்குப்‌ பலர்‌ உரை 
கண்டனர்‌. அவை :படிகள்‌' எனப்பட்டன. அவற்றுள்‌ ஈடு” 
என்பதே மிகச்‌ சிறந்தகாகும்‌. இவையெலாம்‌ இருமொழி' 
பறறி நின்ற உரை நடைகளே. இவை பெரும்பாலும்‌: 
வழககாறற்றன எனினும்‌, தமிழ்‌ உரைநடை நெடுவழியில்‌ 
இத்தகைய உரை நடையும்‌ ஒரு மைல்கல்லாக நிலைபெற்று: 
விட்டது. 


இவ்வாறு சூத்திரங்களுக்கும்‌ பாக்களுக்கும்‌ எழுதப்‌: 
பெற்ற உரைகளே உரைநடைகளென்னுமாறு நெடுங்‌ 
காலம்‌ நாட்டில்‌ உரைநடை வாழ்ந்து வந்தது. எனினும்‌, 
கனியாக உரைந௩டடை நூல்கள்‌ கோன்றி வளர்ச்சி 
பெறவில்லை என்னலாம்‌. பதினான்காம்‌ பதினைந்தாம்‌ நூற்‌. 
முண்டுக்குப்‌ பின்னும்‌ உரைநடை இறக்க வளரவில்லை. 
அதற்குச்‌ சற்றுப்‌ பின்‌ வந்த சிவஞான முனிவர்‌ போன்ற; 
சிறந்த சித்தாந்தப்‌ பேராசிரியர்களும்‌ உரைநடையில்‌ 
நல்ல நூல்கள்‌ தனித்த முறையில்‌ எழுதவில்லை என்ன: 
லாம்‌. என்றாலும்‌, : சிவஞான முனிவர்தம்‌ உரைநடை 
தமிழிலேயே ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கி விட்டது 
என்னலாம்‌. *சிவஞான பாடியம்‌' என்று அவர்‌ பெயர௱ஈ 
லேயே வழங்கப்‌ பெறும்‌ மெய்கண்ட சாத்திரப்‌ பேருரை 
யின்‌ விளக்க உரையாய்‌ விளங்கும்‌ அவர்தம்‌ உரைநடை 
ஈடும்‌ எடுப்பும்‌ இன்றி விளங்குகின்றது. சமயத்‌ துறையில்‌: 
மட்டுமன்றி, இலக்கண நூல்களின்‌ சூத்திரங்களுக்கும்‌ 
அவர்‌ செய்த உரைகள்‌ சிறந்தன. *தொல்காப்பியப்‌ பாயிர 
விருத்தி, முதற்‌ சூத்திர விருத்தி என்னும்‌ இரண்டும்‌ 


எண்ணத்‌ தக்கன. 


உரைநடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 23 


இவைகளைத்‌ தவிர்த்து மிகப்‌ பிற்காலதது என்றோ 
வாழ்ந்த புகழேர்இப்‌ புலவர்‌ பேரில ஒரு சில நாலகள்‌ 
வெளிவந்தன. அல்லி அரசாணி மாலை, பவளககொடி 
மாலை, புலந்திரன்‌ களவு போன்ற நூலகள்‌ இவை. இவை 
எல்லாம்‌ அகவற்‌ பாவை ஓத்து நடந்தன என்றாலும்‌, 
இவை உரைநடையை ஓத்தே நடைபோடுகின்றன என்ன 
லாம்‌. இவையெல்லாம்‌ அ௮றிஞரால்‌ போற்றப்‌ படாதன 
வாய்ப்‌ பாமரமகீக ளிடத்து--கல்வியறியா மக்க ளிடத்து-- 
அடைக்கலம்‌ புகுந்துள்ளன என்னலாம்‌. 

மிகவும்‌ பிற்காலத்தில்‌ கடந்த--இரண்டொரு நூற்‌ 
ரண்டுகளிலேதகான்‌ தமிமில்‌ தனித்த உரைநடை நூல்கள்‌ 
தோன்றின என்னலாம்‌. மேலை நாட்டிலிருந்து இந்திய 
நாட்டி.ற்கும்‌ தமிழ்‌ நாட்டிற்கும்‌ சமயம்‌ பரப்ப வந்த 
பாதிரிகள்‌ தங்கள்‌ சமய நூலாஇிய விவிலிய்‌ _நாலைத்‌ 
குமிழில்‌ மொ.றி பெயர்க்க அரும்பாடு பட்டார்கள்‌ என்‌ 
பதை அறியாதார்‌ யார்‌? அவர்கள்‌ விவிலிய நூல்‌ உரை 
நடையாலானது. உரைநடையே மக்களுக்கு எளிதில்‌ 
விளங்குவது. எனவே அவர்கள்‌ உரைநடையிலேயே 
விவிலியத்தை மொழி பெயர்க்க முயன்றார்கள்‌. என்றாலும்‌ 
இன்று வரையில்‌ நல்ல தூய தமிழில்‌ அமையப்‌ பெற்ற 
விவிலியத்தின்‌ உரைநடை இல்லை என்னலாம்‌. மொழி 
மெபெயாப்பெல்லாம்‌ பிறமொழிக்‌ கலப்பு மிகுந்த தமிழ 
உரைஈடைகளாகவே உள்ளன. என்றாலும்‌, அம்மொழி 
பெயர்ப்புக்களே தமிழ்‌ உரைஈகடையை வளர்க்க உதவின 
என்பதை மறுப்பார்‌ யார்‌? ப 

இணி, பாட்டாலேயே நாட்டுக்‌ கதைகளைப்‌ பாடி. வந்த 
தமிழ்‌ இலக்கிய வானில்‌ உரையால்‌ கதைகளைப்‌ புனைந்து 
காட்டும்‌ ஒரு புதுமை தோன்றும்‌ காலமும்‌ வந்துவிட்‌ 
டது. இத்தாலி நாட்டிலிருந்து இங்கு வந்து தமிழராய்‌ 
வாழ்ந்த: குருமகனார்‌ பெஸ்கி.என்னும்‌ வீரமாமுனிவர்‌. அவர்‌ 


24 தமிழ்‌ உரை நடை 





கற்பன கற்றுத்‌ தமிழில்‌ வல்லவவரானார்‌; தமிழில்‌ பாடல்‌ 
கள்‌ இயற்றவும்‌ வல்லவரானார்‌; காப்பியங்கள்‌ பாடினார்‌. 
அவற்றுடன்‌ உரைநடைக்‌ காப்பியங்களை உண்டாக்கிய 
பெருமையும்‌ அவருக்கு உரியது. *அவிவேக பூரண குரு 
கதை, வேதியர்‌ ஒழுக்கம்‌' முதலியன அவர்தம்‌ உரைஈடை, 
நூல்கள்‌. எனவே, தனித்த உரைநடைக்‌ காப்பியம்‌ 
தோன்றிய காலம்‌ மேலைநாட்டார்‌ காலமே என்னலாம்‌. 
பாட்டுக்கு உரை யெழுதியும்‌, சூத்திரத்துககு உரை வகுத்‌ 
தும்‌, கல்வெட்டுக்களில்‌ உரை பொறித்தும்‌ வாழ்ந்த 
தமிழகத்தில்‌, காப்பியத்தில்‌ முழுக்க .முழுக்க உரைடடை 
தோன்றிவிட்டது. விக்கிரமாதித்தன்‌ கதை, பன்னிரண்டு 
மந்திரி கதை போன்றவைகளும்‌, பஞ்சதந்திரக்‌ கதைகளும்‌ 
இக்காலத்தை ஓட்டித்‌ தமிழில்‌ முழூ உரைநடை நூல 
களாய்‌ முல௰ிழ்த்தன என்னலாம்‌. இவற்றுடன்‌ உரைநடை 
யில்‌ வந்த ஆனந்தரங்கம்‌ பிள்ளையின்‌ நாட்குறிப்பும்‌ நம்‌ 
நினைவில்‌ இருக்க வேண்டுவதாகும்‌. 


பினனர்‌, சென்ற நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலும்‌ இந்த 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ தமிழில்‌ உரைநடை மிக்கு 
வளர்ந்து வந்தது என்னலாம்‌. வேதகாயகம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
இயற்றிய பிரதாப முதலியார்‌ சரிதம்‌, குணசுந்தரி கதை போன்‌ 
றவை சென்ற நாரற்றாண்டின்‌ இறுதிக்‌ கால உரைநடையை 
நமக்கு நினைவட்டுகின்றன. இராமலிங்கர்‌ உரைநடை நால்‌ 
களும்‌ நாம்‌ போற்றத்தக்கனவே. இந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்திலே உரைநடை வளர்ச்சயெறத்‌ தொடங்கி 
விட்டது என்னலாம்‌. மறைமலை அடிகள்‌, திரு. வி.க. போன்ற 
போன்ற பெரியவர்கள்‌ இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்தும்‌ 
இடைக்காலத்தும்‌ பற்பல உரைநடை நூல்களை எழுதி 
ஈல்ல வகையில உரை நடையை வளர்த்தார்கள்‌... ப 

உரைநடை என்பது வெறுங்‌ காப்பிய வகையில்‌ 
மட்டும்‌ செல்வதன்று, நாடகமும்‌ உரைநடையில்‌ அடஙி 


உரைநடையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 29 


(கும்‌. மேலை நாட்டு மக்கள்‌ உரைநடை என்பது வெறுங்‌ 
கதைகளும்‌ நாடகமும்‌ எனவே நினைக்கருர்கள்‌. ஈம்‌ காட்டில்‌ 
அந்த நிலை இல்லாவிட்டாலும்‌ நாடகமும்‌ உரை 
நடையாக ஓரளவு வளாந்று வந்துள்ளது. இந்த நூற்றாண்‌ 
படின்‌ தொடக்கத்தில்‌ பலப்பல நாடகங்களும்‌, கூத்‌ துக்களும்‌ 
நடைபெற்றன. அவையெல்லாம்‌ உரைநடையால்‌ ஆக்கப்‌ 
பெற்றனவே. அவற்றுள்‌ சிறந்தவை ப. சம்பந்த முதலியார 
வர்கள்‌ இயற்றிய நாடகங்களே. அறுபதுக்கு மேற்பட்ட 
உரைநடை நாடகங்களை எழுதி மறைந்த பம்மல்‌ சம்பந்த 
முதலியாரவர்கள்‌ உரை நடைக்குச்‌ செய்த கொண்டைத்‌ 
தமிழ்‌ நாடு மறவாது, நாட்டு அரசியலாரும்‌ அவரை: 
மறவாதுசிறப்பித்தனர்‌. வி. கோ. சூரியயாரயண சாத்திரியார்‌ 
அவர்களுடைய இரண்டொரு நாடகங்களும்‌ உரைகடையை 
வளர்கக உதவின. சென்ற நாற்றாண்டில்‌ வெளிவந்த 
சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ இயற்றிய “மனோன்மணீயம்‌” என்னும்‌ 
நாடகமும்‌ அகவலாலான தென்ருலும்‌, உரைநடையின்பால்‌ 
சார்த்திக்‌ கூற வாய்ப்புக்கள்‌ உள்ளன. இவ்வாறு நாடகங்‌ 
களும்‌ தமிழில்‌ உரைஈகடையை வளர்த்தன என்னலாம்‌. 


இந்‌.நாற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ உண்டான பல.நாள்‌ 
இதழ்‌, தங்கள்‌ இகழ்‌, கிழமை இதழ்களும்‌ உரைகடையை 
வளர்த்து வருகின்றன. சுதேசமித்திரன்‌ போன்ற பழைய 
ராளிதழ்களும்‌ பிறவும்‌ தனித்தமிழ்‌ முறையில்‌ இயங்கவில்லை 
என்றாலும்‌, அவைகளும்‌ தமிழ்‌ உரைநடையை வளர்க்கப்‌ 
(பெரிதும்‌ உதவின என்பதை யாரே மறுக்கவல்லார்‌? இப்படி. 
இந்த நூற்றாண்டில்‌ இலக்கிய உரைஈடைகள்‌ மட்டுமன்‌ றி, 
தாள்களின்‌ உரைநடைகளும்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ 
நிலைத்த இடம்‌ பெற்றுவிட்டன. 


இன்று--சிறப்பாக உரிமை பெற்ற பிறகு--இந்திய 
காட்டுப்‌ பல்வேறு மொழிகள்‌ வளர்வன போன்றே தமிழும்‌ 


26 தமிழ்‌ உரை நடை. 


வளர்சன்றது. அதிலும்‌ சிறபபாக உரைநடை நூல்களே: 
அதிகம்‌, அனால்‌ அனைத்தும்‌ என்றும்‌ போற்றக்‌ கூடிய 
இலக்கியப்‌ பெட்டகங்களாய்‌ இருக்கின்றன என்று கூற. 
முடியாது, மக்கள்‌ மனமறிந்து அவைகளைப்‌ பயில்வதால்‌ 
இன்பம்‌ தருகின்ற வழியில்‌ பல புதினங்கள்‌, சிறுகதைகள்‌... 
கட்டுரைகள்‌ வளர்ந்துகொண்டே இருக்கின்றன. உயர்ந்த: 
சங்க இலக்கியம்‌ தொட்டுப்‌ பல பாட்டு இலகீகியங்களை- 
எளிய உரைநடையில்‌ எழுதி மகீகளை உணரவைக்கின்றனர்‌: : 
நல்லாிிரியர்‌ சிலர்‌. சிலர்‌ ஆங்கிலம்‌ முதலிய மேலை நாட்டு: 
மொழிகளிலிருந்து பலப்பல கதைகள்‌, கட்டுரைகள்‌ முதலிய- 
வற்றை நல்ல உரைஈடையில்‌ மொழி பெயர்கஇன்றனர்‌. 
இந்திய நாட்டு மொழிகளாகிய மராத்தி, வங்காளம்‌ போன்ற. 
வற்றுள்‌ ௮ண்மையில்‌ வெளிவந்த பலபுதினங்கள்‌ தமிழில்‌ 
உரை நடையில்‌ மொழிபெயார்க்கப்படுசன்றன. இவ்வாறு பல: 
வகையில்‌ இந்த நூற்றாண்டின்‌ இடைக்காலம்‌ தமிழ்‌ உரை 
நடை வளர்ச்சியின்‌ பொற்காலம்‌ என்னுமாறு விளங்கு, 
கின்றது. இவற்றின்‌ விரிவையெலலாம்‌ நூல்வ(ி ஆங்‌ 
காங்குக்‌ காண்போம்‌. 


இவ்வாறு தொல்காப்பியர்‌ காலம்‌ தொட்டு இன்று 
வரை வளர்ந்த தமிழ்‌ உரைநடையைத்‌ தனித்தனிக்‌ கால: 
எல்லையில்‌ நின்று ஆராய்வதன்‌ முன்‌ உரைநடை என்பது: 
என்ன என்பதையும்‌, அதுபற்றி இன்றைய மேலைநாட்டு 
ஆராய்சியாளர்கள்‌ கூறுவன யாவை என்பதையும்‌ காணல்‌- 
ஏற்புடைத்து என்று எண்ணி, அத்துறையில சிறிது நேரம்‌. 
கருத்தைச்‌ செலுத்த நினைக்கிறேன்‌. 


[1 


எது உரைநடை? 


உரைநடை என்பது என்ன? அதன்‌ விளக்கம்‌ யாது?” 
உரை நடை என்பது தொடர்மொழி. உரை ஒரு சொல... 
நடை ஒரு சொல்‌. உரையானது நடந்து செல்லும்‌ நெறியே 
உரைநடையாகின்றது. பல்வேறு சந்தங்களுக்கும்‌ தாள: 
அமைதிக்கும்‌ ஏற்பப்‌ பாவி நடககும்‌ பாவினும்‌ வேறுபடுத்த. 
வேண்டி இதை உரைநடை என்று வழங்கினார்கள்‌ எனக 
கொள்ளுதல்‌ பொருத்தமானதாகும்‌. *உரை' என்னும்‌ 
சொல்‌ தமிழில்‌ நெடுங்காலமாகவே வழக்கத்தில்‌ இருநது 
வருகின்றது. உரை என்பது எழுத்துக்கள்‌ வரிவடிவாய்‌: 
அமைந்து ஓலி வடிவாய்‌ அவற்றின்‌ தன்மையை விளக்க. 
வருவது என்றுகான்‌ பலரும்‌ பொருள்‌ கொள்கின்றனர்‌... 
உரைக்கப்படுவதால்‌ உரையாயிற்று என்பர்‌. அதாவது... 
வாயினால்‌ ஒன்றைப்‌ பற்றிப்‌ பொருள்‌ தோன்ற உரைப்பதே. 
உரை எனக்‌ கொண்டனர்‌ என்னலாம்‌. எனினும்‌, வெற்‌: 
ஜொொலியை இச்சொல்‌ குறித்த காலமும்‌ ஓன்று உண்டு: 
போலும்‌/ உரை என்பது வெறும்‌ முழக்கத்துக்கும்‌ வழங்கிய : 
ஒரு சொல்‌ எனக்‌ காண்கிறோம்‌. மேகங்கள்‌ மலையுச்சியில்‌- 
சூழ்ந்து இடித்துப்‌ பேரொலி எழுப்புவதை இன்றும்‌ கேட்‌. 
இன்றோம்‌. அந்தப்‌ பேரொலியாகிய முழக்கத்தையும்‌ பழங்‌: 
காலத்தில்‌ உரை என்றே வழங்கினார்கள்‌. “குன்றம்‌ குமுறிய 
“உரை” என்பது பரிபாடல்‌ அடி." எனவே, அக்காலத்தில்‌- 
ஓவியும்‌ முழக்கமும்‌ உரையாகப்‌ பேசப்பட்டன எண: 
அறிகிறோம்‌. 


1, பரிபாடல்‌' 8:35 


26 தமிழ்‌ உரை நடை 





'உரைக்கப்படுவனவவெல்லாம்‌ உரையாயின்‌, பாட்டும்‌ 
வாய்திறந்து உரைக்கப்படுவதுதானே? அதையும்‌ கொள்ள 
.லாமோ?' எனின்‌ அவ்வாறு வழக்காறு இன்மையின்‌, 
கொள்ளுதல்‌ பொருத்தமாகாது என்று முடிவு செய்தல 
“ேவேண்டும்‌. சிலப்பதிகாரத்தை 'உரை யிடையிட்ட 
பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என்று கூறுவதும்‌ அது பற்றி 
'யேயாம்‌. உரை பாட்டினும்‌ வேறுபட்டது என்பதை இத 
தொடர்‌ நன்கு விளக்குகன்றகன்றோ?! இனி உரை 
பாட்டினும்‌ வேறுபட்டதாயினும்‌, அதையும்‌ செய்யுளில்‌ 
அடக்கலாம்‌ என்பர்‌ சிலர்‌. அவர்தம்‌ கருத்துக்கு ஏற்பவே 
. அரியர்‌ தொல்காப்பியரும்‌ உரையினைச்‌ செய்யுளியலுள்‌ 
.அமைத்துள்ளமை நோக்கற்பாலது. செய்யப்படுவனவெல 
லாம்‌ செய்யுள்‌. எனவே பாட்டாகச்‌ செய்யப்படுவன 
பாட்டுச்‌ செய்யுள்ளானபடி, உரையால்‌ செய்யப்படு 
.வனவெல்லாம்‌ உரை நடைச்‌ செய்யுள்‌ என்று கொள்ளல 
பொருந்தும்‌. சொற்குப்‌ பொருள்‌ கூறும்‌ நூல்கள்‌ 
“*செய்யுள்‌' என்னும்‌ சொல்லுக்குப்‌ பாட்டு, காவியம்‌, உரை 
என்ற மூவகைப்‌ பொருள்களும்‌ உண்மையைக்‌ குறிக 
இன்றன." உரைச்‌ செய்யுள்‌ (11056 ௦51110) என்னும்‌ 
ஒரு பகுதியே உள்ளதாகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக: 
அகராதி குறிககெறது. எனவே, உரையும்‌ ஒருவகைச்‌ 
"செய்யுள்‌ தொகுதி எனக்‌ கொள்ளலாம்‌. 


இனி, உரை என்பதற்குப்‌ 'புகழ்‌' என்னும்‌ மற்றொரு 
“பொருளும்‌ இருப்பதாகக்‌ கூறி, அதற்கு உரைசால்‌ 
பத்தினிக்கு உயர்ந்தோ ஏத்தலும்‌' என்ற சிலப்பதிகார 
அடியை உதாரணமாகக்‌ காட்டுவார்கள்‌. எனினும்‌, அது 
உரைக்கு முடிந்த பொருளாக அமையாது என்னலாம்‌. 


1. ஹார்‌! 121௦௦0, 7௦1. ரா,ந, 1602. 
2. ரிஹா!்‌! 1. 7௦1. 1,ற. 452, 


எது உரை நடை? 29 





புகழ்‌, உரைகளால்‌ ஆனமையின்‌ - உரைத்து உரைத்து -. 
போற்றிப்‌ போற்றிப்‌ பேசப்படுவதே புகழ்‌ அனமையின்‌ .. 
அந்த நிலையிலேதான்‌ உரைக்கப்படும்‌ ஓன்றற்கு உரை ஆகு. 
பெயராய்‌ கின்று புகழை உணர்த்திற்று என்று கொள்ளு. 
தலே பொருத்தமான தாகும்‌. இவற்றையெலலாம்‌ தொகுத்து: 
நோக்கும்போது நமக்கு உரை எவ்வாறு அப்பெயர்‌ பெற்ற- 
தென்னும்‌ நிலை ஒருவாறு தோன்றும்‌. இன்னும்‌ சற்று: 
ஆழ்ந்து நோக்குவோம்‌; 


உரை என்னும்‌ சொல்‌ வேறு ஒரு பொருளிலும்‌ வழக. 
கத்தில்‌ உள்ளதை நாமறிவோம்‌. தட்டான்‌ பொன்னின்‌” 
இறமறியப்‌ பயன்படுத்துவது உரைகல்‌. சந்தனம்‌ உரைக்க: 
உரைக்க மணம்‌ வீசுகின்றது. இரத்தினங்கள்‌ உரைக்க: 
உரைக்க ஓளி வீசுகின்றன. இப்படி. உரை என்பது ஒன்‌ றின்‌ 
தன்மையை விளக்கப்‌ பயன்‌ படு கருவியாய்‌ இருப்பது நன்கு. 
விளங்குகிறது. அதன்‌ வமி உரை என்பதற்குத்‌ தேய்‌, பூசு- 
முதலிய பொருள்கள்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌ இக்கிலையில்‌- 
நம்‌ உரை நடையையும்‌ நோக்கின்‌, அச்சொல்‌ அதற்கு.. 
எத்துணை பொருத்தமாக அமையும்‌ என்பதைக்‌ காணமுடியும்‌- 
பாட்டுச்‌ செய்யுளினும்‌ இவ்வுரை நடை வேறுபட்டு நிற்க: 
வேண்டிய காரணமும்‌ தெளிவுபெறும்‌, 


மொழி எதற்காகத்‌ தோன்றிற்று? மக்கள்‌ உள்ளக. 
கருத்தை உதட்டு அசைவினால்‌ மற்றவருக்கு உணர்த்‌ தவே: 
மொழி தோன்றிற்று. பிற விலங்குகளுக்கு இல்லாத. 


ஒரு தனிப்‌ பெருமையை - பேச்சுவன்மையை - மனிதன்‌ 
பெற்றிருக்கிறான்‌. . அந்தப்‌ பேச்சினால அவன்‌ தன்‌ 
உள்ளத்தில்‌ எண்ணியவற்றை நன்றாக உலகுக்கு. 


உணர்த்த முடியும்‌. மொழி தோன்றி வளர்ந்ததே அதற்‌. 
காகத்தான்‌, எனவே, அந்த மொழியினால்‌ மனிதன்‌ 
தான்‌ எண்ணுகின்ற 'எண்பது கோடி' எண்ஸங்களையும்‌; 


30 தமிழ்‌ உரை நடை 





உலகுக்கு உணர்த்த இயலும்‌. எப்படி உணர்த்துவது? 
எதை? எதற்காக? மனிதன்‌ தான்‌ கண்ட ஒருபொருள்ப்‌ 
பற்றி, கேட்ட ஒன்றைப்‌ பற்றி, அல்லது நினைத்த ஒன்றைப்‌ 
பற்றிப்‌ பேசவனவே உலடூல்‌ காணும்‌ நூல்கள்‌ அனைத்தும்‌. 
அவை பாட்டானும்‌ உரையானும்‌ பயின்று வருகின்றன. 
அவை எதை உணர்த்துகின்றன? மற்றொரு மனிதனைப்‌ 
பற்றியோ, ஒரு பொருளைப்‌ பற்றியோதான்‌ ௮வை உணர்த்த 
மூடியும்‌. அப்படி உணர்த்தும்போது அது பாட்டாகவே 
இருப்பின்‌, எதுகை மோனை நயம்‌ கலக்கச்‌ சில கற்பனைச்‌ 
சொற்களையும்‌ கலக்கக்கூடும்‌. இன்று காணும்‌ எத்தனையோ 
,பாட்டிலக்கெயங்களில்‌ உண்மையினும்‌ புனைந்துரையும்‌ 
கற்பனையும்‌ அதிகம்‌ இருக்கக்‌ காண்கின்றோம்‌. தமிழில 
மட்டுமின்றிப்‌ பிற மொழிகளிலும்‌ பாட்டுக்களில்‌ இக்கற்‌ 
பனையைகீ காண இயலும்‌. இவ்வாறு கற்பனையோடு கலந்த 
, பாட்டுக்களால்‌ எப்படி. ஒரு மனிதனுடைய-ஒரு பொருளினு 
டைய - உண்மை நிலையினை உரையிட்டுக்‌ காண முடியும்‌? 
“மேலும்‌, பாட்டின்‌ நடையும்‌ அமைப்பும்‌, உரைகோள்‌ வகை 
களும்‌ அனைவருக்கும்‌ எளிமையாகப்‌ புரிவன வலல. அத்‌ 
. துடன்‌ பயில்வார்க்குப்‌ புதிய புதிய கருத்துக்கள்‌ தோன்று 
- வனவாய்‌- இதுவோ அதுவோ' என்று திட்டமாகப்பொருள்‌ 
. காரண வகை இல்லாதனவாய்‌ *இதுவும்‌-அதுவும்‌' என்று 
இரட்டுற மொழியும்‌ சிலேடை வகையினவாய்ப்‌ பாடல்கள்‌ 
அமைவதைக்‌ காண்டுரம்‌. இந்த நிலையில்‌ பொருளின்‌ 
- உண்மை நிலையைப்‌ பாட்டு எவ்வாறு உணர்த்த முடியும்‌? 
அந்த நல்ல தொ ண்டினைச்‌ செய்வது உரைநடையேயாகும்‌. 
..ஆம்‌/ ஒரு பொருளின்‌ உண்மை நிலையையோ ஓரு மனிதனது” 
உண்மைத்‌ தன்மையையோ மொழி வழி உலகுக்கு உரை 
பிட்டுக்‌ காட்டுவதே - இந்த வகையில்‌ இருக்கிறது என்று 
"தட்டான்‌ உரையிட்டுப்‌ பொன்னைக்‌ காட்டுவது போலக்‌ 


எது உரைநடை? 31 


காட்டுவதே - இந்த உரை நடைதான்‌. “உரை யாணி'। என்‌ 
யது போன்ற தொடர்கள்‌ இது பற்றியே எழுந்தனபோலும்‌/ 
எனவே, மொழி தோற்றக்‌ காரணமாகிய உள்ளத்தை 
உணர்த்தும்‌ வழியில்‌ நின்று உலகில்‌ உள்ள பொருள்களின- 
மகீகளின்‌ - தன்மைகளை உள்ளது உள்ளவாறு .சிறகக, 
பாதொரு புனைந்துரையும்‌ இல்லாது விளக்கக்‌ காட்டுவது 
அஉரையேயாகும்‌. எனவே,இது உரை எனப்‌ பெயர்‌ பெற்றது 
மிகப்‌ பொருத்தமான கன்றரூ/ 


்‌ இவ்வுரை பற்றி மேனாட்டவர்‌ பலப்பல கருத்துக்களை 
வெளியிட்டிருக்கன்றனர்‌. ஆங்கிலத்தில்‌ இவவுரைநடை 
யைப்‌ *££௦56' என்று வழங்குகிறார்கள்‌. 81066 என்ற 
சொல்லுக்குச்‌ சந்தமற்ற, சாதாரணமாக எழுதும்‌ அல்லது 
“பேசும்‌ மொழரி என உரை காண்கின்றனர்‌. உள்ளதை 
உள்ளபடி. உணர்த்தும்‌ எளிய நடை (18/ஈ௱௭:(௦1-07-1801- 
00811) என்றும்‌ பொருள்‌ காண்டின்றனர்‌.” இப்பொருள்‌ 
நாம்‌ மேலே காட்டிய உரையிட்டுக்‌ காணும்‌ உண்மை மொழி 
என்ற தமிழ்ப்‌ பொருளுக்கு ஏற்ப அமைவதாய்‌ இருப்பதை 
அறியின்‌, ம௫ழ்ச்சி யண்டாகிறது. 80௦6' என்ற ஒரு 
சொல்லும்‌ ஆங்கலெத்தில்‌.வழங்குகறது. இது பிறமொஜழியி 
ருந்து வந்ததாயினும்‌, அதன்‌ வி கோககித்தான்‌ இவ்வுரை 
நடையைக்‌ குறிக்கும்‌ 1056' வந்ததோ எனக கருக வேண்டி. 
யுள்ளது. “௦6' என்பதற்குக்‌ “கூட, அத்துடன்‌' என்ற 
வகையில்‌ பொருள்‌ காணும்‌ 1௦8/405, 1ஈ 800111௦0 என்ற 
பொருள்கள்‌ உள்ளன. இவற்றை நோக்கினாலும்‌, காம்‌ 
'மேலே கூரிய உண்மை விளங்கும்‌. உள்ளது சிறக்க வைக்க 
ஒரு பொருளைப்‌ பற்றியோ, மனிதனைப்‌ பற்றியோ கூறப்‌ 
பயன்படுவது உரைநடை என்ற உண்மை இதன்‌ வரி ஈன்கு 


1. சிவசமய வாத உரை மறுப்பு, 3], 
2. 021070 நிர010ற8ரு, ற. 925. 


92 தமிழ்‌ உரை நடை 
புலனாகின்றது. அறிஞர்கள்‌ இச்சொல்பற்றி நன்கு ஆராய 
வேண்டும்‌. இவவாறு தமிழிலும்‌ அங்கிலத்திலும்‌ ஏறக்‌ 
குறைய ஓரே பொருள்‌ ௩லம்‌ பயக்கும்‌ இவ்வுரை நடையினைபம்‌: 
பற்றி அறிஞர்‌ பலர்‌ தம்‌ கருத்தை வெளியிட்டுள்ளனர்‌. 
“£॥09010086018 ரகா! என்ற சிறந்த ஆங்கிலப்‌ பெரும்‌ 
அகராதி இவ்வுரை நடையைப்பற்றி நல்ல விளக்கம்‌ தந்துள்‌ 
ளது." பல பேரறிஞர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்‌ 
கியே அது இதன்‌ உண்மைப்‌ பொருளை உலகுக்குத்‌ தந்திருக்‌ 
கிறது என்பதை அனைவரும்‌ அறிவர்‌. அந்நூற்றொகுதி 
சிற$த கலைக்‌ களஞ்சியமாய்‌ உலகமெங்கணும்‌ போற்றப்‌ 
படும்‌ “ஓன்று அன்றோ! ஆம்‌? ௮து உரைநடையை (11096) 
ஆய்ந்து உணர்த்துகின்றது. 

பாட்டுக்கு அமைக்க இலக்கண வரம்பின்‌ றி, மக்களால 
எளிமையாக ஒளி மறைவு இன்றி எழுதவும்‌ பேசவும்‌ பயன்‌ 
படும்‌ ஒன்றே உரை௩டையாகும்‌. செய்யுளிலிருந்து உரை 
நடையைப்‌ பிரித்துக்‌ காட்டுவது எளிதாயினும்‌ இன்னும்‌ 
திட்டமாக இரண்டையும்‌ வரையறுக்க இயலாது. ஏனெ 
னில உயர்ந்த நடையில்‌ செய்யுள்‌ இலக்கணத்தோடு கலவா 
மலே நலல ஓசை நயத்துடன்‌ எழுதும்‌ உரைநடையை 
“உரைப்‌ பாட்டு'என்று சொல்வதும்‌ உண்டு. எனவே, செய்ய 
ளிலிருஈது உரைநடையைப்‌ பிரித்துக்‌ காண்பதை விட்டு. 
உரைஈடை என்பதை உள்ளவாறு விளக்க முயலலாம்‌. 
உரைநடை என்பது, இலக்கிய மரபு கெடாத நல்ல நடை 
யில்‌, ஆழ்ந்த கருத்தோடு, செய்யுள்‌ சந்தச்‌ சேர்க்கை இன்‌ 
௮ியே கல்ல ஓசை ஈயம்‌ உடையதாக, ஓளிமறைவு இன்றி' 
உள்ளதை உள்ளபடி உரை இட்டுக்‌ காட்டும்‌ வகையிலே 
நேரிய முறையில்‌, கருத்துக்கும்‌ காரணத்துக்கும்‌ பொருத்த 
மானதாக (ஒன்றனைப்‌ பற்றியோ ஒருவனைப்‌ பற்றியோ) 
விளக்கி உரைப்பதாகும்‌, 


1. மை, நிர்(தரர்0. 701, 18, றற, 591 ஹம்‌ 592, 


எது உரை நடை? 33 





“எனினும்‌, உரை நடை என்பது கட்டுக்கடங்காது 
பேசும்‌ அல்லது எழுதும்‌ சாதாரண எல்லா வசனங்களையும்‌ 
.கொள்வதாகாது. உரைநடை வாக்கயங்கள்‌ இழுமென்‌ 
மொழியால்‌ நலல ஓழுகசை நடையால்‌, தொடர்‌ நலமுடன்‌ 
ஒசை உணர்த்தும்‌ நெறியான்‌, ஈன்கு வளர்ச்சியுற்ற தெள்ளிய 
நடையில்‌ கெளிந்து செல்லுவனவாக அமையவேண்டும்‌. 
மொழிக்கு இன்றியமையாத பெயர்‌ வினைகளுடன்‌ சேரும்‌ 
உரிச்சொற்களின்‌ தகுதியும்‌ அளவறிந்து அவற்றைச்சேர்த்து 
வழங்கும்‌ முறையும்‌ உரைஈடையில்‌ வரையறை செய்யப்‌ 
பெறல்‌ வேண்டும்‌. தேவையற்ற சிலவற்றை விட்டொழி 
தலும்‌ உரைஈடைக்கு இன்றியமையாதது. எனவே, உரை 
நடை என்பது செய்யுள்‌ விதிகளுக்கு விளக்காய்‌ நின்று 
இலக்கிய நலம்‌ கெடா வகையில்‌ மக்கள்‌ உள்ளத்தில்‌ 
தோன்றும்‌ உணர்வுகளை உலகுக்கு எடுத்துக்‌ காட்டப்‌ 
பயன்படுவது என்று கொள்ளல்‌ பொருந்தும்‌.””* அது மிக்க 
எளிமை வாய்ந்த ஒன்று என்பதையும்‌ நாள்தோறும்‌ உள்ள 
. பேச்சு வழக்குக்கு ஏற்றதென்பதையும்‌ அறிஞர்‌ உணர்வர்‌.” 
இந்த ஆங்லை உரை விளக்கத்தை வைத்துக்கொண்டு 
நாம்‌ முன்னே தமிழில்‌ கண்ட விளக்கங்களை ஒப்பு 
நோக்கின்‌ உண்மை நன்கு விளங்கும்‌. எம்மொழியிலர 
யினும்‌ அறிஞர்‌ கருத்துக்களின்‌ உண்மைகளை நேரிய 
மூறையில்‌ கண்டு உணர்த்துவார்கள்‌ என்பதற்கு இத 
னினும்‌ வேறு சான்று வேண்டுங்‌ கொல்‌/ எனவே, உரை 
நடை என்பது மக்கள்‌ உள்ளத்தில்‌ தோன்றிய ஏண்ணங்‌ 
களை உருவாக்கித்‌ தருவது. அது. பாட்டின்‌ நடைக்கு 
மாறுபட்டதாயினும்‌, ஓசை உடையதாகய செய்யுள்‌ நலப்‌ 
பண்புடன்‌ கூடி, “உரைச்‌ செய்யுள்‌”. என்னுமாறு சிறப்பது. 

1. நிறு, நிர்்கார்க. 7௦1. 18, றற. 591 ஊம்‌ 592. 


2, 712 பேர்ச்‌ 5006 09 780066 1%6686ர ற. 22. 


94 தமிழ்‌ உரை நடை 





மற்றவர்களையோ, மற்றப்‌ பொருள்களையோ ஆராய்ந்து 
அவர்களில்‌--௮வற்றின்‌ உண்மை இயல்புகளைப்‌ புனைந 
துரை வகையி லலலாமல்‌, வ்ப்யு உள்ளாவாபற உரை 
யிட்டுக்‌ காட்டப்பயன்‌ படுவது. ப 


இவ்வர லள்பறற் ள்‌ த்தில்‌ நாட்டுப்‌ பேரறிஞர்‌ 
காட்டுவதைக்‌ கண்டு மேலே செல்லலாம்‌. 


1. $ர050--0்‌6 றம 6601 08 மஹர்‌, எற்றே சாரர்‌ 
0௦ 000086 எரர்(1௦ாட்‌ 116 ர2ீ2ன06 10 (டீ ரா166 01 48786. 
ர்‌ 1985 ௦ 18508] 10 018/1 ஜர்‌ றா056 ணு மேம்‌ ர0ா 
006119... 4 927 9] ரஜ ௦12/7 11011-1712171001 911/112 12 
0/2 081/௪ 8.றர௦98-ற௦8140. 1015 80௭8 084 116 ஹம்ம்‌ 016. 
080௨ 086 8ஊ 1 009 18 104 0010001016. 11086, 1118767016, 
18 968% 061106 88 போமறார்தரறத ௨1 107 ௦8 கொளீமம்‌ ]1/சரகரு. 
6%0768$101 ஏமம்‌ 816 1014 ரூலர்0க1194 ஏளா8ிம்‌6ம றம்‌ 12006 (16 
ம்‌£றர்‌(1௦0 1700. 'றா0ர8115” (011601 01 8ரகர்ஜர), (66 .ற01௦0ற 
0610த 1181 119 உஎரகர்ஹ்‌( நம்‌ றகர, கேம்‌ 18 1864. 807 818100 
_ நா6015வ]0 (194 க்ர்மெ 15 1716 13 768800. 01 7801. 


.நிர066, ௦௫. 18 1௦4 ட்‌ 1108 18 10086]147) 8814, 


௫.௫.௨ டடிடி ௨௩௬ ஓ௮௧ ௫௫ ஓஒ௧ ௨ ௬.௨ ௨௭ ௪ 4௮௦௨௨௧ ௪% ஓடும்நு டி க ச 


116 920120055 மாம5॥ 06. 010110 மற பன நுதறறரா ஒர்ப்ள ப்்ற1ஷு6 
ஏகார்னு ஊம்‌ மி கேர்டபி119, நிப்ளாகள்0யிம்‌ 56 உறகாறா௦ரு, றம்‌ வடை 
உரற்டு (100, ரர 656 றா0த65$. 01 51916, 086 06102 (81:28 (124 ஸ்ர 

ரர்‌ கீறும்‌ (ப்ரீ நதாராமாரு 876 001 7800தா[2க0137) மரோர்கே]ி. 
இடத£ப்ற, (16 ௦01007 80 70700 ௦7 84)2011408, 80. (067 ஜரம்ர்னர்‌ 
361 104 0௩06388196 1600176006, 15 றை 100 0011கா்‌ 880107 1ற 10௨ 
0000 ௦1 07056. 106 09610 ௦4 (கறட கய] 1௦௦ 
19 6$$0ேழர்2]......1/6 நங்05$ 06 ௦௦ம்‌ 40 ஷூ 1181 0080 4 
11 டாத கேரா252100- 8௦4௭1௦௦160 10 கட 960168 07 1ம6ரரர்தே] 


1898. ல அரித்து த ரக 


10 0610082418 நர்ஸ்‌, 7௦12 18. ற்ற 591: 8 592. 


எது உரை நடை? 35 


உலக இலக்கிய வழக்கியல்‌ அகராதி! உரைநடை 
என்பது சாதாரண சொற்கள்‌ கொண்டு எளிமையில்‌ 
உரைப்பதென்றும்‌, பாட்டு என்பது அதனினும்‌ வேறு 
பட்டு எளிமையிலும்‌ மாறுபட்டதென்றும்‌ காட்டுகின்‌ றது. 
.இவ்வுரைநடை தமிழ்‌ நாட்டிலும்‌ தொல்காப்பியர்‌ கால 
முதல்‌ இருந்தது என்று.லும்‌, அது எந்த வகையில்‌ இயங்‌ 
கற்று என்பதை நாம்‌ காண முடியவில்லை. என்றுலும்‌, 
மேலை நாடுகளில்‌ மிகவும்‌ பழங்காலத்இிலிருந்தே உரைநடை 
தோன்றி வளர்ந்தது என்பதை அறிஞர்‌ நன்கு காட்டு 
இன்றனர்‌. மேலை நாட்டு மொழிகளில்‌ மிக்க பழமை 
வாய்ந்த இரேக்க, இலத்தீன்‌ மொழிகளில்‌ இிறிஸ்து 
பிறப்பதற்கு முன்பிருந்தே உரைநடை வழக்கத்தில்‌ 
இருந்தது என அறிகின்றோம்‌. கிரேக்க மொழியில்‌ 
க. மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டிலேயே உரைஈடை இலக்கியம்‌ 
இருந்ததாம்‌. *? இலத்தின்‌ மொழியினும்‌ அவ்வாறே 
மிகவும்‌ பழங்காலத்தில்‌ (க. மு. 70 அல்லது 60) உரை. 
நடை இலக்கியம்‌ இருந்தது எனக்‌ காட்டுகின்றனர்‌. ௮க்‌ 
காலத்தில்‌ உரைநடை கண்டவர்‌ சிசரோ * என்பவர்‌, * 
என்றாலும்‌, ஆங்கில, ஜெர்மனி நாடுகளில்‌ கி. பி. ஒன்பதாம்‌ 
நாற்றாண்டிலேதான்‌ உரைஈடைகள்‌ தோன்றி வளர்ச்சி 
புற்றன என்பர்‌. கி. பி, 887ல்‌ ஆப்பாட்‌ என்பார்‌ ஆங்கி 
லத்தில்‌ , உரைநடை எழுதினார்‌. ஜெர்மன்‌ . மொழியில்‌ 
௮, பி. 642ல்‌ (16 806 ௦1 சேச!ளாகரால) முதல்‌ உரை 
நடை தோன்றிற்று. * இவ்வாறு மிகவும்‌ பழங்காலத்தி 


“உ இழுப்ச்கரு மீ 9௦ம்‌ பமக ௭௨, ந312. 
2.' மீற. மிர((கார்௦க, 1௦1, 18, ற. 593. 
்‌. 01080. 
4, “மீற. இரச) 77/01 18. றட. 58௨ 
5, நற, மார்ச்‌, 7௦1. 18, ற. 598. 


36 தமிழ்‌ உரை- நடை 





லேயே மேலை நாடுகளில்‌ உரைநடை தோன்றி வளர்ந்த. 
தோடு அதை ஆராயும்‌ திறம்‌ பெற்றவர்களும்‌ ௮க்‌ 
காலத்தில்‌ இருந்தார்கள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ அதை. 
எவ்வெவ்வாறு ஆராய்ந்தார்கள்‌ என்பதையும்‌ அட்கின்ஸ்‌ 
என்பார்‌. தமது பழங்கால்‌ இலக்கியத்‌ திறனாய்வு * 
என்ற நூலில்‌ .ஈன்கு விளக்கியுள்ளார்‌. இந.நாலில்‌ இவர்‌ 
அக்காலப்‌ பழைய உரோம, கிரேக்க நாட்டுப்‌ பல வேறு 
இலக்யெங்களை எடுத்துக்கொண்டு, ஓவ்வொன்றையும்‌ 
வகைப்படுத்தி, அவற்றின்‌ சிறப்பியல்புகளையும்‌, அவற்‌. 
ரின்‌ இறன்‌ ஆய்ந்து கண்ட அறிஞர்தம்‌ உரைகளையும்‌ 
நன்கு விளக்கிக காட்டியுள்ளார்‌. அவற்றுள்‌ உரை நடை 
பற்றிய பகுதியும்‌ ஓன்று உண்டு. அதில்‌ இவர்‌ ௮க்‌ 
காலத்தில்‌ ௮ப்பழம்‌ பெருகாடுகளில்‌ வழங்கிய உரை வளத்‌ 
தையும்‌ அவற்றை : அறிஞர்‌ ஆய்ந்த கலை நலத்தையும்‌ 
தெள்ளத்‌ தெளிய ஆய்நது காட்டுகஇிருர்‌. 


இரேக்க நாட்டு அன்றைய உரை நரல்‌ திறனாய்வுபற்.றி' 
ஆரியர்‌ நன்கு விளக்குவிறார்‌. அன்றைய (,&ப0ப5(8 88) 
-திறனாய்வாளர்களுள்‌ சிறந்தவராக டயோனிசியஸ்‌* என்ப: 
வரை இவர்‌ காண்இின்றார்‌. அவர்‌ கிரேக்க நாட்டு உரை 
. நடை இலக்கியங்களை நன்கு ஆராய்ந்தவராககீ காண்டுன்‌ . 
ரர்‌. அவர்‌ வாய்மொழியே துணைகொண்டு இர்நாலாசி 
ரியர்‌ (௮ட்சின்ஸ்‌) கிரேக்க நாட்டுப்‌ பழைய பெரிய உரை 
நடைகளை நமக்குக்‌ கொண்டுவந்து காட்டி, அவ்வுரை 
நடை இலக்கியங்களின்‌ திறனாய்வு முறைகளையும்‌ ஈன்கு 
விளக்குகிறார்‌. அநீமிலையில்‌ அந்த மேலை நாடுகளில்‌ ௫, மு. 


1. 1சார பரெம்ம்ம (0 கறர்பெர்டு, மரச்‌. 9. 1 
க்ராு, 1. க. 
ப 2௨ 0௭1006 ௦1 [விக (14 மேோ்ய்ட்ம 1ற 
கற்ப), ற. 104.) ப 


எது உரை நடை? 37 
நான்காம்‌ நூற்றாண்டிலேயே நல்ல உரை நடைகள்‌ 
தோன்றிச்‌ சிறக்க வாழ்ந்தருந்தன; அவற்றின்‌ நலம்‌ கண்டு 
'இறனாய்ந்து தெளியும்‌ வகையில்‌ அவை ஏற்றமுற்றிருத்தன 
என்பதை நமக்கு உணர்த்துகிறார்‌ ஆசிரியர்‌. ! இந்த ஆய்வு 
வழி இவர்‌ அக்காலத்தில்‌ உரை ௩நடை' எவ்வெவ்வாறு 
இருந்ததென்றும்‌ எவ்வெவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
காட்டுகிறார்‌. பேசும்‌ அல்லது: ஏழுதும்‌ உரைநடை நல்ல 
பொருள்‌ பொருந்தின தர்க, நல்ல நடையில்‌ எடுத்த பொருளை 
நன்கு விளக்கிக்‌ காட்டுவகாக அமையவேண்டும்‌ என்பர்‌. 
விளக்குவது உணர்வா சொல்‌ கடையா என ஆயின்‌, உரை : 
கடையில்‌ உணர்வே சொல்‌ நடையிலும்‌ சிறந்ததாக விளங்க 
வேண்டும்‌ எனவும்‌ காட்டுகிரார்‌.” சொல்லழகு. ஓரளவு 
(தேவை என்ரு லும்‌ அழகுக்காகச்‌ சொல்லடுக்குகளா உபயோ 
இித்துப்‌ பொருள்‌ நலம்‌ இன்றேல்‌ உரைநடை பயன்படாது 
என்பதை எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌.” என்றாலும்‌, சொல்‌ 
(செல்லும்‌ முலை றயாகய ஆற்றொழுக்கு ஈகடையோடு, நிலை 
கெடாத. வகையில்‌ உரைநடை இருக்கவேண்டிய அவ? 
யத்தை ஓமரது இலக்கியத்தின்‌ தணை கொண்டு நஈன்குவிளக்கு 
இிறுர்‌.* எப்படி ஒரு செய்யுளில்‌ ஒரு சொல்‌ நிலை கெடினும்‌ 
ஓசையும்‌ பொருளும்‌ குழைந்து அவற்றின்‌ இன்றியமை 
யாமையைக்‌ காட்டுகிறதோ, அப்ப்டியே உரைநடையிலும்‌ 
சொலஅமைப்பும்‌ எழுத்தோசையும்‌ இன்றியமையாது 


1, சிரபடுர்‌( ர ஜர்பம்‌ தாசர்‌ ஏாம்ரத ௦4 (06 8வாஸ்‌. ளம 
£. ௦. ஊம்‌ கேபிர்சா (121 ௦ 811009% 6௩௦011817614 06318: 801 3$ 
11617 01% 1050 1௦ 8618 முற 88 7௩00618 [07 10011811௦௩. ( (ர்க 
சேச்சே 10 கிறுப்பொம்டு. ற, 112) 

2. 1044. ற. 113, 

3. 110. ற, 115. 

4, நீர்ர்சாகரு ரேர்ரர்15ர 1 க்ற்பெய்டு ற. 117 


38 தமிழ்‌ உரை நடை. 





இருக்கவேண்டும்‌ என்பதை உணர்த்துகிறார்‌." சொற்கள்‌ 
இத்துணை இன்றி யமையாதன எனக்‌ காட்டினும்‌, ௮ச்சொற்‌ 
களே பொருள்‌ பொதிந்தனவாக அன்றி வெற்றுச்‌ சொற்‌. 
களாக நிற்பின்‌ பயன்‌ இல்லை என்பதையும்‌ கட்டுரை 
முழுதும்‌ காட்டிக்கொண்டே செல்கஒிருர்‌. அக்காலத்து 
எழுத்தாளர்களை. அட்டிக்‌ எழுத்தாளர்கள்‌” எனக்‌ குறிக. 
“கின்றனர்‌. இவ்வாறெல்லாம்‌ ஆய்வு நிலை : காணும்‌ 
திறனாய்வாளரது காலம்‌ ௫, மூ. 300 எனக்‌ காண்இின்ருர்‌.”' 
இவவாறு அவவாய்வாளர்‌ இறனையெல்லாம்‌ விளக்கு, 
அவற்றின்‌ வழி இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்‌: 
இருந்த கிரேக்க ரோம நாட்டு உரைஈடடை இலக்கியங்களை- 
எடுத்துக்‌ காட்டி, அவற்றின்‌ தொன்மையையும்‌ சிறப்பையும்‌: 
விளக்கி, அவற்றை டயோனிசுியஸ்‌ பகுத்துப்‌ பகுத்து நலம்‌ 
காணும்‌ நயங்களை விளக்கு, இன்னும்‌ இலககியத்‌ திறனாயும்‌' 
மேலைநாட்டு அறிஞர்கள்‌ தங்கள்‌ ஆய்வுக்கு அந்தப்‌ பழம்‌ 
'பேரறிஞரைத்‌ துணைக்கு அழைப்பதையும்‌ சொல்லித்‌ தம்‌. 
. கட்டுரையை முடிக்கின்றார்‌ அரியர்‌. இரீநாூலின்‌. வழி 
மேலை நாடுகளில்‌ 2000 அல்லது 2500 ஆண்டுகளுக்கு, 
முன்பே உரை 'நடை இலக்கியம்‌ சிறந்து. விளங்கியதென 
.. அறிகின்றோம்‌. 


இந்த உரை நடை அஆய்வுக்கிடையில்‌ இங்கு மற்றொன்‌ 
றும்‌ கூறவேண்டியுள்ள்து: இந்தக்‌ கிரேக்க உரோம நாட்டு: 
. உரை நடைகளின்‌ காலம்‌ இன்றைக்கு 2500 அண்டுகளுக்கு, 
முந்தியது என்பது திட்டமாகத்‌ தெரிகின்றது. அக்காலத்தில்‌ 
இந்த நாடுகள்‌ தமிழ்‌ காட்டோடு வாணிபத்‌ தொடர்பும்‌: . 
கலைகல்த்‌ தொடர்பும்‌ பிற தொடர்புகளும்‌ கொண்டிருந்தன 


1. 11௭ ரேம்‌ | தறு்ர்ராய்ரு ந 117. 
2. இ(110 எரர்‌. 
3. ந ரே கற்‌, றத 133. 


எது உரை நடை? 39 





என்று வரலாற்று ஆசிரியர்கள்‌ காட்டுகின்றார்கள்‌. ஒரு 
காடு மற்றொரு நாட்டுடன்‌ தொடர்பு கொள்ளவேண்டு 
மாயின்‌, அது .தன்னை ஓத்த வகையில்‌ எல்லாவற்‌ றினும்‌ 
அமைந்ததாக இருக்க வேண்டும்‌ எனக்‌ காண்பது இயலபு. 
தனி மனிதன்‌ நட்பும்‌, நாட்டுக்கு நாடு கொள்ளும்‌ நட்பும்‌ 
அத்தகைய நிலையில்‌ செல்வதை நாம்‌ இன்றும்‌ காண்கின்‌ 
றோம்‌. அந்த நிலையில்‌ கலையிலும்‌ வாழ்விலும்‌ இலக்கிய 
வளனிலும்‌ பல்லாற்றானும்‌ சிறந்திருந்த, ரோம கிரேகக்‌ 
காடுகள்‌ அதே நிலையில்‌ பல வகையில்‌ : வளஞாற்றிருந்த 
தமிழ்‌ நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தன என்பதில்‌ 
வியப்பில்லை. அன்றோ! யவன நாடெனப்‌. போற்றப்பட்ட 
௮ம்‌ மேலைநாடுகளைப்‌ பற்றியும்‌, அச்காட்டவர்கள்‌ தமிழ்‌ 
்‌. நாட்டுத்‌ தலை நகரங்களில்‌ தமிழரொடு தமிழராய்‌ வாழ்த . 
நிலை பற்றியும்‌ பல இலக்கியங்கள்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றன. 
இந்த நிலையில்‌ மொழி ஆராய்ச்சி மசய்யும்‌ அறிஞர்களும்‌ 
இருகாட்டு மொழிகளிலும்‌ உள்ள சில சொற்களின்‌ ஒருமைப்‌ 
பாட்டை ஆராய்ந்து இந்நாடுகளின்‌ நெடுநாள்‌ உறவை 
உறுதுப்‌ படுத்துகின்றனர்‌, எனவே, மேலைநாட்டு உரோம 
கிரேக்க நாடுகளும்‌ தமிழ்நாடும்‌ இன்றைக்கு 2500 ஆண்டு 
களுக்கு முன்னமே பல வகையில்‌ இணைந்து வாழ்ந்திருந்தன 
என்பது வரலாறு திட்டமாக வரையறுத்த ஓன்று அன்றோ? 

. இவ்‌ வரலாற்று அடிப்படையில்‌ ஆராய்வோமானால்‌ 
இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு மூன்‌ கிரேக்க ரோம 
நாடுகளைப்‌ போன்று தமிழ்‌ நாட்டிலும்‌ இலக்கியங்கள்‌ 
தோன்றி வளர்ந்திருக்க வேண்டும்‌. அக்காலமே பலருடைய 
ஆய்வின்படி. தொல்காப்பியர்‌ காலத்தை ஒட்டிய காலமாகும்‌; 
தொல்காப்பியர்‌ காலம்‌ இன்றைக்கு மூவாயிரம்‌ அண்டு 
களுக்கு முன்னது என்பர்‌. அக்காலத்தில்‌ நாட்டில்‌ இலக்கிய 
இலக்கணங்கள்‌ நன்கு வளர்நீது இருந்தன. இந்நூலில்‌ 
பிறிதோரிட த்தில்‌ குறித்தபடி தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ 


40 தமிழ்‌ உரை ௩டை 
பாட்டு . மட்டுமன்றி, உரைநடையும்‌ வளர்ந்திருந்தது 
என்பது நன்கு தெரிகிறது. எனவே, தொல்காப்பியா 
காலழும்‌ மேலை நாட்டு அகஸ்தஸ்‌ (/&யரப5(05) காலமும்‌ 
ஏறக்குறைய ஓன்ருய்‌ இருக்கலாம்‌ எனக்‌ கொள்ளல்‌ பொருர்‌ 
தும்‌. இந்த நேரிய முறையைக்‌ கைவிட்டுச சில 'தமிழர்‌'கள்‌ 
.தொல்காப்பியரைக்‌ கிறிஸ்துவுககுப்பினன கொண்டுவர 
முயன்று அரும்பாடு படுகிறார்கள்‌. தமிழ்‌ வாழ்வின்‌ கால 
எல்லையைக்‌ குறுக்கி, அதனவழியே தமிழ்‌ முதல்‌ நூலக 
யெல்லாம்‌ பிற மொழிகளின்‌ வழி வந்தன என்று நிலை 
நாட்டச்‌ சிலர்‌ நினைப்பதால்‌, இத்தவறுகள்‌ நேர்கின்றன. 
எப்படியாவது தங்கள்‌ கொள்கையை நிலைநாட்ட வரலாறு 
மறந்து, வாழ்த பழைமையை மறைத்து, எதேதோ செய்ய 
. நினைக்கின்றனர்‌. அவ்வாறு அவர்கள்‌ செய்யும்‌ செயலுக்கு 
மாறுபாடாக, தமிழிலக்கியம்‌ 'இன்றைக்கு 2500 ஆண்டு 
களுக்கு முன்பே சிறந்து இருந்தது என்பதைத்‌ தமிழர்‌ 
்‌. மேலை நாட்டாரோடு கொண்ட தொடர்பு நன்கு விளக்கு 
இறது. தொல்காப்பியரைக்‌ காலத்தால்‌ பிற்பட்டவர்‌ 
எனக கூறுபவர்‌, ஓன்று யவன கிரேக்க நாடுகளுடன்‌ தமிழ்‌ 
நாட்டுத்‌ தொடர்பே இல்லை என்று சொல்ல வேண்டும்‌; 
அல்லது தொல்காப்பியம்‌. உள்ளவாறு இன்‌ை றக்கு மூவா 
யிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை ஏற்றுக 
கொள்ள வேண்டும்‌. முன்னது வரலாற்று.லும்‌ இலக்கியங்‌ : 
களாலும்‌ பலவாறு ஆராய்ந்து முடிவு செய்யப்பட்டமையின்‌ 
அகிகொள்கையை மறுக்க இயலாது. மறுப்பின்‌, இலக்‌ 
இயங்களும்‌, மொழி அராய்ச்சிகளும்‌, வரலாறும்‌ இல்லை 
யாகவே கொள்ள வேண்டும்‌. இது நடவாத ஒன்றே. 
எனவே, பின்‌ கூறியபடி. தொலகாப்பியர்‌ காலம்‌ இலக்கியம்‌ 
. செழித்தோஙகய காலமாகுூிய இன்றைக்கு இரண்டாயிரத்து. 
ஐருரறுஆண்டுகளுக்கு மு ற்பட்ட காலமே எனச்‌ கொள்ளு 
தீலே அறிவுடைமையாகும்‌. இது நிற்க. 


எது உரை ஈடை? 41 


இன்னும்‌ மேலை நாட்டு அறிஞர்‌ சிலர்‌ காட்டும்‌ உரை 
.நடை விளக்கங்களைக்‌ காணலாம்‌. இலக்கியத்திறனாய்வுத்‌ 
துறையில்‌ வல்லவர்‌ வில்லியம்‌ ஹென்றி ஹட்ஸன்‌' என்பார்‌. 
அவர்‌ இலக்கியத்தைப்‌ பல்வேறு துறைகளாகப்‌ பகுத்து 
ஆராய்கினறார்‌. அவற்றுள்‌ ஒருபகுதி உரைநடை. உரை 
நடை என்னும்போது மேலை நாட்டு அறிஞர்களுள்‌ பெரும்‌ 
,பாலாருக்குப்‌ பெருங்கதைகளும்‌, சிறுகதைகளும்‌, நாடக. 
முமே முன்‌ நிற்கின்றன. ஆகவே, அவர்களுடைய ஆராய்ச்சி 
களம்‌ அத்துறையிலேயே ' செல்லுகின்றன. றப்பாக- 
ஆங்கிலமொழியில்‌ பிற்காலத்தில்‌ தோன்றிய: பெரும்‌ 
;பான்மையான. உரைநடை நால்கள்‌ நவீனங்களாகிய: 
(நாவல்கள்‌) கதைகளாகவே உள்ளமையின்‌, அவர்கள்‌ 
கருத்து அ௮ந்நெறியில்‌ சென்றது வியப்பன்று. அனால்‌, 
பதிமிழில்‌ உரைநடை வெறுங்‌ கதையாகமட்டும்‌ செல்லாது 
பபல வகையிலும்‌ பயில்கின்றது. அதைப்‌ பின்னர்க்‌ 
- காண்போம்‌. 

கதை வாயிலாக உரைநடையைக காணும்‌ ஹட்ஸன்‌ 

அவர்கள்‌ உரைநடையைப்‌ பற்றி அதிகம்‌ கூறவில்லை 
என்றாலும்‌, இரண்டொரு கருத்‌ துகளை த்‌ தெளித்‌ துச்‌ 
“சென்றிருக்கிறார்‌.  உரைஈடையையும்‌ நாடகத்தையும்‌ 
ஒப்பிட்டுக்‌ காட்டி, உரை நடை .மிக எளிமையானது 
என்கிரூர்‌.” உரை நடைக்‌ கதை நூல்கள்‌. சிறியனவாயி 
னும்‌ பெரியனவாயினும்‌, அமைப்பு, பாத்திரங்கள்‌ நிலை. 
அவற்றின்‌ பேச்சு. முறை. செயலாற்றலின்‌ காலமூம்‌ 
இடமும்‌ கடநத நிலை, நடைப்‌ போக்கு, வாழ்க்கைக்குத்‌ 
“தேவையான உண்மையை உணர்த்தும்‌ தன்மை ஆ௫ய : 
வற்றை முக்கியமாகக்‌ கொண்டவையாக்‌ : இருக்க 
"வேண்டும்‌ என்கினருர்‌. * இவ்வாறு உரை நடை நூல்‌ 

இட ப பெடதா ப பர 

1. இற ரீறராரம்ம01ம0 (0 0௨ 5(ம0 ௦8 [0200௩ ற. 130. 

2. 1010௨ 13]. 


42 தமிழ்‌ உரை நடை. 


கள்‌--நாடகமாயினும்‌, கதையாயினும்‌, 'கட்டுரையாயினும்‌,.. 
வெறுஞ்சொற்களால்‌ ஆக்கப்பட்டுப்‌ பொருளற்ற. 
முறறையிலே செல்லாதனவாக, மக்கள்‌ வாழ்வுக்கு ஏற்ற- 
வகையிலே நல்ல பொருள்‌ பொஜஇந்தனவாக, இனிமை. 
யும்‌ எளிமையும்‌ உடையனவாக, செம்மை நடையில்‌ செல 
- வனவாக அமைய வேண்டும்‌ என்ற உண்மையை அவர்‌ : 
மட்டுமன்றி வேறு மேலை நாட்டு அறிஞர்‌ பலரும்‌ 
வற்புறுத்தியுள்ளனர்‌. 

"இலக்கியம்‌, இலக்கணம்‌ இரண்டும்‌ மொழிக்கு. 
இன்றியமையாதன! இரண்டும்‌ ஒன்றை ஒன்று பிணைத்து 
- வளருவன. எனினும்‌, இரண்டினும்‌ எது முக்கியமானது: 
என்ற கேள்வி எழின்‌, அறிஞர்‌ சற்று நின்று இந்திப்பர்‌-- 
பள்ளியிலோ, கல்லூரியிலோ பயிலும்‌ மாணவரைக்‌ கேட்‌ 
டால்‌, அவர்‌, 'இலக்கணந்தான்‌ முக்கியம்‌. எழுத்துக்கும்‌ : 
- சொல்லுக்கும்‌--ஏன்‌?--பொருளுக்கும்‌ அமைந்த இலக 
கணப்படிதானே ஆரியர்கள்‌ எங்களை எழுதச்‌ சொல்லு: 
இருர்கள்‌? அவ்விலக்கண முறைக்குச்‌. சற்று மாறுபட்டி 
ருந்தாலும்‌ எங்கக£க்‌ : கண்டித்தும்‌ தண்டித்தும்‌ வரு.. 
கிராகள்‌. ஆகேவ, இலக்கணத்தை ஒட்டித்தான்‌ 
நாங்கள்‌ எலலாத்‌ துறையுலும்‌ செல்ல வேண்டியிருக 
கிறது. அதனை, இலக்கியத்தைக்‌ காட்டிலும்‌ இலக. 
கணமே முக்கியம்‌, என்று  திட்டமாகச்‌ சொல்லுவர்‌. 
அவர்‌ சொல்லுவ திலும்‌ உண்மை இல்லை என்று யார்‌: 
சொல்லக்‌ கூடும்‌? அது சரிதான்‌. ஆனால்‌, ஆய்ந்து பார்ப்பின்‌, 
அது முடிந்த முடிபாகாது என்பது விளங்கும்‌, ஆரம்ப 
நிலையில்‌ கல்வி கற்கும்‌ மாணவருக்கு அவர்‌ செல்லும்‌. 
வரியை உணர்த்த இலக்கணப்‌ பாதையை வகுத்திருக 
இருர்கள்‌ என்பதை யாரே மறுப்பர்‌? ஆனால்‌ அந்த. 
இலக்கணம்‌ எவ்வாறு அமைந்தது? அதற்கு மூன்னே 
பல நூரற்றாண்டுகளாக--பல ஆயிரமாயிரம்‌ ஆண்டுகளாக... 


எது உரை நடை? 43:, 





வாழ்ந்த அறிஞர்கள்‌ எழுதி வைத்திருக்கும்‌ இலக்கியங- 
களே இலக்கணங்களுக்கு அடிப்படையாகின்‌ றன. இதைத்‌. 
தான்‌ அகத்திய சூத்திரம்‌ நமக்கு உணர்த்துகின்றது; 
. இலக்கிய மின்றேல்‌ இலக்கண மின்றே ப 
எள்ளின்‌ றகில்‌ எணணெயு மின்றே; 
- எள்ளினின்று எண்ணெய்‌ எடுப்பது போல ' 

இலக்கி யத்தினின்று எடுபடும்‌ இலக்கணம்‌ ' ப 
என்னும்‌ சூத்திரத்தின்‌ வழி, மொழிக்கு இலக்கணம்‌. 
முக்கியமான போதிலும்‌, அவ்விலக்கணம்‌ அதற்கு மூன: 
தோன்றிய இலக்கியங்களை அடிப்படையாகக்‌ கொண்டே. 
“தோன்றிற்று என்பசைக்‌ காணலாம்‌. இவ்வுண்மை. 
தமிழ்‌ மொழிக்கு மட்டும்‌ பொருந்திய தனி விதி: 
யன்று, உலக மொழிகள்‌ அனைத்துக்கும்‌ இவ்வுண்மை 
பொருந்தும்‌. “நால்‌ என்பது சில இலக்கண - வரம்பு 
களுக்கு உட்பட்டு நின்ற காரணத்தால்‌ மட்டும்‌ 'அமைந்து : 
“விடாது; ஏனெனில்‌, அவ்விலக்கண வரம்புகள்‌ : பெரிய 
இலக்கியங்கள்‌ வழித்‌ தோன்றியவைகளே., என்று 
ஹட்ஸன்‌ நன்கு விளகூக்‌ காட்டுகின்றார்‌. ! எனவே. 
இலக்கணம்‌ என்பது இலக்கியத்தினின்று தோன்றிய 
தென்பதும்‌, பின்வருவாருக்கு ஒரு வழிகாட்டியாய்‌ நிற்ப. 
தென்பதும்‌ தெளிவு. புதியவராகப்‌ பயில வரும்‌ மாண: 
வருக்கு அவவிலக்கணம்‌ வழி காட்டியாய்‌ இருப்பதாலேயே: 
அவருக்கு அது முக்கியமாய்‌ இருக்கிறது." 

1. & 000% 18 1001 1142781மான 16௦456 [16 ௦040ல$ 1௦. 
௦1 ரம, 001 ரகச 1140 11266 ரய 86 ஏகிர்ம்‌ 56041196- 
பஜ 86 ரேகளம 17013 கர்ர்றா (௦ம்‌ ௭௦116 07 ரர கட்‌ ($006- 
1100010165 ௦7 1108 போமோ, ற 34.) 

2 சீபி1 ரய126 803 நார்ற0ர்ற168 876 மேர்/௦ம்‌ 77011 1000721076), 
014 (118 11427தரம76 17010 11185 8௭0 நாம்ப௦10188 (80006 ரம்‌. 
௦4 11127கார பே்ர்ம்ர நர 110060௩ ற. 32.) 


44. தமிழ்‌ உரை நடை 





இனி இவ்வாறான இலஃகணம்‌ பாட்டுக்கு அதிகமாக 
இருக்கிறதே ஓழிய உரைநடைக்கு இல்லை என்னலாம்‌. 
பாட்டினை வகைப்படுத்தி, அசையும்‌ சீரும்‌ அமைத்து, 
அவற்றிற்கெல்லாம்‌ வரையறை ஏற்படுத்தும்‌ இலக்கணங்‌ 
கர *யாப்பு' எனச்‌ சொல்லுகிறோம்‌. தொல்காப்பியச்‌ 
செய்யுளியலிலும்‌ உரைடடை பற்றிய இரண்டொரு 
ரூத்திரங்களைத்‌ தவிர்த்து, பிற அனைத்தும்‌ பாட்டினைப்‌ 
,பறறியனவாகவே அமைகின்றன. பாட்டு உரைநடை 
- ஆகிய, இரண்டின்‌ இலக்கணங்களையும்‌ காட்டுவதாலேயே 
அது *செய்யுள்‌ இயல்‌” என்று பெயர்‌ பெற்றது போலும்‌! 
உரைநடைக்கு ஏன்‌ விரிந்த இலக்கணம்‌ இல்லை? ௩ம்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ மட்டுமன்றிப்‌ பிற மொழிகளிலும்‌ இந்த' 
- நிலை இருக்கக்‌ காண்கிறோம்‌. பலவாய *நாவல்‌' போன்ற 
உரைநடை இலக்கியங்களைப்‌ பெற்ற ஆங்கல மொழியிலும்‌ 
கூட அதற்கு இலக்கணம்‌ இல்லையே! காரணம்‌ என்ன? 
அது மொழிக்குத்‌ தேவை யற்றதா? தேவை யற்றது என்று 
. யாரே சொல்ல வல்லார்‌! பாட்டினைக்‌ காட்டிலும்‌ உரை 
நடையே மக்களிடம்‌ அதிகமாகப்‌ பயின்று வருகிறது. 
- எனவே, அது மொழிக்கு-மகீகள்‌ வாழ்விற்கு--இன்‌ றியமை 
பயாதது. என்றாலும்‌, அதற்கு இலக்கணம்‌ இல்லையே/ 
'ஆம்‌ இல்லைதான்‌. உரைநடை பாட்டினைப்‌ போன்று 
அத்துணைக்‌ கட்டுப்பாடுகளுக்கும்‌ அளவு முறைகளுக்கும்‌ 
.உட்பட்டதன்று. 1 உள்ளக்‌ கருத்தை மற்றவருக்கு உணர்த்‌ 
தும்‌ வகையில எளிய முறையில்‌ எழுதப்படுவதே உரை 


1. (8) 71876 86 றர ௨09, 1282 ஐரராவ] நார்ு01ற166 10 
209210-611187 101810 02 1சக00ரர்‌ /ற 0014௦0 (ற 1 காரு 
011187 06றகாாய 04 ௦4 1116721076. (80006 றா1ய01ற168 ௦1 118819 
_ சேர்ரர்ரே5ரு ர யம்0ா, ற. 285.) 

(0) 401106 8019] 15 81 088] 0 10% 2041ம்‌ நர 
50 817104 1886 01 87119(1௦ 1010. (1ிம050ற ற. 285.) 


எது உரை நடை? 45: 





நடை, ஆகவே, அதற்கு அத்துணைக்‌ கட்டுப்பாடுகளும்‌: 
சேவை இலலை. உரைநடையிலும்‌ நாடகம்‌, நவீனம்‌: 
போன்றவற்றை எழுதும்‌ அரிரியர்கள்‌ அவ்வளவு இலக்கண: 
வரம்பில்‌ நின்று செல்ல வேண்டிய நியதியில்‌ கட்டுப்படத்‌. 
தேவை இல்லை! எளிமையிலும்‌, மற்றவர்கள்‌ விளங்கெ' 
கொள்ளும்‌ வகையிலும்‌ அவர்தம்‌ உரைநடைகள்‌ அமைவது: 
போதும்‌ போலும்‌/ என்றாலும்‌, உரைநடை இலக்கண வரம்‌: 
பற்றுச்‌ செல்வதென்பது பொருளாகாது. அதற்கு ஒரு. 
திட்ட வரையறை உண்டு. பாவினைப்‌ போன்று பரந்த வரை: 
யறை இலலை என்பதே கருத்து. வரையறை அற்ற ஓன்று. 
என்ற நிலையில்‌ யாரும்‌ உரைநடை எழுதலாம்‌ என்று: 
எண்ணினால்‌ :அது பெருந்தவருாகவே முடியும்‌. உரைஈடை. 
அமைய வேண்டிய விதத்தையும்‌, அது வளம்‌ பெறும்‌: 
வழியையும்‌, அதனால்‌ பயன்‌ பெறுமுறையையும்‌ *பெளல்டன்‌'*' 
என்பார்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. அதைப்‌: 
பின்னர்க்‌ காண்போம்‌. ப 
உரை நடை. எழுதுவோரும்‌ பிற இலக்கியங்கள்‌ எழுது- 
வோரும்‌ அவரவர்தம்‌ கால நிலைக்கு ஏற்பவே ஏற்றமும்‌: 
சிறப்பும்‌ பெறுகின்றனர்‌. சிலப்பதிகார உரைஈநஈடைக்கும்‌,. 
ஈட்டின்‌ உரைநடைக்கும்‌, இன்றைய உரைநடைக்கும்‌ 
எத்தனையோ மாறுபாடுகளைக்‌ காண்கிழோம்‌. அவரவர்‌” 
அவ்வக்கால நிலைக்கும்‌ தகுதிக்கும்‌ ஏற்ப எழுதிச்‌ சென்‌ றிருக்‌: 
இன்றனர்‌. ஈட்டின்‌ உரையாசிரியர்‌ இன்றிருப்பராயின்‌,.. 
அந்த நடையைக்‌ கையாளமாட்டார்‌. அப்படி. எழுதினும்‌ . 
அது பயன்‌ தராது. ௮து போன்றே, இன்று உரை நடை. 
எழுதும்‌ ஆரியர்‌ அன்று இருந்திருப்பாராயின்‌ அவர்தம்‌” 
கடையே வேறு வகையாய்‌ இருக்கும்‌.எனவேகான்‌ உரைஈடை 
காலந்தோறும்‌ மாறுபட்டுக்‌ காண்கிறது. அதுமட்டுமன்‌ றி... 


1 . நரீ8ரர்‌0716 $௦01(00-- 7௦ இறக0ாரு ௦7086, ற. 6, 


46 தமிழ்‌ உரை நடை 





.அவ்வுரையாஇரியர்கள்‌ அவ்வக்காலக்‌ கூறுபாட்டாலேயே 
இறக்‌இறார்கள்‌. இவ்வுண்மையை ஹட்ஸன்‌ அவர்கள்‌ 
“ஷேக்ஸ்பியர்‌ (5816500816), அலெக்ஸாண்டர்‌ போப்பு 
(&1/ல0௦1 0006) இவர்கள்‌ மேல்‌ வைத்து நன்கு விளக்கு 
இன்றார்‌. ! எனினும்‌, அவை .சிறந்தனவாக விளங்குமே 
யானால்‌, எக்காளும்‌ போற்றப்பட்டே தீரும்‌ என்பதையும்‌ 
அவர்‌ எடுத்துக்‌ காட்டத்‌ தவறவில்லை.” எத்தனையோ 
- இலக்கியங்கள்‌ - பாவும்‌ உரைநடையும்‌ - தோன்றிய காலத்‌ 
திலேயே மடிய, ஒரு சில மட்டும்‌ கால வெள்ளத்தைக்‌ கடந்து 
. வாழ்வதை எல்லாமொறி யுள்ளும்‌ காண்கிறோம்‌. எனவே 
சிறந்த உரை நடை நாலகள்‌ எக்காலத்தில்‌ தோன றநியவா 
பினும்‌, சிறந்து, மக்கள்‌ வாழ்வோடு பொருந்தி, இனிமையும்‌ 
. எளிமையும்‌ கலந்து இன்னோசையோடு பீடு நடையில்‌ 
செல்‌.லுமாயின்‌, அவை என்றென்றும்‌ வாழும்‌. அல்லா. 
-தன...? ஒரு சில நூல்கள்‌ தோன்றிய காலத்தில்‌ 
எல்லோராலும்‌ நன்கு போற்றிப்‌ படிக்கப்படும்‌. எனினும்‌ 
அவை மறுநாளே வாழ்விழந்தனவாக மாறின்‌, அவை: 
எவ்வளவுதான்‌ மக்களால்‌ விரும்பிப்‌ படிக்கும்‌ அவ்வேளை 
இலக்கிய மாயினும்‌ (00% 107116 116) அவை சிறந்த 
இலக்கியமாகப்‌ போற்றப்படமாட்டா,” 
எழுத்தாளர்‌ சிலர்‌ அவ்வக்காலத்தில்‌ வாழும்‌ மக்களது 
வெறி உணர்சசகளையோ அன்றி : வேறு இளர்ச்சி 
“ஏண்ணங்களையோ உணர்ந்து, அவ்வத்‌ துறையில்‌ தமது 
விருப்பம்‌ உண்மையில செல்லவில்லை என்றுலும்‌, மக்கள்‌ 
2. 8006 இற்ற லீ ட தப்பை. த 
. ம100600, ற..5, 
௨1010. ற, 22, 


1. 50106 101016 ௦4 (சகா. பேப்‌ நர 


து, உரை நடை 47 


அவிருப்பத்துக்கும்‌ அதன்‌ வமி நால்‌ விற்பனையாவதற்கும்‌ 
ஏற்ற வகையிலே, தம்‌ நிலையினின்றும்‌ தாழ்ந்து சாதாரண 
உரைநடை நூலகள்‌ எழுதுவதை இன்று காண்‌ 
இனறோம்‌. இன்று வருகின்ற கதைகள்‌ அனைத்தும்‌ 
ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ கண்டு காழுற்றுக்‌ கதை பேசுவன 
.வாகத்தான்‌ இருக்கின்றன. அவை விலக்க முடியாத: 
“வியாதியாக அமையினும்‌, நடைமுறையில்‌ அவை ஏம்‌ 
'மொழியினும்‌ பெருகக்‌ கொண்டே வருவதைத்தான்‌ 
.காண்டுன்றோம்‌. ஆயினும்‌, அவை கால வெள்ளத்தை 
ந்தி, தம்‌ ஆூரியனுக்கு நிலைத்த புகழைத்‌ தேடித்‌ தரும்‌ 
என்று சொல்ல முடியாதது, ஆனால்‌ அதே காதலை 
உலூயில்மேல்‌ ஏற்றி, உண்மை நிலையிலே நின்று 
அிரியன்‌ தன்னை மறந்து காவியம்‌ பரடுவானாயின, 
அவன்‌ சங்ககாலப்‌ புலவர்களைப்போன்று என்றென்றும்‌ 
வாழ்வான்‌, காத்ல்‌, உலகம்‌ உள்ளளவும்‌ வாழும்‌ ஓன்று, ' 
. அகவே, அக்காதலை உலூயல்‌ ஒட்டிக்காட்டும்‌ கவிஞனோ, 
கட்டுரையாளனோ, என்றும்‌ வாழ முடியும்‌. ஆனால்‌, 
கால வெள்ளத்தில்‌ மாறுபட்டுச்‌ சிதையும்‌ வெறுங்‌ 
கற்பனை களால்‌ அ௮க்காதலைக காட்ட முயன்றால்‌, ௮௧ 
கட்டுரையும்‌ அதன்‌ ஆசிரியனும்‌ அன்றைப்‌  பொழுதுக்கு 
மட்டுமே வாழ முடியும்‌. கட்டுரை எழுதுகின்றவர்கள்‌ 
ஓப்பற்ற ஓர்‌ உண்மையைக்‌ கருத்திற்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்பார்‌. ஹட்ஸன்‌. நிலைபெற்று வாழும்‌ உயிர்‌ வாழ்வின்‌ 
ஒரே. குறிக்கோளாகிய வாய்மையைக்‌ கடைப்பிடி ப்பதே 
அந்து உண்மையாகும்‌'. என்று ஓர்‌ அமெரிக்க ஆசிரியரை 

1. 8179 06 ரம76, 8ம்‌ (06 6060 எரி1 4816 06 ௦7 118614. 
1024 - சீறுககறளார்வி நார்ற0ரற16 ரமா . (மாமா ஹ்‌ வணுர்பறத. 1 
'அ1(ற(--௦01 0013) ஊரு (ம்ப த ] ஏரர்(6, 000 வணர. 116201 
ற (116 ஷு ௦14 11/சரவாரு நா்ற01ற16. 116 0பீு 10061..19 1116) 146 
ற] ரேய்சார்ற 19: 1ரய/ர. (50006 மிரர்ற0]ற6 ௦4 நர்சாகார 
4211101810, 09 04801. 301) 


406 தமிழ்‌ உரை நடை 


முன்னிறுத்தி அவர்‌ நமக்கு எடுத்து விளக்குகரூர்‌.. 
இவ்வாறு வாழ்வின்‌ உண்மை உணர்வினை விடுத்து, தான்‌ 
எடுத்துக்‌ காட்டும்‌ பாத்தரங்களையோ, பொருள்களையே 
மெய்ம்மை நெறியில்‌ காட்டும்‌ வழி விட்டு அூரியன்‌ 
விலகச்‌ சென்று காட்டுவானாயின்‌, அவன்‌ வழி உலகம்‌ 
செல்லாது என்ற உண்மையையும்‌ அவர்‌ விளக்கக்‌ காட்டத்‌. 
தவறவில்லை. ! எனவே, உரைநடை என்பது வெற்று: 
ணர்ச்சியாலோ, காலப்போககாலோ தோன்றி மறையும்‌ 
ஒரு விநோதப்‌ பொருளாக அன்றி, உண்மை வாழ்வை: 
உலகுக்கு உணர்த்தும்‌ உயர்ந்த ஓர்‌ இலக்கியமாகத்‌ இகழ. 
வேண்டும்‌ என்பதை காம்‌ உணர வேண்டும்‌. 


உரைநடைக்கும்‌ பாடலுக்கும்‌ வேறுபாடு உண்டா 
என்பதை அராய்ந்தனர்‌ பலர்‌. “4ஆம்‌; வேறுபாடு: 
“தெரிகிறது. ஆயினும்‌, என்ன வேறுபாடு என்பதைத்‌. 
இட்டமாகச்‌ சொல்லவும்‌ கூடவில்லை. வெளித்‌ தோற்றத்‌ 
திற்கு வேறுபாடு உள்ளது போலத்தான்‌ தெரிஒறது.. 
பாட்டுத்‌ தாளஙிலைக கேற்பத்‌ துள்ளிச்‌ செல்லும்‌ சந்த. 
முடைத்தாகக்‌ காண்கிறது. உரைநடை அவ்வாறு இல்லை.. 
எனினும்‌, ஓசை உடைமை அற்ற தென்றும்‌ கூறமுடியாது... 
செய்யுளை மட்டும்‌ பாட்டு . என்றே வரையறுக்க இயலாது... 
உரைநடையும்‌ செய்யுளினத்தைச்‌ சார்ந்ததாகும்‌. சரும்‌,. 
தளையும்‌, அடியும்‌, தொடையும்‌ அமைந்திலவேனும்‌, 
உரை௩டையும்‌ செய்யுளினபாற்பட்டதேயாகும்‌. அதற்‌, 
கென அமையும்‌ ஓசை உடைமையும்‌, ஆழ்ந்த கருத்தை, 
விளக்கும்‌ நிலையும்‌, ஈல்ல தெள்ளிய நடையும்‌ இல்லாமல்‌ 
இல்லை. நம்‌ உளநிலையை ஒட்டியே உரையும்‌ பாட்டும்‌. 
பகுக்கப்பட வேண்டும்‌ போலும்‌/ இரண்டுக்கும்‌ தோம்‌ ற 
பிலையில்‌ வே அபாடு காணப்படுகிறது, தரைக்கும்‌ கடலுக்கும்‌. 


1. 80106 ரர்ற01ற167 ௦8 1.41ச£லார சர்ச்‌ ற. 308, 


எது உரை நடை? ப 49 


 புறத்தோற்றத்தில்‌ நாம்‌ காணும்‌ வேறுபாட்டின்‌ அளவே 
அவற்றின்‌ வேறு பாட்டின்‌ அளவும்‌. யாரே அவற்றின்‌: 
உள்ளீட்டைக காணவல்லார்‌ 

“ஏணினும்‌, ஓரளவு பகுத்துப்‌ பார்ப்பின்‌, ரில உண்‌ 
மைகள்‌ தோன்றும்‌. உள்ளம்‌ உணர்ச்சி வயப்பட, அதன்‌ 
வழியே சற்று உண்மை உணர்ந்து ( புனைந்துரையும்‌ புகழுரை 
யும்‌ கூட்டி) செய்யப்படுவதைப்‌ பாடலாகவும்‌ உள்ளதை 
உள்ளவாறே உரைப்பதை உரைநடையாகவும்‌ கொள்ள 
லாம்‌. உரைநடை எளிமையாக யாவராலும்‌ உணர்த்தப்‌ 
பயன்படுவது. பாட்டோ அவ்வாறன்று. எதுகை மோனை 
கலந்த சொல்லழகுபடப்‌ புனைவது பாடல்‌; உரைநடை 
அத்தகையது அன்று என்றாலும்‌, அதிலும்‌ சொல்லின்‌ 
ஓசை உடைமை இல்லை என்று சொல்ல முடியுமா? :817ு-. 
்ா்‌்‌ என்ற சொல்‌ ஆங்கிலத்தில்‌ வழங்கப்படுகிறது. 
அதற்கு உரை காண்கின்றவர்‌, 'பாட்டு உரைகடை இரண்‌ 
டி.லும்‌ சொற்களால்‌ ஆக்கப்பெறும்‌ ஓசை உடைமையே ' 
எனக்‌ காட்டுகின்றனர்‌. இவ்வோசை உடைமை உரை 
நடையிலும்‌ (௬688பா60 ரி100ம7 0ரீ 110108 810 றராக865 1ஈ 
௭௭866 00 றா௦56) உண்டு. என்றாலும்‌, பாட்டுக்கு இன்‌ 
னின்ன வகையில்‌ சொல்‌ அமைப்புக்கள்‌ அமைய வேண்டும்‌ . 
என வரையறை செய்திருப்பது போன்று உரைநடைக்கு 
்‌்‌ வரையறை இல்லை. எனவே, உரைநடை ஓசை யடைத்தாக 
இருக்க வேண்டும்‌ என்று கூறுவதன றி, அது எத்தகைய 
ஓசை உடையதாக வேண்டும்‌? அதன்‌ எல்லையும்‌ வரம்பு 
களும்‌ யாவை?” என்பனவற்றை யாராலும்‌ வரை யறுக்க 
முடியாது.” என்னும்‌ மூன்னுரையோடு ஸெர்பர்ட்டு ரீடு£ 
தமது ஆங்கில உரைநடை என்ற நூலைத்‌ தொடங்குகழுர்‌. ' 
ஆ. ஆட 71௦ . லே0186 க. 100௦கார ௦ம்‌ மோர்‌ 
ிிறத154, ற. 1011 

2. மிர்ரர்‌ ௦௦ ] [ற நாலில்‌. 01096 (916 (117001௦100) 

4 


590 தமிழ்‌ உரை நடை 





இவ்வாறு முன்னுரையில விளக்கங கூறி உரை 
நடைக்குத்‌ தேவையான உறுப்புக்களாகிய சொற்கள்‌, 
அவற்றை விளக்கும்‌ பண்பு, உவமை போன்ற நய நிலைகள்‌, 
சொல்லாக்கம்‌, பகுப்பு முதலியவற்றையும்‌, உரைகடை 
அமைப்பின்‌ ச ப்பு, முறை, பயன்‌; மரபு முதலியவற்றையும்‌ 
தம்‌ நூல்‌ முழுவதும்‌ விளக்கக்கொண்டே செல்கிறார்‌. அவற்‌ 
இிற்கெல்லாம்‌ அவர்‌ அவர்தம்‌ நாட்டு உரைஈகடை ஆசிரியர்‌ 
“பலரையும்‌ அழைத்து அழைத்து நமக்கு அறிமுகப்படுத்தி, 
அவர்தம்‌. சொற்கள்‌ வழியே ஈ௩மக்கு எடுத்துக்காட்டுகளை 
"வழங்குகின்றார்‌. அனைத்தையும்‌ ஈண்டு விளக்கின்‌ அது 
. வேறு விளக்கமாக அமைவதோடு, இங்குத்‌ தேவையற்ற 
தாகவும்‌ முடியும்‌. நம்‌ உரைநடை அமைப்பின்‌ வழி, காலப்‌ 
போக்கில்‌ அவவக்கால உரைகளையும்‌ அவற்றின்‌ அமைப்புக்‌ 
களையும்‌ ஆழ்நீது காணுங்கால்‌ தமிழில்‌ உள்ள பல உரை. 

நடைகளையே நாம்‌ மேற்கோள்களாகக்‌ கொள்ளலாம்‌. 
- எனவே, இந்த அளவோடு அவர்தம்‌ விளக்கத்தை நிறுத்தி, 
- மேலும்‌ இரண்டோர்‌ ஆங்கில ஆசிரியர்‌ கருத்தைக்‌ கண்டு, 
“எது உரை நடை?' என்பது இட்டு ஒரு முடிந்த முடிவுக்கு 
வருவோம்‌. 

'பொனாமி டோபிரீ! என்பார்‌ உரைஈடை ப ற்றி ஒரு த்‌ 
எழுதியிருக்கிறார்‌. “இக்கால உரை நடை” என்னும்‌. தலைப்‌ 
பில்‌ அவர்‌ நூல்‌ அமைகின்றது. நூல்‌ எவவரறு அமைய. 
வேண்டும்‌ என்பதை அழகாகத்‌ தம்‌ முன்னுரையில்‌ 
அவர்‌ விளக்குகின்றார்‌. எத்தனையோ நூல்கள்‌ உலகில்‌ 
வெளி வந்துகொண்டே யிருக்கின்றன. அவை அனைத்‌ 
தையும்‌ மக்கள்‌ விரும்பிப்‌ பயிலுவதில்லை. அவற்றுள்‌ ஒரு 
. தில, மக்கள்‌ உள்ளத்தைத்‌ தொட்டு உணர்வூட்டகீ 
கூடிய வகையில அமைகின்றன. அதற்குக்‌ காரணம்‌ 
என்ன? எழுதுகின்ற எழுத்தாளன்‌ தன்னை மறந்து 

1. 8௦கரு 0ா26--1400670 11086 8016 


எது உரை நடை? 51 





தானே அந்த எழுத்தாக அமைகன்றான்‌. அதைப்‌ 
படிக்கும்போது அவன்‌ பேசக்‌ கேட்பது போலவே 
இருக்கிறது. நாம்‌ அதைப்‌ படிப்பதாக நினைப்பதில்லை. 
அசிரியர்‌ சொல்ல நாம்‌ கேட்கும்‌ நிலையில்‌ நாம்‌ நிற்கின்‌ 
“றோம்‌. இவவாறு நம்மையும்‌ ஈம்‌ உள்ளத்தையும்‌ அந்‌ 
நரல்‌ மயமாக்கும்‌ இறத்தில்‌ வல்லனாகி, தானே நூலாகக்‌ 
காட்சியளிக்கும்‌ பண்பில்‌ முடுழ்க்கும்‌ எழுத்தாளனது 
எழுத்துக்கள்‌ என்றென்றும்‌ வாழும்‌ என்கிறார்‌ அவர்‌. 
தமிழ்‌ நாட்டில்‌ கலையோடு ஓன்றிய கலைஞர்‌ வாழ்வையும்‌ 
கலை நோக்கையும்‌ அறிஞர்‌ வாழ்வையும்‌ விளக்கும்‌ பழ 
(மொழிகளின்‌ : கருத்தையே அவர்‌ இவ்வாறு அழகுபட 
விளக்குனரார்‌. ஆம்‌/ பிறர்‌ உளர்கொட எழுதுவதே 
ஒர்‌ உயர்ந்த கலை யல்லவா! 


பின்பு. அவர்‌ நூல்களை மூவகையாகப்‌ பிரிக்கன்ருர்‌. 
அவை அனைத்தும்‌ சிறப்பாக உரை நடை இலக்கியங்‌ 
களாகவே அமைகின்றன. வருணனை உரை", விளக்க உரை” 
உணர்ச்சி உரை” என்னும்‌ மூன்று வகைகளே அவர்‌ காட்ட 
விரும்புவன. ஓரு செயலையோ, ஓரு பொருளையோ, ஒரு 
கமனிதனையோ பற்றி ஆசிரியர விளக்கி உரைப்பதே 
வருணனை உரையாகும்‌. எவ்வாறு செயல்கள்‌ நிகழ்கின்றன 
ன்ற அறிவியல்‌ ஆய்வுகளைக கூறுவதும்‌, திறனாய்வு முறை. 
களைக்‌ காட்டுவதும்‌ பொருளில்‌ உள்ள இறப்பியல்புகளை 
விளக்கிக்‌ காட்டுவதும்‌ விளக்க உரையாகும்‌. துன்ப எல்லை 
பிலோ, இன்பத்தின்‌ பிடிப்பிலோ, மகிழ்ச்சிப்‌ பெருக்கிலோ 
தம்மை மறந்தும்‌ மீறியும்‌ உரைப்பதே உணர்ச்சியுரை. 


1. இஷமம்றாம்16 1086 
2.. 1ற1௧௧(௦0 71086 
3 நிாம0(176 1056 . 


52. ப தமிழ்‌ உரை நடை. 





“இவை மூன்றையும்‌ தனித்தனி உரைநடையாரியரே- 
உணர்த்த வேண்டுமென்பதில்லை. ஒரே ஆூிரியருங்கூட... 
தம்‌ மனநிலை, காலநிலை ஆகயெவை கருதி மூன்று நிலைகளிலும்‌ 
நூல்‌ எழுதக்கூடும்‌. சொல்லும்‌ சொற்களின்‌ அமைப்பும்‌, 
பொருள்‌ நிலையும்‌, பொருட்‌ பாகுபாடும்‌ ஓவ்வொரு வகையில்‌ 
செல்‌லும்‌.சில வெறுஞ்‌ சொல்லோவியங்களாகவே அமைந்து... 
பொருளற்றனவாகவும்‌ இருக்கலாம்‌. நல்ல கருத்துக்‌ குவி 
யலகளைப்‌ பொதிந்து சொல்லமாட்டாத இறமையினாலே.. 
சொல்‌ நடை முட்டுப்பாட்டினால்‌ கருத்துக்கள்‌ விளக்கமாகக்‌ 
காட்டப்‌ பெறாவிடினும்‌, சாதாரணச்‌ சொற்களின்‌ அமைப்‌: 
பிலே காட்டப்பெற்றனவாகவும்‌ இருக்கலாம்‌. ஆூரியன்‌ ' 
எடுத்துக்கொண்ட பொருளை எந்த வகையால்‌ எவ்வகைச்‌ 
சொற்களால்‌ ஆராய்கின்றான்‌ என்ற வகைகளை எல்லாம்‌: 
முதலில்‌ எண்ணிப்‌ பார்க்கத்தான்‌ வேண்டும்‌. காய்தல்‌, 
உவத்தல்‌ அகற்றி ஒரு நாலை ஆராயும்‌ காலத்து அதன்‌ 
நலக்கேடுகள்‌ தோன்றி உணர்வூட்டும்‌. ஆயினும்‌, ௮வ்‌: 
வாராய்ச்கெளுக்கெல்லாம்‌ மேலாக, ஓர்‌ ஆரியன்‌ தன்னை 
மறந்து, தானே நாலாக, தன்‌ வாய்மொழியிலே பேசும்‌ 
நிலையில்‌, படிப்பவர்‌ உள்ளத்தில்‌ உணர்ச்சி ஊட்ட உண்மை: 
நெறி காட்டி இயற்றுகன்ற நூலே எல்லா எல்லைகளையும்‌: 
தாண்டி என்றென்றும்‌ வாழும்‌ நூலாகும்‌. 

.... உரையினை உயர்ந்த நடையில்‌ எழுதுவது நல்லது: 
எனச்‌ இலர்‌ நினைக்கின்றனர்‌. இடைகாலத்துத்‌ தமிழ்‌. 
உரைகளும்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை போன்றனவும்‌ 
அத்தகையனவே. எனினும்‌, இக்காலத்தில்‌ மிக எளிய 
உரைஈநடையே அறிஞர்களால்‌ விரும்பி எழுதப்படுகிறது. 
“நடை என்பது ஆபரணமன்று; பயிற்சியன்று; துள்ளுவ: 
தன்று; .விளக்க முடியாதது மன்று, அது அரியன து: 
உள்ளத்‌ துயர்வினது; உணர்த்த. விரும்பும்‌ தன்மையின்‌ 
அளவினது;தகுதியான-தேவையான வார்த்தைகளால்‌ உரைக்‌: 


ஏது உரை நடை? 53 


கப்படுவது'! என்ற உண்மையை நூலில்‌ பல விடங்களில்‌ 
அசிரியர்‌ விளக்கிக்கொண்டே செல்கின்றார்‌. ௩டை என்பது 
என்ன? “அது எளிமையில்‌ அனைவரும்‌ புரிந்து கொள்ளும்படி. 
-விளக்க கூடிய பொருளை விளக்க முடியாத உயர்ந்த கடையில்‌ 
.விளக்குவதுதான்‌ என்பது பலருடைய எண்ணம்‌; ஆனால்‌, 
நமக்கு விளங்க முடியாத எந்தப்‌ பொருளையும்‌ அனைவருக்கும்‌ 
எளிமையில்‌ விளங்கிக்கொள்ளுமா று உரைப்பதே உரை 
யாகும்‌.” என்று கார்டினர்‌ என்பார்‌ கூறும்போது நாம்‌ உரை 
நடையின்‌ ஏற்றத்தை உணர முடிசறதன்றோ! கூறுவதைத்‌ 
தானே முற்றும்‌ உணர்ந்தவனாக,தான்கூறும்‌ பொருள்‌ பற்றி 
உலக நிலைக்கும்‌ கால நிலைக்கும்‌ ஏற்ற உரைஈடை எழுது 
.இன்றவன்‌ :உணர்வுடையனாக, தான்‌ ௮அதாக இருப்பதை 
ஆய்ந்து அறிந்தவனாக இருக்க வேண்டும்‌. : அவற்றுக 
"கெல்லாம்‌ மேலாக, அவன்‌ தன்னை மறந்து, தான்‌ அந்த 
நாலே ஆகுமாறு பொருந்தும்‌ உணர்வு நெறியிலே நின்று, 
அந்த நல்ல நூலை எழுத வேண்டும்‌. 

கடல்‌,காடு இரண்டையும்‌ வேற்றுமைப்படுத்தி எதற்கு 
எது குறைந்தது என்று கூறுவது? அதுபோன்றே பாட்டை 
யும்‌ உரைநடையையும்‌ வேறுபடுத்தி எது உயர்ந்தது எது 
தாழ்ந்த து என்று கூ றமுடியாது. பாட்டைப்‌ போன்று பல 
உ அப்புக்கள்‌ உரைநடைக்கு இல்லை என்றாலும்‌, பகுப்பு 
என்ற ஒரு பிரிவு (8௭8080) அதற்கென வரை யறுத்த 
ஏரலலையாய்‌ இருக்கின்‌ றது. புதுக்‌ கருத்துக்களைப்‌ புகுத்தும்‌ 
்‌ போதும்‌, உரைக்கும்‌ கருத்துக்களுக்குப்‌ புதுப்‌ பொருள்‌ 
காட்டும்‌ போதும்‌, தொடர்பு வேறுபடும்போதும்‌ எழுதுவது 


1. 117௦01014௦ (௦ (6 100 ௦0% மீ 02118 086 
மர இிரடை ௦ம்‌ நர்‌ நரகாரு மா, (1931) (28002 


7086 50916 ற. 217) 
1. க்.ம்‌. கோ01007-- 1116 சர. ௦1 506600 ஊம்‌. 


,2ற21226, 


94 தமிழ்‌ உரை நடை 





சிறுகதையாயினும்‌ கட்டுரையாயினும்‌ இப்பகுப்பு முறை 
இருந்தாற்றான்‌ சிறந்து நிற்கின்றது. 

. உரைநடையை மூன்று வகையாகப்‌ பிரித்ததை மேலே: 
கண்டோம்‌. அதை மற்றோர்‌ ஆங்கில அரியர்‌, ஐந்து வகை. 
யாகப்‌ பகுக்கெனறார்‌, கதைப்‌ போக்கு (1॥2ா௭/6),கொள்கை 
விளக்கு முறை (&ாறபராசாரச4ஙல), நாடகம்‌ (டாக௱ச((௦),. 
செய்தி தரும்‌ முறை (1ஈர்‌ாக(1ப6) , ஐயமக ற்றும்‌ ஆய்வுமுறை; 
(மோர்றா8ஙல) என்ற ஐந்து வகையில்‌ அவர்‌ உரை 
நடையை அடக்குஇிரார்‌. இவ்வாறு பகுக்கப்பட்ட உரை 
நடைகள்‌ தனித்தனி வெவ்வேறு இறனும்‌ முறையும்‌ பெற்ற. 
- வையாய்‌ இருப்பினும்‌, அனைத்தும்‌ நல்ல ஓசை நயம்‌ உடைய: 

நடையை மேற்கொண்டாற்றுன்‌ சிறக்கும்‌ என்பதை அவள்‌ 
தெளிவுறக்‌ காட்டுஇிருர்‌. 4 


சொற்களை உபயோகிக்கும்‌ முறையைப்‌ பற்றி மார்ஜோரி: 
பெளல்டன்‌' என்பார்‌ கூறும்போது நெடுஞ்சொற்களை உப 
யோடத்தால்தான்‌ உரைநடை சிறக்கும்‌ என்று எண்ணு: 
வோர்‌ தவறுடையவர்‌ என்பதை விளக்குஇன்றார்‌;£ சீண்ட 
சொற்களை உபயோகித்தல்‌ குறை அறிவுடையோர்‌ செயல்‌: 
என்றும்‌, சிறு சொற்களால்‌ எடுத்ததை விளக்குவதே நிறை. 
அறிவுடையோர்‌ செயல்‌ என்றும்‌ .மேற்கோளுடன்‌ எடுத்துக. 
காட்டுகிறார்‌. இன்றும்‌ ஆங்கில உரைஈடை எழுதுபவர்கள்‌: 
இடையிடையே இலத்தீன்‌ தொடர்களைப்‌ பெய்து எழுதும்‌ 
வழக்கத்தைக்‌ கொண்டிருக்கிறுர்கள்‌. சிலர்‌ பழமையையும்‌ 
புதுமையையும்‌ விரவி எழுதுவதை விரும்புகின்றனர்‌. இவற்‌: 
முல்‌ எல்லாம்‌ உண்மையில்‌ பொருளை உணர்த்த முடியாது: 
என்பது அவர்‌ எண்ணம்‌. ஜேம்ஸ்‌ ரீவ்ஸ்‌* என்பவர்‌ நீண்ட. 


]. 1481770716 9011(00-- 3106 கறகர0மாரு 01 17056 
2. 116 க்றகர௦ர]ு 011708, ற. 11. 
3. 180006 166406 


எது உரை நடை? . 55 


'கொடர்மொழமி கொண்ட உரைநடை படிப்போரைக 
குழப்பும்‌ என்கிருர்‌'. மேலும்‌, சொல்‌ பயன்படும்‌ வகை 
யையும்‌ அவர்‌ விளக்கத்‌ , தவறவில்லை. இச்சொற்கள்‌ 
பற்றி அவர்‌ கூறும்போது நாமும்‌ நம்‌ தமிழ்‌ உரை 
கடையை எண்ணிப்‌ 'பார்க்கக்‌ தோன்றுகின்றது. தமிழில்‌ 
எளிய சொற்கள்‌ இருக்கவும்‌, அவற்றை விடுத்துத்‌ 
தேவையிலலா .வடமொமிச்‌ சொற்கள்‌ போன்றவற்றை 
வலியப்‌ புகுத்தும்‌ ஈல்லோர்‌ சிலர்‌ தமிழை வளர்ப்பதாகக்‌ 
கூறிக்கொள்ளுகின்றனர்‌. மாறாகச்‌ சிலர்‌ இலலாதவற்‌ 
றிற்கெலலாம்‌ எங்கிருந்தோ தோண்டிப்‌ புதுச்‌ சொற்கள்‌ 
காண்பதாகக' கூறிக்கொண்டு, எடுத்த பொருளை விளக்க 
முடியாது இடர்ப்படுகின்றனர்‌. இப்படி இரு துருவங்‌ 
களாய்‌ இருசாரர்‌ இருப்பது மொழி வளர்ச்சிக்கு ஊறு 
- செய்வதேயாகும்‌. இக்கொள்கையை அவர்‌ நன்கு கண்டிக 
இருர்‌. £ சொற்கள்‌: உபயோடப்பதிலும்‌ உரையா?ிரியன்‌ 
தகுந்த சொற்களை உபயோகிக்கப்‌ பழகவேண்டும்‌. ஒரு 
பொருளுக்குப்‌ பல சொற்கள்‌ இருந்தாலும்‌, . அவற்றை 
உபயோடக்கும்‌ இடமறிந்து உபயோடத்தல்‌ வேண்டும்‌. 
பேசு, உரை, அறை, விளக்கு, கூறு, செப்பு என்பன 
போன்ற பலசொற்கள்‌ எடுத்துக்காட்டிப்‌ பேச இருப்பினும்‌, 
அவற்றை இடமறிந்து உபயோ௫க்கவில்லையானால்‌, 
அவற்றால்‌ பெறப்படுகின்ற உண்மைப்‌ பொருள்‌ விளங்கா 
ம.ற்‌ போகுமன்றோ? 


உரைநடையில்‌ உயரிய மொழிகளையும்‌ தொடர்களை 
யும்‌ உபயோகிக்க வேண்டுவதே முறையாகும்‌. கல்ல 
1. 106 சே்ர்1 52196, றற. 50 & 3] 


2. 1418 8 ற117(0 06 &188(1௦ 00 ஈர 8ர்ம6), [0 ளா 
[ெ2ர்0ர201. றகரா௦௭8 (4௦ 083101111168 ௦ [.&020௨2௦ ய்‌ [ப 
&௭010ற097 01 17066. ற. 11) 


56 தமிழ்‌ உரை நடை 


ஆரியர்கள்‌ தாங்கள்‌ மேற்கொண்ட பொருளுக்கு ஏற்ப 
இழுமென்‌ ஓலியுடைய நல்ல சொற்களை--இலகீகயத்தில்‌ 
பயின்று வரும்‌ சொற்களை--எடுத்தாள்வார்கள்‌. எனினும்‌, 
நாடகம்‌ எழுதும்‌ ஆரியர்கள்‌, தாங்கள்‌ பயன்படுத்தும்‌ 
பாத்திரங்களுக்கு ஏற்ப நிலையில்‌ தாழ்வதும்‌ உண்டு. 
நாடகத்தில்‌ வரும்‌ ஒரு பணியாளனோ, காவற்காரனோ, 
அன்றிக்‌ கடையில்‌ பண்டம்‌ விற்பவனோ உயர்ந்த தமிழ்‌ 
நடையில்‌ பேசுகின்றான்‌ என்றால்‌, கேட்பாருக்கு இயற்கைக்கு 
மாறுபட்டது போலத்‌ தோன்றும்‌. எனவே, நாடகாூரி 
யர்கள்‌ உலக வழக்கில்‌ வழங்கும்‌ சாதாரணச்‌ சொற்களை 
.ஏடுத்தாள்வதைக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌, அந்த முறை. 
சரியாகுமா என அஆராய்தல்‌ வேண்டும்‌. சரியாகாது 
என்றால்‌, நாடகப்‌ பாத்திரங்களின்‌ இயல்புகள்‌ அனைத்தை 
யும்‌ எடுத்துக்‌ காட்ட இயலாது. சரியாகும்‌ என்றால்‌ 
மொழிவழி தவறு செய்தவர்களாவோம்‌, எனவே, இகமிலை 
எண்ணிப்‌ பார்க்க வேண்டுவதாகு!॥்‌. என்றாலும்‌, அதற்காக 
படிக மிகத்‌ தாழ்ந்த நடையில்‌ நாடகப்‌ பாத்திரங்களைப்‌ பேச 
வைப்பதோ, ஈம்‌ மொழியில்‌ நல்ல சொற்கள்‌ இருக்கவும்‌ 
பிறமொழிகளிலிருது கடன்‌ வாங்கிப்‌ பேசவைப்பதோ 
கூடாது என்பதையும்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 


உரைநடை மற்றவருக்கு எளிமையில்‌ எடுத்துக 
கொண்ட பொருள்‌ விளங்க வைப்ப தென்பதை மேலே 
- கண்டோம்‌. எனவே, பாட்டிடைப்‌ பொருந்திய ௮ணி 
நலன்கள்‌ உரைநஈடைக்குத்‌ தேவையில்லை. புனைந்துரை 
களும்‌, அவற்றை அணி செய்யும்‌ அணிகலன்களும்‌ 
பாட்டிடை அழகு தரும்‌ அமைப்புக்களாக அமையலாம்‌. 
ஆயினும்‌, அவை உரைநடைக்குத்‌ தேவையில்லை என்னலாம்‌. 
எளிய, . இனிய, ஈல்லோசை உடைய உரைஈடை எழுது 
பவனே..சிறந்த எழுத்தாளன்‌, 


எது உரை நடை? ப ப 57 


இவ்வுரைகடையைப்பற்றி இவ்வாறு. மேலை நாட்டு 
மக்களெல்லாம்‌ ஆராய்ந்து எழுதிக்கொண்டிருக்கும்‌ இதே 
வேளையில்‌, தமிழ்‌ நாட்டில்‌ இத்துறையில்‌ கருத்திருத்துவரர்‌ 
இல்லை. ஒரு நூலும்‌ உரைநடை பற்றி எழுதப்‌ பெற 
வில்லை. ரோம இரேக்க நாட்டு உரைநடை நூல்களைப்‌ 
போன்று தமிழிலும்‌ தொல்காப்பியர்‌ காலத்திலிருந்து 
உரைநடை நூல்கள்‌ இருந்தன என்பதைக்‌ காண்கின்றோம்‌. 
என்றாலும்‌, உஊரைநடைப்பற்றி அறிஞர்‌ எவரும்‌ ஆராய 
வில்லை என்னலாம்‌. தனிப்பட்டவர்போக, அரசாங்க 
உதவி பெற்று இயங்கும்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
போன்றவை கூட--அத்துறையில்‌ கருத்திருத்தாத து. 
தமிழ்‌ நாட்டு மக்களுக்கே ஏமாற்றமாகும்‌. மேலை நாட்டுக்‌ 
கலைக்களஞ்சியமாகய £04/010096019 இரரரகாா108 உரைநடை 
பற்றிப்‌ பல பக்கங்களில்‌ விளகீகட்‌ தந்து உள்ளது. 
அதில்‌ ஒரு பகுதியை மேலே கண்டோம்‌. ஆனால்‌, பல. 
ஆயிரமாண்டுகளாக உரைநடையைக்‌ கொண்டுள்ள தமிழ்‌ 
உரைநடை பற்றிய குறிப்பே களஞ்சியத்தில்‌ இல்லாதது 
வியப்பன்றோ! ஆம்‌/ அவர்கள்‌ வெளியீட்டின்‌ இரண்டாம்‌ 
பகுதியில்‌ உரையைப்‌ பற்றிய ஒரு குறிப்பு வருகிறது. 
அ.இல்‌ காணும்‌ வாக்கியங்கள்‌ இவ்வளவே: 

'உரை- உரைத்தான்‌ என்பதற்குச்‌ ர்க்‌. 
என்பது பொருள்‌. ஆகையால்‌, உரை என்பதற்குச்‌ 
சொல்‌ என்றே பொருள்‌ டும்‌. ஆகுபெயராய்ச்‌ 
சொல்லின்‌ பொருளைக்‌ குறித்து வழங்குகின்றது 
புலமை மிக்சவரா்‌ இயற்றும்‌ நூலைப்‌ பொதுமக்களு ஈ 
உணர்தல்‌ வேண்டின்‌ அதற்கு விளக்கம்‌ வேண்டி 
யுள்ளது அவ்விளக்கம்‌, உரை எனப்படும்‌: 1 

ன்று கூறிப்‌ பின்பு உரைகள்‌ (௦ோ௱ா(8125) . இருக்க 
வேண்டிய வகை பற்றியும்‌ உரையாடிரியர்களைப்‌ பற்றி 


1, கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 11, பக்‌. 319. 


58 தமிழ்‌ உரை நடை 





யும்‌ எழுதிக்கொண்டு செல்கின்றனர்‌, இது தவிர உரை” 
நடையைப்‌ பற்றி ஒன்றுமே இல்லை. சிலப்பதிகார உரைப்‌ 
பாட்டு நடையும்‌, பாட்டு உரை நூலே' என்‌ ற தொல: 
காப்பியர்‌ எடுத்துக்காட்டும்‌ உரைநடையும்‌ அவர்களுக்குட்‌- 
புலப்படாதிருத்தல்‌ வியப்பே யன்றோ! இப்படித்‌ தமிழ்‌. 
நாட்டில்‌ உருவாகும்‌ ஒரு கலைக்களஞ்சியத்‌ திலேயே ஆயிர 
மாயிரமாண்டுகளாக வரும்‌ உரைநடை பற்றிய விளக்கம்‌: 
. இல்லை என்றால்‌, பின்‌ வேறு யாரே உரைநடையை: 
உலகுககுக்‌ காட்ட வல்லார்‌? அதுவும்‌ உரைஈகடை நூல்கள்‌ 
பல்கிப்‌ பெருகும்‌ இந்த இருபதாம்‌ நூ றறாண்டில்‌ இலலை: 
எனறால்‌, என்று காட்டுவது? இனி அடுத்து வரும்‌ பகுதி' 
களிலாவது வேறு தலைப்பிலாவது இது பற்றி விளக்கம்‌. 
வருகிறதா என்று தமிழ்‌ மக்கள்‌ பொ றுத்‌ துப்‌ பார்கக. 
வேண்டுவ துதான்‌. 


திருமணம்‌ செல்வக்கேசவராய முதலியார்‌ அவர்கள்‌”. 
“தமிழ்‌ வியாசங்கள்‌' என்னும்‌ தமது நூலில்‌ *வசனம்‌! 
பற்றி எழுதியுள்ளவை தமிழில்‌ உரைநடை வழங்கும்‌ நிலை. 
பற்றி விளக்குவதோடு, அவர்‌ தாம்‌ கைக்கொண்ட “உரை: 
நடை' எத்தகையதாய்‌ அமைந்துள்ளது என்பதையும்‌. 
காட்டுமாதலால்‌ அதிலிருந்து ஒரு பகு தியை: அப்படியே: 
எடுத்துத்‌ தருகிறேன்‌. 


, “யுரோபிய பாஷைகளில்‌ சிறுவர்‌ இிறுமியரும்‌,. 
எழுத்து வாசனையுள்ள கூலியாட்களும்‌ ஓதலான வசன 
நூற்கள்‌, எளிய ௩டையில்‌ எழுதப்பெற்று, நாளுக்குநாள்‌ 
மலகி வருகின்றன. கல்விமான்களான ஆண்‌ பெண்‌ 
பாலினர்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ படித்து வந்தாலும்‌. படித்து: 
முடியாத அளவாகப்‌ பல இறப்பட்ட வசன நூல்கள்‌ ஏற்‌. 
பட்டிருக்கின்றன. அவைகளில்‌, அவரவர்‌ தங்கள்‌ மனப்‌: 
போக்கினுக்‌ கேற்றவைகளைத்‌ தேர்ந்தறிந்து வா௫ப்ப: 


தொன்றுமே அவர்களுக்குக்‌ கஷ்ட்‌ சாத்யமான காரியமாக: 
இராரின்றது. செய்யுள்‌ வடிவான நூல்களும்‌, விசேஷ. 
இலக்கணப்‌ பயிற்சி முதலிய கஷ்டங்கள்‌ இல்லாமலே... 
சிறிது கலவியுடையவர்களும்‌, அகராதி முதலியவற்றின்‌ 

- உதவியால்‌, எளிதில்‌ ஓதத்‌ தக்கவை, ஆகவே, யுரொபியர்‌ - 
மிகக பிரயாசையிலலாமலே அறிவு. தெளிந்து, காரிய: 
்‌ நிர்வாகம்‌ செய்யத்தக்கவர்களாய்‌, நாகரிக நிலைமையில்‌ : 
ஈம்மினும்‌ சில படி. மேற்பட்டவராகி விட்டனர்‌. செய்யுள்‌: 
வடிவமான நமது நூல்களில்‌ உள்ள கஷ்டம்‌, நமக்குப்‌ 
பிரத்தியக்ஷ அனுபவம்‌. கல்வீமான்கள்‌ பொழுதுபோக்காகப்‌: 
படிக்கத்தக்க வசன நூல்கள்‌ இன்னின்னவென எடுத்துச்‌- 
சொல்வது நமக்கு நாணம்‌ தருவதாகும்‌. சிறுவர்‌ சிறுமியர்‌” 
களும்‌ கூலியாள்‌ வேலையாட்களும்‌ படிக்கலான புத்தகங்கள்‌ 

வேண்டுமானால்‌, . ஏதேனும்‌ கிடைக்குமா எனப்‌ புத்தகக்‌ . 
கடைகள்‌ தோறும்‌ சென்று கேட்டறிதல்‌ வேண்டும்‌. இது- 
விஷயத்தில்‌ நாம்‌ எச்சரிக்கை கொண்டு, ஏழைகளுடைய- 
'கண்களைத்‌ திறவாவிட்டால்‌, இனி நமது நாகரிக நிலைமை. 
மேற்படாது. காம்‌ கடைப்பட்டவர்களாகக்‌ கருதப்படு” 
வோம்‌. இப்பொழுது தமிழ்‌ வசன நூல்களின்‌ பூர்வோத்‌. 
தரத்தை ஆராய்வோம்‌. 


1. வசன நூல்களின்‌ பூர்வோத்தரம்‌ 


“வசனம்‌ என்னும்‌ வடமொழி, சொல்‌ என்றும்‌... 
வாக்கியம்‌ என்றும்‌ பொருள்படும்‌. வாசகம்‌ என்னும்‌ 
வடமொழி, . வசனம்‌ என்னும்‌ பொருட்டு. இவவீரண்டும்‌ : 
கவியின்‌ வேடுய சொன்னடையை உணர்த்தும்‌. வசனித்தல்‌- 
என்பது பேசுதல்‌ என்றவாறு. கவியும்‌ வசனமும்‌, வட. 
மொழியில, முறையே பத்தியம்‌ கத்தியம்‌ என்றும்‌ 
- வழங்கும்‌. பத்தியமாவது, பாதங்களால்‌ நடைபெறுவது... 
கட்டுரைப்‌ போலியும்‌, செய்யுட்போலியுமாக . வருவது... 


660 ப தமிழ்‌ உரை நடை 





.கத்தியம்‌ கவியின்‌ வேருய சொன்னடை, தமிழில்‌ உரைநடை 
எனப்படும்‌. உரை என்பது பேச்சு என்பதற்கும்‌, வியாக்கி 


யானம்‌. என்பதற்கும்‌ வழங்கும்‌ வார்த்தை. பேச்சு 
என்னும்‌ பொருளில்‌, உரை என்பது உலக வழக்கு என்ற 
வாறு. *உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌' என்ப 


தனால்‌ இது விளக்கமாகும்‌. செய்யுள்‌ என்பது முற்கால வழக்‌ 
இல்‌, இலக்கியச்‌ செறிவுள்ள உரையையும்‌ தழுவியிருந்தது. 
“உரைச்‌ செய்யுள்‌' என்ற வழக்கு இருந்தது. இதற்குச்‌ 
. சான்று, ப 
* இலக்கணம்‌ இலக்கியம்‌ உரையெனப்‌ பெயர்பட்‌ 
டிருககுமென்‌ றெண்ணுக செய்யுளின்‌ இயல்பே ' 


- என்றது இலக்கணக்‌ கொத்து. உலக வழக்காகப்‌ பேசப்‌ 

படுவதும்‌ எழுதப்படுவதும்‌, உசைஈகடை, உரை வாசகம்‌ 
. என வழங்கும்‌. உரை, வாசகம்‌ என்பன இருபெயரொட்டு. 
_ தமிழில்‌ வசனம்‌ என்ற வடமொ.ழியே, சில காலமாய்‌ உரை 

நடையைக்‌ குறிப்பதாய்ப்‌ பெருவழக்கெதாயிற்று. உறுதஇச்‌ 
“சொல்‌, ஏற்றசொல்‌, பொருளுள்ள சொல்‌ எனப்‌ பொருள்‌ 
- படும்‌ கட்டுரை என்ற வார்த்தையும்‌, உரைநடையைக்‌ 
குறிக்கின்றது. இது கட்டுரை வன்மை” என்பதனால்‌ 
“போதரும்‌; “கட்டுரை வகையான்‌ எண்ணொடு புணர்ந்து'” 
- எனத்‌ தொலகாப்பியத்திலும்‌ வருகின்றது. 


"பழைய சங்க நூல்கள்‌ எல்லாம்‌ பாக்களால்‌ ஆனவை. ' 
முற்றும்‌ உரைகடையான வசன நூல்‌: யாதொன்றும்‌ 
இல்லை. அடிவரையின்றி வரும்‌ செய்யுளின்‌ வகை- 
நாலும்‌ உரையும்‌ பிசியும்‌ முது மொழியும்‌ மந்திரமும்‌ 
- கூற்றிடை வைத்த குறிப்பும்‌ என ஆறென்றும்‌, அவற்றுள்‌ 
-உரைப்பகுதி வழக்கு, - பாட்டிடை வைத்த குறிப்பும்‌ 
பாவின்றெழுந்த கிளவியும்‌ பொருளொடு புணராப்‌ 
பொய்ம்மொழியும்‌ பொருளொடு புணர்ந்த நகை மொழி 


எது உரை நடை ? 61” 





யும்‌ என நான்கெனறும்‌, வகைப்படுத்துரைத்தார்‌ தொல்‌” 
காப்பியர்‌. அவற்றில்‌ பாட்டிடை வைத்த குறிப்பென்பது... 
ஒரு பாட்டு இடையிடை கொண்டு நிற்கும்‌ கருத்தினான்‌- 
வருவது. *மிதான்மைதானே, உரையொடு .புணர்ந்த.. 
பழமை மேற்றே'' என்ற இடத்தில்‌, (தொன்மை என்பது 
உரை விராய்ப்‌' பழமையவாகிய கதைப்‌ பொருளாகச்‌” 
செய்யப்படுவது. அவை பெருந்தேவனாரால்‌ பாடப்பட்ட 
பாரதமும்‌ தகடூர்‌ யாத்திரையும்‌ போல்வன” என்றுர்‌”. 
நச்ரினார்க்கினியர்‌. சிலப்பதிகாரமும்‌ ஒருவாறு இதன்‌ 
பாற்படும்‌. பாவின்றெழுத கிளவியென்பது பாட்டின்‌ 
றிச்‌' சூத்திரத்திற்குப்‌ பொருள்‌ எழுதுவது போல்வன... 
இறையனார்‌ அகப்பொருளுரை தொல்காப்பியவுரை : 
திருக்கோவையாருரை திருக்குறளுரை முதலியன இதற்கு 
உதாரணம்‌. கத்தியத்திற்குக்‌ கொன்றை வேர்தனை உதாரண 
மாகக்‌ காட்டினர்‌ வீரமாமுனிவர்‌. அது, முதுமொழிக்காஞ்சி 
போன்று, குறள்‌ வெண்செந்துறையின்‌ பாற்படும்‌. 


“சைனர்கள்‌ ஸ்ரீ புராணம்‌ முதலிய சைன _நூல்களை: 
யும்‌, வைணவர்கள்‌ அஷ்டாதகசர ஹஸ்யம்‌, குருபரம்பராப்ர 
பாவம்‌ முதலிய வைணவ நூல்களையும்‌ வசனமாக எழுதி 
யுள்ளனர்‌. இவர்களுடைய வசனம்‌, பெரும்பான்மை. 
வடமொழிகளும்‌ வடமொழித்‌ தொடர்களும்‌ நிரம்பி, று 
பான்மை தமிழிடைச்‌ சொற்களும்‌ எச்சங்களும்‌ முற்றுக்‌ 
களும்‌ விரவி நடைபெறுவதாயிற்று. இக்கடை மணிப்ர: 
வாளம்‌ எனப்பெறும்‌. வேறு வேறான இரண்டு பாஷை 
யின்‌ தனி மொழிகளும்‌ தொடர்‌ மொழிகளும்‌, மணியும்‌ 
பவளமும்‌ (பவளம்‌--ப்ரவாளம்‌) விரவிக்‌ கோத்த மாலை. 
போன்று, விரவி நடத்தலின்‌, இந்நடை இப்பெயர்‌ பெறுவ: 
தாயிற்று, சைனர்களும்‌ வைணவர்களும்‌ . தங்கள்‌ மதச்‌” 
சார்பான தமிழ்‌ நூரல்களுக்கியற்றிய வியாக்கியானங்க 
ஞம்‌ இக்சடையினையே கொண்டொழுகுவனவாம்‌. இவ்‌ 


62 தமிழ்‌ உரை நடை 


வசன நூல்களையும்‌ வியாக்கியானங்களையும்‌ இயற்றி 
“னோர்‌ வடமொழியில்‌ நிரம்பிய புலமை உள்ளவர்கள்‌. 
மதச்‌ சார்பான விஷயங்களை வடமொழியில்‌ நின்றும்‌ 
, தமிழில்‌ கொணர்ந்து கூட்டினவராதலின்‌, இவர்களுடைய 
. வசனப்‌ பாங்கு இங்ஙனம்‌ மணிப்ரவாளம்‌ ஆயிற்று.” 
இது நிற்க, உரைஈடை என்பது பற்றிப்‌ பல வகை 
யில்‌ ஆராய்ந்தோம்‌. உரைநடை பாட்டினும்‌ வேறு 
பட்ட தெனளவும்‌, பாட்டினைப்‌ போன்று பல்வேறு வரம்பு 
களின்‌ கட்டுக்கு உட்படாதேனும்‌, ஓசையுடையதாதல்‌ 
வேண்டும்‌ எனவும்‌, எனவே பாட்டுச்‌ - செய்யுள்‌ என்பதே 
போல உரைச்‌ செய்யுள்‌ எனவும்‌ அது வழங்கப்பட்ட 
தெனவும்‌, அவவுரைநடை தமிழ்‌ நாட்டிலும்‌ உரோம 
இரேக்க நாடுகளிலும்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ 
டபபிருந்தே வழக்கத்தில்‌ இருந்ததெனவும்‌, அவ்வுரைநடை. 
இனிய எளிய நடையில்‌ ஆசிரியன்‌ தான்‌ எடுத்துக்‌ கொண்ட 
“பொருளை மற்றவர்‌ அறிந்து கொள்ளும்படி விளக்கப்‌ 
பயன்படுத்தப்படுவதெனவும்‌, அது அவரவர்‌ ஆய்வு 
மனப்படி. மூன்று வகையாகவும்‌ ஐந்து வகையாகவும்‌ ௮அமையு 
மெனவும்‌, கட்டுப்பாடு இன்றேனும்‌ சொல்‌ அமைப்பு 
முறையும்‌ சொற்களை ஆளும்‌ முறையும்‌ ஒழுங்கு பெற 
அமைய வேண்டு மெனவும்‌, பொருளை விளக்குவதற்காக 
எந்தத்‌ தாழ்ந்த சொல்லையும்‌ உபயோகித்தலாகா தெனவும்‌, 
ஆசிரியன்‌ தானே அந்த நடையாூத்‌ தன்னை மறந்து நின்ற 
நிலையில்‌ எழுதும்‌ உரை நடையே கிறக்கு மெனவும்‌ அதுவே . 
காலம்‌ கடந்து வாழ்வது எனவும்‌ அறிந்தோம்‌. இனி அவ்‌ 
-வுரைநுடை தமிழில்‌ காலந்தோறும்‌ எவ்வெவ்வாறு மாறு 
பட்டு வளர்ந்து வந்துள்ளதென்பதைப்‌ பகுத்துக்‌ காணலாம்‌. 


1. தமிழ்‌ வியாசங்கள்‌: செல்வக்கேசவராய முதலியார்‌, 
பக்‌ 71-74 ப ப 


பிர 
சிலப்பகிகார உரை நடை 


தொல்காப்பியர்‌ உரையைப்பற்றிய குறிப்புக்களை 
எழுதிவைத்த போதிலுங்கூட, அவர்‌ காலத்தில்‌ விளங்‌ 
கிய உரைநடை எத்தகையது என்பதை நம்மால்‌ அறிந்து . 
கொள்ள முடியவில்லை. ஆயினும்‌ அது உணர்வின்‌ 
.எல்லையென்‌ உதட்டு வழிப்‌ பெருக்கெடுத்தோடி வரும்‌ 
பாட்டின்‌ எல்லையாய்‌ நின்று அதற்கும்‌ மேம்பட்டதாய்‌-- 
பழமையானகதாய்‌ -- அமைந்துள்ளமையைக்‌ கரண்டு. 
றோம்‌. *இலக்கியம்‌ கண்டு அதற்கு இலக்கணம்‌ இயம்பு 
.தலே' தொலகாப்பியர்‌ மரபு, ஆதலின்‌, அவர்‌ காலத்‌ 
அலோ, அதற்கு முன்போ உரைநடை வழக்கத்தில்‌ 
இல்லாதிருக்க, தாம்‌ இல்லாத ஓன்றற்கு இலக்கணம்‌ 
கூறியிருக்கமாட்டார்‌. எனவே, மிகு பழங்காலத்‌ திலே-- 
“தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்பே--இன்றைக்கு மூவா 
யிரம்‌ அண்டுகளுக்கு மூன்பே--தமிழில்‌ “உரைநடை 
இருந்தது என்பது : தேற்றம்‌. எனினும்‌, காலவெள்ளத்‌ 
காலோ, கடும்புனலின்‌ ஈற்றத்தாலோ, .அ௮ழிந்த எத்த 
னையோ இலக்கியங்களுடன்‌ உரைநடை நூல்களும்‌ அழிந்‌ 
இருக்க வேண்டும்‌. “எனவே, நாம்‌ பின்னர்‌ உரைநடை 
,யைப்பற்றி அறிவதெல்லாம்‌ சிலப்பதிகாரத்‌ தொடக்கத்‌ இல 
இருந்துதான்‌ எனல்‌ பொருந்தும்‌. ' 


சிலப்பதிகாரம்‌ இன்றைக்கு ஆயிரத்து எண்ணூறு 
ஆண்டுகளுக்கு முன்‌ எழுந்த இலக்கியம்‌ என்பதைத்‌ 
தமிழ்நாட்டு அறிஞர்‌ அனைவரும்‌ . ஏற்றுக்‌ கொள்ளு 
அன்றனர்‌. நாமும்‌ சிலப்பதிகார காலத்தை அயிரத்து: 


84 தமிழ்‌ உரை நடை 
எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்‌, குறித்துச்‌ சகாத்தத: 
- தொடக்க நாளாகவே கொள்வோம்‌. அ௮க்காளில்‌ யவன 
நாடு. தமிழ்‌ நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தது. 
யவனம்‌ என்பது ரோம கிரேக்க நாடுகளே என்பதை: 
வரலாற்று ஆரியர்கள்‌ நன்கு விளக்குகிறார்கள்‌. அந்‌ 
_ காடுகளில்‌ கி.மு. முதல்‌ நூற்றாண்டிலும்‌, (இலத்தீன்‌? 
இ, பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டுக்கு முன்னும்‌ (கிரிக்கு) உரை 
நடை வழக்கத்தில்‌ இருந்தது என்பதை: மேலை நாட்டு 
ஆய்வாளர்கள்‌ நன்கு விளக்கியுள்ளமை கண்டோம்‌. 
எனவே, அ௮க்காலத்தை ஓட்டி அர்நாடுகளுடன்‌ பழகிய- 
தமிழ்‌ நாட்டிலும்‌ உரைஈடை வழக்கத்தில்‌ இருந்தது என்று 
கொள்ளுவதில்‌ தவறு இல்லை யன்றோ? 

- சிலப்பதிகாரத்திலும்‌ உரைநடையில்‌ நீண்ட 
“கதையோ, அன்றிப்‌ பெரும்பகுதகளோ அமையவில்லை... 
சிலப்பதிகாரத்தை அறிஞர்‌ “உரை யிடையிட்ட பாட்டுடைச்‌: 
செய்யுள்‌ என்றே வழங்குகின்றனர்‌. எனவே, பாட்டால்‌: 
இயற்றப்‌ பெற்ற சிலப்பதிகாரத்தின்‌ இடையிடையே: 
உரைநடை கலக்கப்‌ பெற்றுள்ளது என்ற உண்மைதான்‌ 
நமக்குப்‌ புலனாகின்றது. சிலப்பதிகார நூல்வழி நுழைந்து: 
நாம்‌ கண்டாலும்‌, இந்த உண்மைதான்‌ ஈமக்கு விளங்கு. 
இன்றது. 

சிலப்பதிகாரம்‌ கோவல கண்ணகுியர்‌ கதையை: 
நமக்குக்‌ காட்டும்‌ ஒரு பெருநூல்‌. தமிழில்‌ இதற்கு முன்‌ 
இத்துணைப்‌ பெருங்காப்பியமாக ஒன்றும்‌ வெளி வர: 
விலலை. அதுவும்‌ தவிர, இது போன்ற ஒரு தலைவனை: 
அமைத்துப்‌ பாடிய காப்பிய நூல்‌ இதற்கு மூன்‌ இல்லை. 
எனவே, சிலப்பதிகார நூலே தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஒரு. 
புது மாற்றத்தை உண்டாகிவிட்டது என்பர்‌ அறிஞர்‌.. 
அந்த மாற்றத்தோடு, புதிதாகத்‌ தோன்றிய உரைஈடை. 
. அமைப்பும்‌ கலந்து அந்நூலைத்‌ தமிழ்‌ நாட்டு வரலாற்.றி' 


சிலப்பதிகார உரை ௩டை : 65 


லேயே--தமிழ்‌ இலக்கிய மொழி வரலாற ற்றிலேயே-ஒரு 
நிலைத்த இடத்தில்‌ இருக்குமாறு செய்துவிட்டன என்னலாம்‌. 


சிலப்பதிகாரத்தில்‌ உரைநடை தொடர்ந்து செல்வ 
தாகக்‌ காண இயலாது. உரை பெறு கட்டுரை, உரைப்பாட்டு 
மடை முதலிய தலைப்புக்களில்‌ ஏிற்ில வகையில்‌ உரை 
்‌. இடையிடையே கலக்கப்‌ பெறுகின்றது. அவற்றுள்ளும்‌ 
உரைப்பாட்டு, மடை பாட்டெனவே காண்கின்றது. இத்‌ 
தொடருக்கு உரை கூற வந்த அரும்பதவுரையாஇரியர்‌, 
“உரையாகிய பாட்டை இடைப்‌ படுத்தது என எழுது 
இன்றனர்‌. எனவே, உரையையும்‌ பாட்டு என்ற பெயரா 
லேயே: வழங்கினார்கள்‌ எனவும்‌ கொள்ளவேண்டியுள்ளதது. 
செய்யுள்‌ என்னும்‌ பாட்டுடன்‌ உரையாகிய பாட்டும்‌ 
இணைந்ததே உரைபெறு 'கட்டுரையாயிற்று என்பது 
கருத்து. இக்கருத்தை மேலை நாட்டு ஆரியர்‌ சிலரும்‌ 
வற்புறுத்துகின்றனர்‌. உரைநடை பாடப்படுகன்ற இசை 
நடை சந்த ஓழுகலாற்றில்‌: நில்லாது, ஆனால்‌ இழுமென்‌ 
இன்னொலி. நிலை கெடாது, உயர்ந்த: நடையில்‌ செல்வது! 
- என்பதை ஆங்கில ஆரியர்கள்‌ ஓத்துக்கொள்கனெருர்கள்‌. 
எனவே, :உரைஈ௩டை என்பது இலர்‌ நினைப்பது போன்று, 
ஏதோ பேச்சு வழக்கில்‌ எழுதுவதுதான்‌ என்ற எண்ணம்‌. 
மாறவேண்டும்‌. சிலப்பதிகார உரைநடை அந்த உயர்ந்த 
நிலையிலேதான்‌ நம்‌: உள்ளத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. சில 
பகுஇகள்‌ பாட்டே போன்று-- செய்யுள்‌ போன்று--சென்று 
முடிவதையும்‌ இலெப்பதிகாரத்தில்‌ நாம்‌ காணக்கூடும்‌. 
“கட்டுரை என்று குறிகச்கப்பெற்ற சில, உரைநடை அமைப்‌ 
பிலும்‌ செய்யுள்‌ கடையில்‌ அமைந்திருப்பதை அனால்‌ 


ம்‌. 71906 ஏம்‌ ற6 8 ராடு நோம்‌ 6460. கரற்றுண்றா 
ற 116 010286 ௦8 (6 1316. (8, நரர்ரகறறர்‌0க, 17௦1, 18, 
_ஜ,591,) 
௮ 


66 தமிழ்‌ உரை நடை, 


என்ரு.லும்‌, அவற்றின்‌ முடிவும்‌ பிறவும்‌ அவை செய்யுள்‌ 
நடையில்‌ சென்று முடியவிலலை என்பதைக்‌ காட்டுகின்றன... 

சிலம்பில்‌ இந்தப்‌ பாட்டி ற்கும்‌ உரைக்கும்‌ இடையில்‌ 
லெ சில தனிச்சொற்கள்‌ வந்து நிற்கின்றன. அவை தனித்த 
சொற்களாயினும்‌, அவையே உரை௩டை ஆக்கத்திற்கு உறு 
துணையாக அமைகின்றன என்று கொள்ளவேண்டியுள்ள து. 
அத்‌ தனிச்‌ சொற்கள்‌ உரைநடை இண்ைப்புக்களுக்கு. உற்ற 
துணை செய்கின்றன என்னலாம்‌. 

சிலப்பதிகார உரைநடை உயர்ந்த கடையாகவே ௮மை 
தின்றது. 'பாட்டைப்‌ படித்துப்‌ பொருள்‌ கொள்வது கூட 
எளிமையாகிவிடும்‌; இந்த உரையைப்‌ பயில இலயாது 
போலும்‌!” என்று சொல்லக்கூடிய வகையில்‌ அமைகன்றது. 
உரைநடை எளிதாகவும்‌, பாட்டுக்‌ கடினமாகவும்‌ அமைய 
வேண்டும்‌ என்பது பலருடைய எண்ணம்‌. ஆனால்‌, அது 
முடிந்த எண்ண மன்று. பாட்டை மிக எளிய கடையிலும்‌ 
பாடி. விடலாம்‌. எல்லோருக்கும்‌ புரியும்‌ வகையில்‌ இந்த 
நாற்றாண்டில்‌ பாரதி பாடியதைப்‌ பாட்டு அன்று என்று 
யாரால்‌ சொல்ல முடியும்‌? அதே நிலையில்‌ சிலப்பதிகாரம்‌, 
"இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை முதலியவற்றின்‌ உரை 
"நடையை எளியவை என்று யாரே கூற வல்லார்‌? எனவே, 
பாட்டு, உரைகடை என்ற இரண்டின்‌ எளிமையும்‌ கடுமை 
யும்‌ அவரவர்‌ மனப்போக்கு, காலநிலை,பிற சுற்றுச்சார்புகளை 
யொட்டி அமைகின்றன என்று கொள்ளுதல்‌ பொருத்த 
மானதாகும்‌. எத்‌. துணை உயர்‌ நடையினதாய்‌ இருந்தாலும்‌ 
படித்துணர்ந்து அறிந்துகொள்ளும்‌ ஈல்லவர்‌ வாழ்ஈ்தநாளில்‌, 
பாட்டையோ உரை நடையோ மிக எளிய நடையில்‌ எழு 
இனால்‌ யாரே ஏற்பார்‌? எனவேதான்‌ இளங்கோவடிகள்‌ தம்‌ 
கால நிலைக்கு ஏற்ப உரைநடையைப்‌ பாட்டு நடையிலும்‌ 
உயர்ந்த நடையுடையதாகவே ஆக்கியிருக்கிறார்‌ என்பதை 
உணர வேண்டும்‌. நூல்‌ தொடங்கும்முன்‌ காட்டும்‌ கண்ணி 


சிலப்பதிகார உரை ௩டை 67 





பின்‌ வரலாற்று இறுதியில்‌ தமிழ்நாடும்‌ பிற நாடுகளும்‌ ௮க்‌ 
கண்ணகுககு ஆற்றிய வழிபாட்டை . உரைநடையில்‌ 
'சொல்லுகனெரர்‌. ப 

.... ரியர்‌ உரை பெறு கட்டுரை என்ற கலைப்பிலே நான்கு 
பகுப்பில்‌ கண்ணகி வழிபாட்டையும்‌ ௮ தன்வழி-வளமு றற 
தமிழ்‌ சாட்டையும்‌ காட்டுகிறார்‌. உரைக்கப்‌ பெறுகின்ற. 
கட்டுரை அல்லது வசனம்‌ என்றோ, உரையாகக்‌ கட்டுரைக்‌ 
கப்பெற்ற பகுதியென்றோ இதற்குப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 
நாட்டிலே வழங்கிய நல்ல சொற்களைத்‌ தொகுத்து அன்று 
விகழ்ந்த நிகழ்ச்சியினை உலகுக்குக்‌ காட்டும்‌ கட்டுரையாக 
இது அமை$ன்றது. இதோ அவர்‌ வாக்கு: 


அன்று தொட்டுப்‌ பாண்டியன்‌ நாடு, மழை 
வறம்‌ கூர்ந்து, வறுமை எய்தி, வெப்பு நோயும்‌ 
குருவும்‌ தொடர, கொற்கையில்‌ இருந்த வெற்றி 
'வேற்‌ செழியன்‌ நங்கைக்குப்‌ பொற்கொல்லர்‌ ஆயிர 
வரைக்‌ கொன்று களவேள்வியால்‌ விழாவோடு 
சாந்தி செய்ய, நாடு மலிய மழை பெய்து நோயும்‌ 
துன்பமும்‌ நீங்கிற்று. 

அது கேட்டு, கொங்கிளங்‌ கோசர்‌, தங்கள்‌ 
.தாட்டகத்து நங்கைக்கு விமாவோடு சாந்தி செய்ய, 
.மழை தொழில்‌ என்றும்‌ மாரா தாயிற்று. 
இது. கேட்டு, . கடல்‌ சூழ்‌ இலங்கைக்‌ 
கயவாகு என்பான்‌, கங்கைக்கு நாட்பலி பீடிகை 
“கோட்ட முந்துறுத்து, ஆங்கு *அறந்தை கெடுத்து 
வரந்தரும்‌ இவள்‌” என, ஆடித்‌ தங்கள்‌ அகவையின்‌ 
ஆங்கோர்‌ பாடி விழாக்கோள்‌. பன்முறை எடுப்ப, 
_ மழை வீற்றிருந்து, வளம்‌ பல பெருக்கி, பிழையா 
விளையுள்‌ தாடாயிற்று. ப 

அது கேட்டு, சோழன்‌ பெபருங்கிள்ளி, 

கோழி யகத்து “எத்திறத்தானும்‌' வரந்தரும்‌ இவள்‌ 


68 ப .. தமிழ்‌உரை நடை 





ப ஓர்‌ பத்தினிக்‌ கடவுளாகும்‌” என, நங்கைக்குப்‌ 
பத்தினிக்‌ கோட்டமும்‌ சமைத்து, நித்தல்‌ விழா 
- வணி நிகழ்வித்தோனே. ப 
- மேற்கண்ட பகுதி சிலப்பதிகாரப்‌ பகுதியேயாகும்‌.. 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ விழாவிடை வந்த மன்னர்‌ பலர்‌ 
கண்ணடக்குத்‌ தத்தம்‌ நாடு நகரங்களிலே கோவில்‌ எடுக்க 
- ஏற்பாடு செய்து, தத்தம்‌ நாட்டில்‌ பத்தினித்தேவி வழி' 
பாட்டை நிலைநிறுத்த முயன்ற செய்தியை நூலிலே ஆசிரியா்‌ 
கூறுகின்றார்‌. : என்றாலும்‌, இந்த நூலின்‌ . அடிப்படை, 
கடவுள்‌ பத்தினியாம்‌ கண்ணகியைப்‌ பாரறியச செய்வதே. 
, ஆதலின்‌, அந்தப்‌ பயன : பெற்ற மகிழ்ச்சியை முதலாவ: 
தாகக்‌ காட்டிப்‌ பின்‌ கதைக்குள்‌ புகுந்து மங்கல வாழ்த்துக 
காதையை ஆரம்பிக்கிறார்‌. எனவே, இளங்கோவடிகள்‌ 
உரைநடையை மூன்‌ வைத்து உள்ளத்தைக்‌ காட்டி... 
மெல்ல மெல்லகீ கதையில்‌ செலவது விளங்கும்‌. 
இனி, இவ்வுரைகடையை அஆராய்து பார்க்குங்கால்‌: 
நமக்கு இதன்‌ சிறப்பும்‌ ஏற்றமும்‌ அமைப்பும்‌ விளங்கும்‌. 
கண்ணகிக்கு கூவேந்தர்‌ தமிழ்‌ நாடும்‌, ஈழமும்‌, கொங்கும்‌ 
செய்த சிறப்பை விளகக: வந்த ஆரியர்‌ தம்‌ உரை 
நடையையே சிறப்புடையதாக்கிச்‌ செல்லுகின்றார்‌. அவர்‌” 
காலத்துப்‌ பெரு வழக்கிலில்லாத ஓர்‌ உரை நடை. இது.. 
புதிதாகப்‌ புகுத்துங்கால்‌ தோன்றும்‌ இளர்ச்‌9, எதிர்ப்புக்‌: 
களையெல்லாம்‌ எண்ணியிருக்கும்‌ அவர்‌ உள்ளம்‌. என்ரு: 
லும்‌, உரை நடையை ஆக்க வேண்டும்‌ என்ற உணர்வு 
மட்டும்‌ நீங்கவில்லை. எனவே, ௮ம்‌ முதல்‌ உரை நடையை 
. உயர்நடையில்‌ *செய்யுட்‌ பாட்டோ!' என நினைக்கும்‌ 
வகையில்‌ எழுதியிருக்கிறார்‌. எனினும்‌, இது அன்றைய 
சிறந்த உரைஈடைக்கு நல்ல எடுத்துக்காட்டாய்‌ அமைந்து 
நிற்கிறது. இதன்‌ கருத்து என்ன? பாண்டியன்‌ தவறு 
செய்ய, அதனால்‌ நாடு நல மிழரதது. அதை அறிந்த வெற்றி 


சிலப்பதிகார உரை நடை 69 





'வேற்செழியன்‌ விழாச்‌ செய்தான்‌. நாட்டுத்‌ துன்பம்‌ 
ீங்கிற்று, அது போன்றே கொங்கு நாட்டிலிருந்த கோசரும்‌, 
இலங்கை மன்னனும்‌, சோழனும்‌ தம்‌ தம்‌ நாட்டில்‌ விழா 
வாற்றி, நாட்டில்‌ நலமுண்டாகச்‌ செய்தனர்‌. சேரர்‌ செய்த 
விழாவைப்‌ பின்னால்‌ ஈன்கு சிறப்பித்துப்‌ பேசுகின்ற காரணத்‌ 
தூல இங்கு விளக்கவில்லை. பொருள்‌ இவ்வளவுதான்‌. 
எனினும்‌, அதை அறிய உரைநடையில்‌ உயரிய வகையில்‌ 
இளங்கோ வடிகள்‌ காட்டியிருப்பதை நோக்கின்‌, அக்கால 
உரைநடை, செய்யுள்‌ பண்ட்‌ இன்த குத தன்று என்பது 
விளங்கவில்லையா? 

* அரந்தை கெடுத்து வரம்தரும்‌ இவளென 

ஆடித்‌ திங்கள்‌ அகவையின்‌ ஆங்கோர்‌ 

பாடி விழாக்கோள்‌ பன்முறை எடுப்ப' 
ஏன்று அகவற்பா வகையிலே அமைக்கும்‌ முை றயில 
சொ போக்கு அமைந்த போதிலும்‌ இதை உரைஈகடை என்று 
தான்‌ அவர்‌ கொண்டு விளக்குகின்றார்‌. எனவே, மேலை 
காட்டு அறிஞர்கள்‌ ஆய்ந்து கண்ட முடிவுப்படி உரைநடை, 
உணர்வும்‌ ஆற்றொழுக்கும்‌ விழுமிய ஓசையும்‌ பெற்ற 
சொல்லோவியம்‌ என்பதை . அன்றே இளங்கோவடிகள்‌ 
காட்டிவிட்டார்‌ என்று சொல்வது பொருக்‌்துமன்றோ! 

இனி நாலுள்ளும்‌ பலவிடங்களில்‌ “உரைப்பாட்டு மடை” 

என்ற பகுதியும்‌, கட்டுரைப்‌ பகுதியும்‌ வருகின்றன. தனிச்‌ 
(சொற்கள்‌ சில விடங்களில்‌ வருகின்றன. கட்டுரை என்பது 
சல விடங்களில்‌ அகவற்பாப்‌ போல அமைந்து சென்றாலும்‌, : 
இரண்டோர்‌ இடங்களில்‌ உரைஈடையாகவே வருதலைக 
காண்கிறோம்‌. கானல்‌ வரியில்‌. கோவலனும்‌ மாதவியும்‌ 
கடற்கரையில்‌ அமர்நீது அழகாகப்‌ பாடுகின்றனர்‌. அவரவர்‌ 
தம்‌ பரடல்‌ மூடிந்த நிலையில்‌ கட்டுரை வருகின்றது. அ௮கீ 
கட்டுரை உரைநடையாகவே அ௮மைூன்றது என்னலாம்‌. 
மூகாவலன்‌ கானல்‌ வரிப்பாட்டைப்‌ பாடி முடித்தான்‌, அவன்‌ 


70 தமிழ்‌ உரை நடை. 





உள்ளத்தில்‌ ஏதோ ஒரு குறிப்போடுதான்‌ ௮ப்பாடல்களைம்‌: 
பாடினான்‌. என நினைத்தாள்‌ மாதவி. எனவே : தானும்‌ 
அவ்வாறே குறிப்புத்‌ தோன்றப்‌ பாட நினைத்தாள்‌; : ௮வன்‌ 
கையிலிருந்த யாழை வாங்கினாள்‌; பாடத்‌ ரக அலனுன்‌. 
இக்கருத்தை ஆரியர்‌ இளங்கோவடிகள்‌ தம்‌ கட்டுரை 
வகையினாலேயே காட்டுகின்றார்‌. இன்றைய வானொலி நாடகங்‌. 
களிலும்‌, தெருக்கூத்துக்களிலும்‌ .- ஏன்‌ - படக்காட்சி 
களி லுங்கூடக்‌ காட்ட முடியாத சில பகுதிகளை இடையில: 
யாராவது உரை பெறு கட்டுரையால்‌ உணர்த்தி மேலே: 
கதையை காடகவழி நடத்திச்‌ செல்வதை நாம்‌ காண 
இறோம்‌. ஆம்‌. அந்த வகையில்‌ அமைவது போல, இந்தகீ: 
கட்டுரை அமை$ூன்றது. காதை - கானல்வரி - வரிப்பாட்டுக்‌ 
களை வாரி வீசுக்கொண்டே செல்கிறது. அதற்கு இடையில்‌: 
யாழ்‌ கைமாறும்‌ செயலை அசிரியர்‌ கூறியாக வேண்டும்‌... 
அந்த நிலையிலேதான்‌ உரைநடை வருகிறது. இதோ அழு. 
களின்‌ உரைநடை: 


அங்குக்‌ கானல்‌ வரிப்பாடல்‌ கேட்ட மானெ 
டுங்கண்‌ மாதவியும்‌, *மன்னும்‌ ஓர்‌ குறிப்பு உண்டு, 
இவன்‌ தன்‌ நிலை மயங்கினான்‌,” எனக்‌ கலவியால்‌: 
மகிழ்ந்தாள்‌ போல்‌ புலவியால்‌ யாழ்‌ வாங்கத்‌. 
தானும்‌ ஒர்‌ குறிப்பினளள்‌ போல்‌ கானல்‌ வரிப்‌: 
பாடல்‌ பாணி, நிலத்தெய்வம்‌ வியப்பு எய்த நீள்‌ 
நிலத்தோர்‌ மனம்‌ மழ, கலத்தொடு புணர்ந்து 
அமைந்த கண்டத்தால்‌ பாடத்‌ தொடங்கு மன்‌ £? 
என்பதே அக்கட்டுரை. இதுவும்‌ அகவற்‌ செய்யுளைப்‌ 
போன்று அமைந்து செல்லினும்‌, ஆய்ந்து பார்க்கின்‌ இது: 
வேருகவே தெரியும்‌. மேலை நாட்டு அசிரியர்கள்‌ கண்டபடி, 
இதில்‌ சந்தம்‌ (ராரா) கர்ணப்படுமே ஓழிய வேறு 
செய்யுள்‌ அமைப்பு இல்லை. இருப்பின்‌, இதைக்‌ கட்டுரை 
என்று பிரிக்கக்‌ காரணமே இல்லை யன்றோ! 


சிலப்பதிகார உரை ௩டை 71. 





இதைப்‌ போன்றே மாதவியின்‌ பாடலைக்‌ கேட்ட 
கோவலன்‌, அவள்‌ மேல்‌ ஐயமுற்று, அவளை விட்டு நீங்கும்‌ 
இடத்திலும்‌ கட்டுரை வருகின்றது. அமைப்பிலும்‌ நடை 
யிலும்‌ போக்கிலும்‌ இதை ஓத்தே : ௮கீகட்டுரைப்‌ பகுதியும்‌ 
அமைகின்றது. 

* எனக்கேட்டு, *கானல்‌ வரி யான்‌ பாடத்‌ 

தான்‌ ஒன்றின்மேல்‌ மனம்‌ வைத்து, மாயப்‌ பொய்‌ 

பல கூட்டும்‌ மாயத்தாள்‌ பாடினாள்‌, என, யாழ்‌ 

இசை மேல்‌ வைத்துத்‌ தன்‌ ஊழ்வினை வந்து 

உறுத்தது அகலின்‌, உவவுற்ற திங்கள்‌ முகத்தாளைக்‌ 

கவவுக்‌ கை நெகிழ்ந்தனனாய்‌, (பொழுது எங்குக்‌ 

கழிந்தது; ஆகலின்‌ எழுதும்‌” என்றுடன்‌ எழாது, 

ஏவலாளர்‌ உடன்‌ சூழ்தரக்‌ கோவலன்‌ தான்‌ போன 

பின்னர்‌ ** ப 


என்ற தொடரே அது, இதிலும்‌ பாடல்‌ முடிந்த பின்‌. 
மனமாற்ற முற்ற கோவலன்‌ செயல்‌ ஆசிரியரால்‌ எடுத்துக்‌ 
காட்டப்பெறுகன்றது. இவ்வாறு பல கட்டுரைகள்‌ 
அக்கால உரை நடை என்னும்‌ இசை நலம்‌ கலந்த வாசகத்‌ 
கால்‌ உணர்த்தப்‌ பெறுவதை இளங்கோவடிகள்‌ வாக்காக 
இன்னும்‌ காண இயலும்‌. 

நூலின்‌ இறுதியில்‌ வரந்தருகாதைக்கு முன்‌ அமைந்த 
வாழ்த்துக்‌ காதைத்‌ தொடக்கத்தில்‌ ஓர்‌ உரைப்‌ பாட்டு 
மடை வருகின்றது. :உரைப்பாட்டு மடை' என்பதற்கு 
“உரைப்பாட்டை நடுவே மடுத்தல்‌” எனவும்‌ “உரைச்‌ 
செய்யுளை இடைஙிலை 'மடுத்தல்‌' எனவும்‌ அரும்பத உரை 
யாடிரியர்‌ காட்டிய பொருளை மேலே கண்டோம்‌, ௮ஃது 
இங்கு நினைவுக்கு வருகின்றது. யாப்புவழி வரும்‌ பாவினை - 
செய்யுளை - பாடலைப்‌ பாடிக்‌ கொண்டு 'செல்‌சன்ற புலவர்‌ 
இடையிடை ஓசை இன்பம்‌ உடைய உரையைக்‌ கலந்து 
செல்கின்றார்‌ என்பது இவ்வரும்பத , ' உரையாசிரியர்‌ 


72 தமிழ்‌ உரை நடை 





கருத்தாய்‌ விளங்குகின்றது. இதைப்‌ பற்றித்தான்‌ போலும்‌ 
நாூலுக்கே *உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌” 
என்ற பெயர்‌ வந்தது! 


வாழ்த்துக்‌ காதையில்‌ வரும்‌ வாசகம்‌, நீண்ட வாசக 
மாகும்‌, அகவே, அத்தனையும்‌ இங்கு நான்‌ எடுத்துக்‌ காட்ட 
வேண்டா. என எண்ணுகிறேன்‌. கண்ண௫க்குக்‌ 
கோயிலெடுக்க நினைத்து, நினைத்தது முடித்து, வஞ்சியில்‌ 
பெருவிழாச்செய்த ஞான்று, நடந்த ஒரு நிகழ்ச்சியையே 
இங்குத்‌ தொகுத்து 'உரைப்பாட்டு மடை' ஆக்குகின்றார்‌. 
இதையும்‌ பாடலாகவே செய்திருக்கலாம்‌. எனினும்‌, 
அடுத்து வரும்‌ இசையொடு கலந்த இசைப்பாடல்களிலும்‌ 
வேறுபடுத்த இதை இவ்வாறு அமைத்தார்‌ போலும்‌ எனக்‌ 
கொள்ள வேண்டியுள்ளது. சில அடிகளை மட்டும்‌ இங்குக்‌ 
காணலாம்‌, 

* குமமியொடு வடவிமயத்து ஒரு மொழி : 
வைத்து உலகாண்ட. சேரலாதற்குத்‌ திகழ்‌ ஒளி 
ஞாயிற்றுச்‌ சோழன்‌ மகள்‌ ஈன்ற மைந்தன்‌, 
கொங்கர்‌ செங்களம்‌ வேட்டுக்‌ கங்கைப்‌ பேரி 
யாற்றுக்கரை போகிய செங்குட்டுவன்‌ * 


புகழ்‌ கூறி மேலும்‌ செல்லுகிறது உரைப்பாட்டு மடை. 
இதில இமயம்‌ வரை செங்குட்டுவன்‌ படை எடுக்க நேர்ந்த 
காரணமும்‌, அதன்‌ வழிக்‌ கண்ண௫க்குக்‌ கல்‌ எடுக்க இமயம்‌ 
சென்று இரும்பியதும்‌, வஞ்சியுள்‌ நடந்த விழாச்‌ சிறப்பும்‌, 
- ௮சிறப்புப்‌ பற்றி அறிந்த தேவந்தி முதலியோர்‌ வஞ்சி 
வந்து விழா நலம்‌ .கண்டு அரற்றிய நிலையும்‌ பேசப்படு 
கின்றன. இவற்றுள்‌ பெரும்‌ பகுதிமுன்‌ கதை வழி நாம்‌ 
கண்டிருக்கிறோம்‌. நிகழ்ச்சிக்கிடையில்‌ வேறு சில பழைய : 
பாத்திரங்கள்‌ வந்து சேர்கின்றன. இவற்றையெல்லாம்‌ 
காட்டிப்‌ பின்‌ பாட்டின்‌ வழி விழா நிகழ்ச்சியை விளக்கு 
கின்றார்‌ ஆசிரியர்‌. எனவே, இப்பாட்டு மடையும்‌ முன்னதை 


சிலப்பதிகார உரை நடை ப 73 


யும்‌ பின்னதையும்‌ பின்னிப்‌ பனக்கும்‌ னராய்‌ ல்‌ ற 

“தென்பதை நாம்‌ நன்கு அறிகின்றோம்‌. 

இனி, கட்டுரை என்பதையே ஓவ்வொரு காண்டத்தின்‌ 
இறுதியிலும்‌ காண்கின்றோம்‌. : நூலின்‌ இறுதியிலும்‌ 
கட்டுரை காதை என்னும்‌ ஒன்றே அமைகின்றது. இவை 
உரையா, பாட்டா என்று ஆராயத்‌ தோன்றும்‌. முதலாவது 
கட்டுரை, பத்தாம்‌ காதை இறுதியில்‌ புகார்க்‌ காண்ட 
முடிவில்‌ வருகிறது. அது பெரும்பாலும்‌ நூல்‌ செல்லும்‌ 
யபாவழியே செல்கிறது என்பது பயில்வோருக்கு விளங்கும்‌. 
அதன்‌. முடிவில்‌ ஒரு பரிசா நோக்டுக்‌ இடந்த புகார்க்‌ 
காண்டம்‌ முற்றிற்று: என்னும்‌ தொடர்‌ உரை நடை. 
'போன்று அமைகின்றது. அதைப்‌ போன்‌ ற, மதுரைக்‌ 
காண்டத்து இறுதியில்‌ வரும்‌ கட்டுரையில்‌, “பாண்டியன்‌ 
*நெடுஞ்செழியனோடு ஒரு பரிசா நோக்கிக்‌ இடந்த மதுரைக்‌. 
காண்டம்‌ முற்றிற்று; என்ற தொடரும்‌, வஞ்சிக்‌ 
காண்டத்து இறுதியில்‌ “செங்குட்டுவனோடு ஒரு பரிசு 
“நோக்கிக்‌ இடந்த வஞ்சிக்காண்டம்‌ முற்றிற்று என்ற 
தொடரும்‌ உரை நடை போலவே முடி௫ன்றன. இவற்றைக்‌ 
கொண்டு . தான்‌ கட்டுரை என்ற பெயர்‌ அமைந்ததா, 
அன்றிக்‌ காண்டத்துக்‌ கூறிய பொருளை ஆங்காங்கே 
தொகுத்துக்‌ . கட்டுரை தீதமையால்‌ கட்டுரை என்று 
பெயர்‌ அமைந்ததா என்பதை ஆராய்ந்து முடிவு செய்ய 
மவண்டும்‌. 

இனி, மதுரைக்‌ காண்டத்தில்‌ இறுதியாக வரும்‌ 
கட்டுரை காதை, நூலின்‌ பாவழியேதான்‌ செல்கின்றது. 
"இடையில்‌ தனிச்‌ சொற்களோ, கட்டுரையோ, உரைப்‌ 
பாட்டு மடையோ இடம்‌ பெறவில்லை; உரை நடையில்‌ 
செல்லும்‌ பகுதியும்‌ காணவில்லை. எனினும்‌, மதுரை 
அிகழ்சசிக்குக்‌ காரணத்தையும்‌, அதன வழிப்‌ பாண்டியர்‌ 
பிகொற்ற இயல்பினையும்‌, பிறவற்ழையும்‌ கண்ணுக்கு 


74 தமிழ்‌ உரை நடை. 





மதுராபுரித்‌ தெய்வம்‌ கட்டுரைத்த காரணத்தினாலேதான்‌: 
இது “கட்டுரை தாை த” எனப்‌ பெயர்‌ பெற்றது எனக்‌: 
கொள்ளல்‌ பொருந்தும்‌. இம்முறை நோக்கினால்‌, *கட்டுரை' 
என்பது உரை நடையை மட்டும்‌ குறிப்பதன்று எனபதும்‌,. 
ஒன்றை இட்டுக்‌ காட்டிச்‌ சொல்லும்‌ வகையில்‌ அமை$த. 
தென்பதும்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. எனவே, இலப்ப இ்‌ 
காரத்தில்‌ வரும்‌ கட்டுரை அனைத்தும்‌ உரை ஈடை என்று: 
கொள்ளல்‌ பொருந்தாது என்பது ௦ தளிவு. இக்கட்டுரை 
என்பதற்குப்‌ (பொருள்‌ பொதிந்த சொல்‌, என உரை எழுது” 
இன்றார்‌ ௩. மு. வே. காட்டார்‌ அவர்கள்‌. (நாட்டார்‌ உரை 
பக்‌. 475). அப்படிப்‌ பார்ப்பின்‌, இதில்‌ வரும்‌ கட்டுரை: 
களெல்லாம்‌ கூறிய பொருளைத்‌ தொகுத்துப்‌ பொருளைப்‌: 
பொதிந்து வைத்‌ தனவாகவும்‌, மதுராபுரிச்‌ தெய்வம்‌ கூறியது: 
“பொருள்‌ பொ௫ந்த வாசகம்‌' எனவும்‌ கொள்ளல்‌ பொருந்து: 
வதாகும்‌. எனினும்‌, மேலே கண்டபடி *உரைபெறு: 
கட்டுரை' *உரைப்பாட்டு மடை' போன்றவை வாசகமாகிய 
வசனத்தை (1086) இடைபெற்‌ றியங்குவன என்பதும்‌ 
தெரிகிறது. ப 
ஆய்ச்சியர்‌ குரவையில்‌ கருப்பம்‌, எடுத்துக்‌ காட்டு: 
என்ற இரு பகுதிகள்‌ உரை ஈடைகளாகவே வருகின்றன.. 
இவற்றில்‌ சில தனிச்‌ சொற்களும்‌ இடம்‌ பெறுகின்றன. 
குரவைக்‌ கூத்தாடுவதன்‌ அவசியத்தை எடுத்துக்கூறி' 
- இடைக்குல மாதரை அழைக்கும்‌ முறையில்‌ அமைஇன்றது 
கருப்பம்‌, ப 
*குடத்துப்பால்‌ உறையாமையும்‌, குவி இமில்‌ 
ஏற்றின்‌ மடக்‌ கண்ணீர்‌ சோர்தலும்‌, உறியில்‌ 
வெண்ணெய்‌ உருகாமையும்‌, மறி முடங்கி ஆடா 
மையும்‌, மால்‌ மணி நிலத்து அற்று வீழ்தலும்‌, 
வருவது ஓர்‌ துன்பம்‌ உண்டு என மகளை நோக்க. 
 *மனமயங்காதே! மண்ணின்‌ மாதார்க்கு ௮ணியாகிய: 
- கண்ணகியும்‌ தான்‌ காண, ஆயர்பாடியில்‌ எரு. 


சிலப்பதிகார உரை நடை 752 


மன்றத்து மாய்வனுடன்‌ தம்முன்‌ ஆடிய வால 
சரிதை நாடகங்களில்‌, வேல்‌ நெடுங்கண்‌ பிஞ்ஞை 
யொடு ஆடிய குரவை ஆடுதும்‌ யாம்‌” என்றாள்‌ 
- கறவை கன்று துயர்‌ நீங்குக எனவே.” 
என வருவது உரைநடையாகவே அமைவதைக்‌ காண- 
லாம்‌. அடுத்து எடுத்துக்காட்டு என வரும்‌ பகுதியில, 
ஆங்கு, தொழுவிடை ஏறு குறித்து வளர்த்‌ 
தார்‌ எழுவர்‌ இளங்கோதையார்‌ என்று தன்‌ மகளை 
நோக்கி, தொன்றுபடு முறையான்‌ நிறுத்தி, இடை 
முதுமகள்‌ இவர்க்குப்‌ படைத்துக்கோள்‌ பெயர்‌ இடு 
வாள்‌ குட முதல்‌:இட முறையா, குரல்‌, துத்தம்‌, 
கைக்கிளை, உமை, இளி, விளரி, த விரிதருபூங்‌ 
குழல்‌ வேண்டிய பெயரே?” 


என்ற உரைஈடை உருவாஇன்றது. இங்கேயும்‌ பாடுவார்‌ 
செயல பேசப்படுகின்றது. எனவே, தொடர்ந்து பாட்டி... 
சைத்துச்‌ செல்லுவார்‌, தம்‌' செயல்களையும்‌ நிகழ்ச்செளை: 
யும்‌ காட்ட, இப்படி இடையிடையே உரைநடையினை 
இளங்கோவடிகள்‌ கையாண்டார்‌ அன்பது நன்று தெரி” 
கின்றது. 

இனி, தனிச்‌ சொற்களின்‌ நிலைகண்டு ்டன்ய்‌ 
முடிப்போம்‌. தனிச்‌ சொற்கள்‌ நாலில்‌ பல இடங்களில்‌ ' 
வருகின்றன. சங்க இலக்கியங்களில்‌ வேறு ஒரு சில: 
பாடல்களிலும்‌ இத்தனிச்‌ சொற்கள்‌ வருன்றன என்ன 
லாம்‌. *ஆற்றொழுக்காக ஓடும்‌ பாட்டுப்‌ போக்குக்கு... 
இடையில்‌ இத்தனிச்‌ சொற்கள்‌ என்ன செய்கின்றன?” 
என்ற வினா எழு மன்றோ? ஆம்‌! இத்தனிச்‌ சொற்கள்‌ 
விரைந்து செல்லும்‌ பா நடையைத்‌ தடுத்து நபிறுத்து,. 
ஒரு தனி ஒட்டச்தைப்‌ புதியதாக உண்டாக்குகின்றன 
என்னலாம்‌. மேலே கண்ட ஆய்ச்சியர்‌ குரவையில்‌- 
“அவருள்‌”, அவர்‌ தம்‌', என்று யாம்‌'' என்பன போன்ற. 
தனிச்‌ சொற்கள்‌ இடம்‌: பெறுவதைக்‌ காண்‌இரோம்‌... 


76 தமிழ்‌ உரை நடை 





இவற்றின்‌ இடை வரவால்‌ பாடிச்‌ செல்லும்‌ பாட்டுக்களின. 
நிலை சிறிது தடைப்பட்டே அசைந்து செல்கிறது எனன 
லாம்‌. இத்தனிச்‌. சொற்களால்‌ உரைநடை வகையைப்‌ ' 
.பாட்டிடைப்‌ புகுத்த நினைக்கும்‌ நிலையும்‌ ஓரோ வழிப்‌ 
புலனாகின்றது. 
முதலாவது காதையாகய மங்கல்‌ வாழ்த்தில்‌ “ஆங்கு' ௪ 
அதனால்‌', “அவளுந்தான்‌', “*ஆங்கு', *அவரை', “அவ்வழி” 
என்ற தனிச்சொற்கள்‌ கதை ஓட்டத்துக்கு உறுதுணை 
. யாய்‌ அமைந்து பாட்டின்‌ வேலையைப்‌ பெரும்பகுதி குறைத்து 
விடுகின்றன என்னலாம்‌. இத்தனிச்‌ சொற்களுக்குப்‌ 
பதில்‌ இவற்றின்‌ பொருளை எடுத்து விளக்க வேண்டுமாயின்‌, 
ஆரியர்‌ இன்னும்‌ சில அடிகளைப்‌ பாடியிருக்க வேண்டும்‌ 
“என்பது பயில்வார்‌ அறியும்‌ ஓன்று, எனவே, .விரைந்‌ 
தோடும்‌ பாட்டின்‌ வேகத்தைத்‌ தடுத்து நிறுத்தும்‌ இத்‌ 
தனிச்‌ சொற்கள்‌, கவிஞனுடைய வேலையைக்கூட ஓரளவு 
குறைக்கின்றன என்னலாம்‌. 
முடித்த கேள்வி முழுதுணர்ந்தோர்‌' என்று பழங்‌ 
-குடிப்‌ பண்பினைக்‌ கூறிய அரியர்‌, அடுத்துப்‌ புகார்‌ 
கரைப்‌ போற்ற வருகின்றார்‌. அதற்கடையில்‌ அவர்‌ 
கூறிய அதனால்‌, இதன்‌ சிறப்பு இத்தகையது எனக்‌ 
காட்ட “அதனால்‌' என்ற தனிச்‌ சொல்லைப்‌ பெய்தார்‌. 
அதே போன்று, கண்ண௫௰யின்‌ ச ஐப்பைக்‌ கூறி வரு 
கினறவர்‌, அவளுக்கு மேலும்‌ ஏற்‌ றம்‌ தீர நினைத்‌ தார்‌, 
அநத ஏற்றம்‌ பேசப்‌ பெறுமுன்‌ *அவளுந்தான்‌' என்ற 
தனிச்‌ சொல்லைப்‌ பெய்து தொடங்குகின்றுர்‌. 
 மாகவான்‌ நிகர்வண்கை மாகாய்கன்‌ குலக்கொம்பர்‌ 
ஈகைவான்‌ கொடி அன்னாள்‌ ஈராறு ஆண்டு அகவையாள்‌; 
அவளுந்தான்‌, 
போதிலார்‌ திருவினாள்‌ புகழ்உடை வடிவென்றும்‌' 
தீதிலா வடமீனின்‌ திறமிவள்‌ திறமென்றும்‌ 
மாதரார்‌ தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்துக்‌ 
காதலாள்‌ பெயர்மன்னும்‌ கண்ணகிஎன்‌: பாள்மன்னோ 


சிலப்பதிகார உரை நடை டரா 


என்று செல்கிறது சிலப்பதிகாரம்‌. இதில்‌ வரும்‌ ' அவளும்‌: 
தான்‌' என்ற தனிச்சொல்‌, இத்தொகுதிக்கு இன்றி” 
யமையாததாகக்‌ காண்கின்றது. இவ்வாறே மங்கல: 
வாழ்த்துக்‌ காதையில்‌ வருகின்ற பிற தனிச்சொற்களும்‌ 
வேறு இடங்களில வருகின்ற தனிச்‌ சொற்களும்‌ மிகவும்‌ : 
இன்றியமையாதனவாகி இப்பேரிலக்கெயத்தைக்‌ தடை... 
படா வகையில்‌ பீடு ஈடையுடன்‌ நடத்திச்‌ செல்கின்றன 
என்னலாம்‌. என்றாலும்‌, இத்தனிச்‌ சொற்கள்‌ உரை 
நடையாகிய வாசகத்தின்‌ : இடையில்‌ அமைவன” 
போன்றே செல்கின்ற காரணத்தால்‌, இவை உரையிடைப்‌- 
பொருத்த முதல்‌ வழியாக அமைந்து நின்றன என்று: 
கொள்ளலே மிகப்‌ பொருத்தமானதாக அமைகன்றது... 
- இவ்வாறே சலப்பதிகாரத்தில்‌ உரைஈடை பல வகையில்‌ 
பொருந்தி நின்று இச்சிலப்பதிகாரத்தை நடத்திச்‌ செல்‌” 
இன்றது. எனவே, நூல்‌ உரையிடையிட்ட பாட்டுடைச்‌: 
'செய்யுளாய்‌ அமைூன்றது. இச்சிலப்பதிகாரத்தில்‌ உரை: 
நடை வளர்ச்சி அடையவில்லை என்றாலும்‌, இது தொல்காப்‌ 
பியர்‌ காலத்தில்‌ இருந்து பின்‌ எவ்வாறோ மறைந்த இவ்‌. 
வுரைஈகடை மீண்டும்‌ . தோன்றிய காலமாய்‌ அமைந்து 
விட்டது. ஆயினும்‌, தொடர்ந்து உரை நடையை 
வளர்த்ததான முயற்சி ஓன்றும்‌ அக்காலத்தில்‌ நாட்டில்‌ 
கடைபெறவில்லை என்று தெரிகிறது. இதற்குப்‌ : பின்‌ 
ஆறு ஏழு நூற்றுண்டுகள்‌ கழித்து, எழுதப்‌ பெற்ற. 
இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை ௩டையினையே நாம்‌ காண்‌ 
்‌ கிரோம்‌. | 

இவ்வாறு தொல்காப்பியர்‌ காலத்‌ துக்கு முன்‌ இருந்து: 
பின்‌ தோன்றாது நின்ற உரைநடை சிலப்பதிகார காலத்தில்‌-. 
மறைவாகத்‌ தோன்றி மறுபடியும்‌ .சில நூற்றாண்டுகள்‌ 
கழித்தே வளர்ச்சயுற்றது என்று எர பொருத்த. 
மானதாகும்‌. 


1% 
தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 


தமிழில்‌ பழங்காலத்தில்‌ உரை ஈடை இல்லை என்பார்‌ 
தொல்காப்பியர்‌ சூத்திரத்தையும்‌ அதன்‌ விளக்கங்களையும்‌, 
அதன்பின்‌ தோன்றிய. சிலப்பதிகார உரைநடையையும்‌ 
.கண்டால, தம்‌ எண்ணத்தை மாற்றிக்கொள்வர்‌. ' ஆயினும்‌, 
௮ச்சிலப்பதிகாரத்தில்‌ காணும்‌ சில உரை நடைத்‌ தொடர்‌ 
களுக்குப்‌ பின்‌ தமிழில்‌ எந்த நூற்றாண்டில்‌ உரை நடை 
வளர்ந்தது என்று சொல்ல முடியாத நிலையில்‌ நாம்‌ நிற்‌ 
கிறோம்‌. சிலப்பதிகாரம்‌ கி. பி. முதல்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியிலோ, இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ கொடக்கத்‌ 
_திலோ எழுந்த நூல என்பது பலருடைய துணிபு. அத ற்குப்‌ 
பிறகு சில நூற்றாண்டுகளில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ என்ன 
ர என்ன நூல்கள்‌ எழுதப்‌ பெற்றன என அறிய 
முடியாதபடி, இருண்ட : நிலை நிலவியது. எனவே, அந்த 
இரகக காலத்தில்‌ யார்‌ யார்‌ ஆண்டனர்‌. யார்‌ யார்‌ 
வாழ்ந்தனர்‌ என்பன சொல்ல முடியாதன. அந்த நிலையில்‌ 
அவர்கள்‌ எழுதிய நூல்பற்றி அறிவது எவ்வாறு? 


ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேதான்‌ மறுபடி 
யும்‌ நம்மால்‌ தமிழகத்தைக்‌ காண முடி௫ன்றது. அந்தத்‌ 
தமிழகத்திற்கும்‌ சங்ககாலத்‌ தமிழகத்துக்கும்‌ இடையில்‌ 
எத்தனையோ வேறுபாடுகள்‌ இருக்கின்றன. ஆயினும்‌, 
அக்காலத்தில்‌ உரை நடை இலக்கியங்கள்‌ தோன்‌ றி 
வளர்ந்தன என்பதற்குச்‌ சான்‌ வுகள்‌ கிடையா. வேறு 
. இலக்கியங்களும்‌ வளர்ந்தன எனக்‌ காட்டமுடியாவிடினும்‌, 
_ இலக்கியமும்‌ பிறவும்‌ வேறு வகையில்‌ வளர்ந்து வந்தன 


தமிழ்‌ உரை.நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 79 





என எண்ண .இடமுண்டு. ஏழாம்‌ நூ ற்றுண்டின்‌ இலக 
இயங்களாகிய தேவாரம்‌ போன்றவற்றிற்கும்‌, சங்க இலக 
'இயத்திற்கும்‌ உள்ள வேறுபாடுகளை யாவரே அறியார்‌]. 
இந்த வளர்ச்சியில்‌ வடமொழறிவாணருக்கும்‌, பிற வடகாட்ட 
.வருக்கும்‌ பங்கு உண்டு என்பதை லரலாறு காட்டும்‌. பல. 
வடசொற்கள்‌ தமிழில்‌ அதிகமாகக்‌ கலந்துள்ளன... 
பாட்டிடை மட்டுமன்றி, உரையிடையும்‌ வடசொற்களும்‌, 
வடநாட்டுப்‌ பழக்க வழக்கங்களும்‌ மிகக்‌ கலந்து 
வந்துள்ளன. ' இக்கால உரைநடையை விளக்கப்‌ போதிய 
சான்றுகள்‌ இலவாயினும்‌, *இறையனார்‌ களவியல்‌. உரை” 
ஒன்றே சிறந்த சான்றாய்‌ நிற்கின்றது. என்பது உண்மை 
“யன்றோ? ௮ம்‌! இறையனார்‌ களவியல்‌ உரை. தமிழ்‌ உரை 
நடையில்‌ ஒரு மைல்‌ கலலாய்‌ நிற்கிறது. 


நூலுகீகு உரை எழுதும்‌ பழகீகம்‌ சங்ககாலத்தில்‌ 
இல்லை. சங்ககால. இலக்கங்களாகிய பத்துப்‌ பாட்டுப்‌ 
போன்றவற்றுக்கும்‌, தொல்காப்பியத்திற்டும்‌, சிலப்பதி 
காரத்இற்கும்‌ மிகவும்‌ பிற்காலத்திலேயே பல அறிஞர்கள்‌ 
உரை எழுதியுள்ளார்கள்‌. பாட்டுக்கு உரை என்ற 
வகையில்‌ முதல்‌ தோன்றிய உரை இறையனார்‌ களவியல்‌ 
உரையே எனக்‌ கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. நாட்டு. 
வரலாற்றை நன்கு ஆராய்வாருக்குக்‌ கல்வி நிலை .தொல்‌ 
காப்பியர்‌ - சங்ககாலம்‌ - தொடங்கி வர வரக்‌ குறைந்து 
'கொண்டே வருகனறது என சினைக்கத்‌ தோன்றும்‌. உரையே. 
“தேவையற்ற உயர்ந்த இலங்கியங்களைப்‌ பாடியும்‌ பயின்றும்‌ 
வூழ்ந்த நிலை மாறி, எலலாவற்றிற்கும்‌ உரை எழுத 
வேண்டிய நிலை உண்டாயிற்று, அந்த உரைகளும்‌ சில 
சமயத்தே உயர்ந்த நடையாய்‌ அமைவதிலிருந்து அக்காலத்‌ 
திலும்‌ கற்றறிந்தவர்‌ சிறந்திருநங்தனர்‌ எனக்கொள்ள இட. 
முண்டு. உரை எழுதுவதால்‌ பாட்டின்‌ பொருள்‌ கன்கு 
அிறக்கும்‌ . என்‌.பது உண்மையே, என்றாலும்‌, பாட்டுக்கு 


80 தமிழ்‌ உரை நடை. 





உரை இன்றிப்‌ பயில முடியாத நிலையில்‌ கல்வி சற்றுத்‌: 
தாழ்ந்திருந்தமை உரைப்‌ பெருக்கத்தால்‌ விளங்கும்‌, ௮வ்‌ 
வுரைகளுக்கெலலாம்‌ மத்த உரை நூலே இறையனார்‌ 
களவியல்‌ உரை. 


இறையனார்‌ களவியல்‌ உரை எழுதியவர்‌ ஈக்கீரர்‌- 
என்பர்‌. அவரும்‌ கடைச்சங்க காலத்தில்‌ வாழ்ந்த நக€ரரே 
என்பர்‌. அக்கூற்றுச்‌ சற்றும்‌ பொருந்தா வகையில்‌ உரை 
அமைகின்றது. நெடுநல்‌ வாடை போன்ற இலககியங- 
_ களைப்‌ படைத்த அந்த நக்&£ரரா இந்த உரை எழுதியவர்‌?” 
என்று கேட்கத்‌ தோன்றுகிறது. உரை 'நடை வளமாகச்‌” 
செல்கிறது என்றாலும்‌, அதில்‌ கலந்துள்ள வடமொழிச்‌ 
சொற்‌ பெருக்கமும்‌, உதாரணப்‌ பாட்டுக்களாகிய பாண்டிக்‌. 
கோவையும்‌, நக்&ரரைப்‌ பற்றிய சிறப்புரைகளும்‌, பிறவும்‌ 
நக&£ரர்‌ காலத்துக்குப்‌ பின்‌ யாராலோ இவ்வுரை செப்பம்‌ 
செய்யப்பட்டது என்பதைக்‌ காட்டுகின்றன. நூல்‌ வழி” 
ஆராய்ந்து பார்த்தாலும்‌ இவ்வுரை நகருக்குப்‌ பின்‌: பல: 
காலவழி கடநீது கடைசியில்‌ ஒருவரால்‌ எழுதி வைக்கப்‌: 
பெற்றதென்பது நன்கு தெரியும்‌. எனவே, _நாலின்‌ போக்‌. 
கையும்‌ அமைப்பையும்‌, பிற இயல்புகளையும்‌ நன்கு ஆய்ந்து 
கண்ட அறிஞர்‌, *இர்நூல்‌ உண்டாக உரை சொல்லப்பெற்ற: 
காலம்‌ நக்கீரர்‌ காலமாயினும்‌, இன்றைய வடிவில்‌ இது. 
அமைந்த காலம்‌: எட்டாம்‌ நூற்றாண்டே' என அறுதி! 
யிடுவர்‌. 


. ஒருமொழியின்‌ நடை தூய்மையாய்‌ இருக்கவேண்டும்‌. 
- என்றால்‌, அது பிற மொழிகளின்‌ கலப்பற்றதாயிருக்க. 
வேண்டும்‌ என்றுதான்‌ அனைவரும்‌ கருதுகன்றனர்‌.. 
ஆயினும்‌, அறிஞர்‌ திரிகூட சுந்தரனார்‌ அவர்கள்‌! மிக: 


॥. சுதேசமித்திரன்‌ தீபாவளி மலர்‌, பக்‌, 182 (11௦. 99) 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 81 





எளிமை வாய்ந்த நடையே தூய்மையானது எனக்‌ குறிக்‌ 
கின்றார்‌; அதற்கு ஆக்ஸ்போர்டு அகராதியைத்‌ துணை 
கொள்கின்றுர்‌. 08516 என்ற சொல்லுக்கு 8116, 
பாகம்060்‌' போன்ற பொருள்கள்‌ அதில்‌ கூறப்பட்டிருப்‌ 
பதை எடுத்துக்காட்டுகின்றார்‌. அதே சொல்லுக்கு இவ்‌ 
விரண்டு சொற்களாக கூறுமுன்‌ றபா6), 41010, £௦517217௨0 
போன்ற பொருள்களும்‌ இருப்பதைக்‌ காட்டவில்லை." 
“பிறமொழி கலந்தாலும்‌ தவறில்லை; எளிமையாய்‌ இருப்பதே 
மொழிக்கு அழகு,' என்கிறார்‌ அவர்‌. ஆயினும்‌, பிற 
மொழிக்‌ கலப்பின்றி எளிமையும்‌ கூடினால்‌ பொன்‌ மலர்‌ 
நாற்ற முடைத்தாகாதா? இந்த நிலைகொண்டு பார்த்தால்‌ 
இறையனார்‌ களவியலுரை எளிமை இல்லாத நிலையுடன்‌ 
வடமொழிக்‌ கலப்பையும்‌ மிகுதியாகப்‌ பெற்ற நிலை எண்‌ 
.-ணத்தக்கதுதான்‌, இனி அதன்‌ காலம்‌ எட்டாம்‌ நூற்றாண்டு . 
என்பது பொருந்துமா என்பதைக்‌ காண்டோம்‌. _ 
இறையனார்‌ களவியல்‌ உரையை எட்டாம்‌ நூற்றாண்‌ 
டூ.ற்குக்‌ கொணர்ந்தால்‌, நக£ரரும்‌ அநத நூற்றாண்டிற்கு 
உரியவராக விடுவரே என்று அஞ்ச நேறிடும்‌. அதன்‌ வஹி 
கடைச்சங்க காலமே: மாறும்‌ நிலை உண்டாகு மல்லவா? 
ஆயினும்‌, உரைவழி நோக்கின்‌ அவ்வாறு - எண்ணத்‌ 
தேவையில்லை. அதில்‌ உரை எவ்வாறு வளர்ந்து வந்தது 
என்பதை ஒரு பகுதி ஈமக்கு நன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றது. 
அதைக்‌ காண்போம்‌. உரை நடந்து வந்த முறை இதுதான: 
“மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்£ரேனார்‌ 
தன்‌ மகனார்‌ க&ரங்கொற்றனாருக்கு உரைத்தார்‌? 
அவர்‌ தேனூர்கழாருக்கு உரைத்தார்‌/அவர்‌ படியங்‌ 
கொற்றனாருக்கு உரைத்தார்‌; அவர்‌ செல்வத்‌ 
தாசிரியர்‌ பெருஞ்சிவனார்க்கு (உரைத்தார்‌; அவர்‌ 


1, 0407ம்‌ 10040௫, ற. 188. 
ட ம 


82. தமிழ்‌ உரை நடை 


மணலூர்‌ ஆரியர்‌ புளியங்காய்ப்‌ பெருஞ்சேந்த 
னூர்க்கு உரைத்தார்‌! அவர்‌ செல்லூர்‌ ஆசிரியா்‌ 
ஆண்டைப்‌ பெருங்குமரனாருக்கு உரைத்தார்‌;. அவர்‌ 
- திருக்குன்றத்‌ தாசிரியருக்கு உரைத்தார்‌; அவர்‌ 
மாதளவனார்‌ இளநாகனார்க்கு உரைத்தார்‌; அவர்‌ 
முரிறியாசிரியர்‌ நீலகண்டனாருக்கு உரைத்தார்‌. 
இங்ஙனம்‌ அருன்‌ றது உரை” 
என்று இவ்வுரை வளர்ந்த வரலாற்றை இவ்வுரையே 
காட்டுகின்றது. எனவே, இது உண்டான அந்த நக்கீரர்‌ 
காலத்திலேயே எழுத்து வடிவில்‌ உருப்பெறாது ஆசிரிய 
மாணவ பரம்பரையில்‌ செவிவழிச்‌ செய்தியாக ஒருவர்‌ 
-மற்றவருக்குச்‌ சொல்லும்‌ வகையில்‌. நடைபெற்று வந்‌ 
தது என்பதை அறிகிறோம்‌. உரை தோன்றிய காலந்‌ 
தொட்டு வருபவர்‌ பதின்மரர்கின்றனர்‌. அதற்குப்‌ பின்‌ 
னும்‌ அவ்வாறு நடந்து வந்ததோ என எண்ண இடம்‌ 
உண்டு. இவ்வாறு செவிவழிச்‌ செய்தியாகக்‌ : கேட்ட 
உரை, தான்‌ தோன்றிய காலத்திலிருந்து சுமார்‌ 600 
ஆண்டுகள்‌ ' கழித்து எழுத்து வடிவில்‌ நூலாக உருப்‌ 
பெற்றது என்று கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. செவி வழி 
யாகக்‌ கேட்டு ஒருவருக்கு மற்றவர்‌ சொல்லும்‌ வகையில்‌ 
தொடர்ந்து வந்த “காரணத்தால, சோர்‌ ற்ற நாளிலிருந்து 
இது எத்தனையேர்‌ வகையில்‌ மாறுபட்டிருக்கக்‌ கூடும்‌ 
என்பதை ம றுப்பார்‌ யாரே! நக்ரேரே இப்போது வநது 
'பார்ப்பாராயின்‌, இந்த உரைக்கும்‌ தாம்‌ கூறிய உரைக்‌ 
கும்‌ யாதொரு தொடர்பும்‌ : இலலை என்று திட்டமாகச 
சொல்லிவிடுவார்‌ என்ப துறுதி. எனவே, தோன்றிய 
நாள்‌ 'தொட்டு மாற்றம்‌ பெற்றுக்கொண்டே வந்து, அந்த 
இடைக்காலத்தில்‌ ஏற்பட்ட பல மாறுதல்களுக்கும்‌ உள்‌ 
ளாகி, வடமொழிச்‌ சொற்கள்‌ மிகுதியும்‌ விரவப்‌ பெற்ற 
தாகி, தான்‌ வெளி வந்த அந்த நூற்றாண்டிற்கு ஏற்ப 
அக்காலத்து ஏற்பட்ட உதாரணப்‌ பாட்டுகளையும்‌ உடன்‌ 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 63 


கொண்டு வெளி வக்தது இவ்வுரை எனக்‌ கொள்ளல்‌ 
(பொருந்தும்‌. உரை கூறிய முதல்வா நக&ரராய்‌ இருக்க, 
॥னெவந்த அவர்‌ உரைவழிப்‌ புலவர்கள்‌ அவருக்கும்‌ நாூலுக 
கும்‌ ஏற்றம்‌ பல கூற அவற்றையும்‌ சேர்த்து, இறுதியாக, . 
(வெளியிட்டவர்‌ தம்‌ கால நிலைக்கு ஏற்ப உரையை. 
முடித்தார்‌ எனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. இவ்வாறு 
கொள்வது பொருத்தமானதே. எனவே, இதன்‌ உரை 
யாசிரியர்‌ நஃ€ரர்‌ என்பதும்‌ பொருந்தும்‌. 


. இதன்‌ ஆரியர்‌ ஈகேர்‌ என்பது நூல்‌ முதலில்‌ நன்கு 
கரட்டப்பெற்றுள்ளது. இது அக்கால உரைநடையையும்‌ 
ஏடுத்துகீகாட்டப்‌ பயன்படுமாதலால, இங்கு எடுத்துரைத்து 
'மீமலே செல்லலாம்‌. ப 


**அரசனும்‌ எதிர்‌ சென்று, '*என்னை? நூற்குப்‌ 
பொருள்‌ கண்டீரோ?” என, அது காணுமாறு எமக்‌ 
.கோர்‌ காரணிகனைத்‌ தரல்‌ வேண்டும்‌,” என; 
போமின்‌! நுமக்கோர்‌ காரணிகளை நான்‌ எங்ஙனம்‌ 
நரடுவேன்‌? நீயிர்‌ நாற்பத்தொன்பதின்மர்‌ 
ஆயிற்று, நுமக்கு, நிகராவார்‌ ஒருவர்‌ இன்மையின்‌ 
அன்றே?” என்று அரசன்‌ சொல்லப்‌ போந்து : 
கன்மாப்‌ பலகை ஏறி யிருந்து, “அரசனும்‌ இது 
(சொல்லினான்‌. யாம்‌ காரணிகளைப்‌ பெறுமாறு 
என்னை கொல்‌!' என்று சிந்திப்புழி, *சூத்திரஞ்‌ செய்‌ 
தூன்‌ ஆலவாயின்‌ அவிர்‌ சடைக்‌ கடவு என்றே? 
அவனையே காரணிகனைத்‌ தரல்‌ வேண்டும்‌ எனச்‌ 
'சென்று வரங்‌ கிடத்தும்‌,” என்று வரம்‌ கிடப்ப, 
இடையாமத்து “இவ்வூர்‌ உப்பூரி குடி .கிமார்‌ மகனா 
வான்‌ உருத்திரசன்மன்‌ என்பான்‌, பைங்‌ கண்ணன்‌, 
புன்மயிரன்‌, ஐயாட்டைப்‌ பிராயத்தன்‌, ஒரு 
மூங்கைப்‌ பிள்ளை உளன்‌; அவனை அன்னன்‌ என்று 
இகழாது கொண்டு போந்து, ஆசனத்தின்‌ மேல்‌ 
இரீஇக்‌ கீழிருந்து சூத்திரப்‌ பொருள்‌ உரைத்தால்‌, 


84. தமிழ்‌ உரை ஈ௩டை 





கண்ணீர்‌ வார்ந்து மெய்ம்மயிர்‌ சிலிர்க்கும்‌, மெய்‌ 
யாயின உரை கேட்டவிடத்து; மெய்யல்லா உரை 
கேட்டவிடத்து வாளாவிருக்கும்‌: அவன்‌ குமார 
தெய்வம்‌; அங்கோர்‌ சாபத்தான்‌ தோன்‌ றினான்‌,” 
என முக்கால்‌ இசைத்த குரல்‌ அனைவருக்கும்‌ உடன்‌: 
பாடாயிற்று; ஆக, எழுந்திருந்து, தேவர்‌ குலத்தை. 
வலங்கொண்டு போந்து, உப்பூரி குடிகிழாருழைச்‌ 
சங்கமெலாம்‌ சென்று, இவ்வார்த்தை யெல்லாஞ்‌. 
சொல்லி, *ஐயனாவான்‌ உருத்திரசன்‌ மனைத்தரல்‌ 
வேண்டும்‌.” என்று வேண்டிக்‌ கொடு போந்து, 
வெளியது உடீஇ, வெண்புூச்‌ சூட்டி, வெண்‌ சாந்து: 
அணிந்து, கல்மாப்‌ பலகையேற்றிக்‌ &ழிருந்து சூத்‌ 
தரப்‌ பொருள்‌ உரைப்ப, எல்லாரும்‌ முறையே 
பொருள்‌ உரைப்பக்‌ கேட்டு வாளா இருந்து, 
மதுரை மருதனிள நாகனார்‌ உரைத்தவிடத்து ஒரோ: 
விட த்துக்‌ கண்ணீர்‌ வார்ந்து, மெய்ம்மயிர்‌ நிறுத்தி, 
பின்னர்க்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ உரைத்த 
விடத்துப்‌ பதந்தொறும்‌ கண்ணீர்‌ வார்ந்து, மெய்ம்‌ 
மயிர்‌ சிலிர்ப்ப இருந்தான்‌. இருப்ப, ஆர்ப்பெடுத்தடி 
*மெய்யுரை பெற்றோம்‌ இந்நூற்கு' என்றார்‌.”” ப 
இவ்விளக்கம்‌ நக்€ரரே உரையாசிரியர்‌ என்பதைக 
காட்டுகிறது. இத்துடன்‌ உரை நடந்து செல்லும்‌ விதத்தை 
யும்‌ இதிலிருந்தே கண்டறியலாம்‌. ஓரே தொடராக, 
ஒன்றை ஒன்று பற்றிச்செல்வது போன்று, சற்றுக்‌: கடின. 
நடையென இன்று அனைவரும்‌ கூறும்‌ வகையில்‌ இவ்வுரை ப 
நடை செல்‌ லுகின றது. 


ரலி றகது உரைநடைக்கு வந்த காலம்‌ அது, 
பலரும்‌ பாட்டை விரும்பிப்‌ படித்திருக்கலாம்‌. பாட்டு: 
நடை உயர்ந்ததாய்‌, அனைவருக்கும்‌ எளிதில்‌ விளங்காத. 
தாய்‌ இருந்தது. உரைஈடையும்‌ அந்த வகையில்‌ எழுதி. 
னாற்றான்‌ சிறக்கும்‌ என ஆரியர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌.. 


தமிழ்‌ ஊரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 85. 


மேலே : நாம்‌ கண்ட உரைநடை, இலகீகணத்துக்குப்‌ , 
(பொருந்த விழுமிய நடையும்‌ ஓழுகய ஓசையும்‌ கொண்டு 
செல்லுகின்றது. மற்றும்‌ அகவற்‌ பாக்கள்‌ நீண்டு செல்‌. 
வது போன்று, இவ்வுரைநடையும்‌ மிக நீண்டு சென்று 
முடிகிறது. பாட்டில்‌ அளபெடைகள்‌ வருவன போன்றே, 
ஈண்டும்‌ அளபெடைகளைக்‌ காண்டஇிரோம்‌. : சாதாரண 
உரைநடை அமைப்பில்‌ காணும்‌ எழுவாய்‌ பயனிலை 
வைப்பு முறைக்கு மாறாக முன்பின்னாக மாறிப்‌ பாட்டிடை 
,பயிலும்‌ நிலையும்‌ லவிடங்களில்‌ அமைக்கப்‌ பெற்றுள்‌ 
ளது. இவ்வாறு இவ்வுரைகைடை பல வகையில்‌ பாட்‌ 
மன்‌ தன்மையை ஒட்டி நின்றாலுங்கூட இது பாட்டன்று 
என்று கூறும்‌ வகையில்‌ உரைநடையாகவே செல்லுதல்‌ 
உண்மை. இவ்வாறே இவ்வுரைநடை முழுதும்‌ 
செல்கின்றது, 


இவ வுரைநடையின்‌ வழி எப்படி நாலுக்கு உரை 
கண்டார்கள்‌ என்பது விளங்குகின்றது, அத்துடன்‌ இது 
சங்க காலத்தது என்ற உண்மையும்‌ தெளிவாகிறது. 
சங்கப்‌ புலவர்‌ நாற்பத்தொன்பதின்மரும்‌ இந்நூலுக்கு 
உரை கண்டார்கள்‌ என்பதும்‌, அவற்றுள்‌. சிறந்தது 
ஈகீ€ரர்‌ உரையே என்பதும்‌ 'உருத்திரசன்மன்‌' கண்ணீர்‌ 
வழி இது ஙமிறுவப்பெற்றதென்பதும்‌ அறிக ரும்‌. 
இதைக்‌ கொண்டே இவ்வுரை சங்க காலத்தது என 
வாதிப்பர்‌. அவர்‌ கூற்றுப்‌ பொருந்தாது. நகர்‌ கூற 
உருத்திரசன்மர்‌ கேட்டனரே யன்றி, அதை ஈக்£ரர்‌ எழுதி 
வைத்துப்‌ பாதுகாக்கவில்லை. அவர்‌ சொல்லிக்‌ கொண்டே 
வந்தார்‌; அனைவரும்‌ கேட்டு அதுவே சிறந்தது என ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. பின்பு நக்£ரரே ரங்‌ கொழஜற்றனாருக்கு 
உரைக்க, அது வழி வழி வந்தது என உரையின்‌ அடுத்த 
பகுதி கூறுகின்றது. நக்கீரர்‌ எழுதி அறுதியிட்டு வைத்‌ 
திருப்பாராயின்‌, இவ்வாறு பின்‌ கூறப்படுவது எவ்வாறு 


86. . தமிழ்‌ உரை நடை 


பொருந்தும்‌? நக்‌€ரர்‌ எந்த நடையில்‌ உரை வகுத்தாரேோ 
நாமறியோம்‌! எனினும்‌, அவர்‌ வழி கேட்டு வந்த உரை 
எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ இன்று நாம்‌ காணும்‌ வகையில்‌: 
எழுதப்‌ பெற்று நிலைத்து விட்டது எனக்‌ கொள்ளலாம்‌- 
எனவே, சங்க காலத்தில்‌ தோன்றிய ௮ந்த உரை, எட்டாம்‌ 
நூற்றாண்டில, இடையில்‌ உண்டான எல்லா வேறுபாடு. 
கல்யும்‌ கொண்டு இன்று காணும்‌ வகையில்‌ அமைந்து 
நின்றமையின்‌, இநட்‌.நாலின்‌ காலத்தை எட்டாம்‌ நூ ற்றாண்டு: 

என்று கொள்ளுவதே மிகவும்‌ பொருத்தமான தாகும்‌. 


இந்த உரை அமைப்பு இன்றைய உரைஈடையெர்டு” 
மாறுபட்டு உயர்நடையாகச்‌ செல்வது நன்கு விளங்குகின்ற: 
தன்றோ! இன்னும்‌ இரண்டொன்று காணலாம்‌. கேட்‌ 
போர்‌ யார்‌ என்பது பற்றிய இவ்வுரையாடிரியர்‌ கூற்றை 
கோக்குவோம்‌ : 


**கேட்போர்‌ என்பது, இன்னார்‌ கேட்டார்‌ 
என்பது. *இந்நூல்‌ கேட்டார்‌ யாரோ?” எனின்‌, 
குற்றமுடைய நாூலாயினன்றே குற்றமின்மை 
ஆராய வேண்டுவது? இது முனைவன்‌ .தன்னாற்‌ செய்‌ 
யப்பட்ட நாூலாகலான்‌, குற்றமின்றே! இன்மையிற்‌ 
கேட்டாரையும்‌ இன்றென்பது. இன்றே யெனினும்‌, 
உரை நடந்து வாரா நின்றமை நோக்கிக்‌ கேட்டா 
“ரையும்‌ உடைத்தென்பது.யாரோ கேட்டார்‌ எனின்‌, 
மதுரை உப்பூரி குடிகிழார்‌. மகனாவான்‌ உருத்திர 
சன்மன்‌ என்பது, அவன்‌ கேட்டதற்குக்‌ காரணம்‌ 
சொல்லுதும்‌......”? (பக்கம்‌ 5) 
“எனப்படுவது என்ற சொல்‌ சூத்திரத்தில்‌ ௮மையம்‌ 

காரணத்தை உரை ஆய்ந்து காட்டுவதைக்‌ காணலாம்‌, 

₹- *அல்தேயெனில்‌, அன்பின்‌ ஐந்தணைக்‌ களவு 


அந்தணர்‌ அருமறை,” என அமையாதோ? “எனப்‌ 
படுவது” என்பது எற்றிற்கோ? எனின்‌, செய்யுள்‌ 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 87 


இன்பத்தின்பொருட்டு வந்தது என்னும்‌ ஒருவன்‌; 
*அற்றன்று; அதனால்‌ ஒரு பொருள்‌ உரைப்பல்‌,* 
என்னும்‌ ஒருவன்‌. அதனால்‌ ஒரு பொருள்‌ உரைப்‌ 
பான்‌ பக்கம்‌ வலியுடைத்து. 'அஃதியாதோ எனின்‌, 
களவு என்றற்குச்‌ சிறப்புடைத்து என்றவாறு, *ஊர்‌ 
, எனப்‌ படுவது உறையூர்‌,” என்ற வித்துப்‌ பிறவும்‌ 
ஊருண்மை சொல்லி, அவற்றுளெல்லாம்‌ உறையூர்‌ 
சிறப்புடமை சொல்லுப, இங்குப்‌ பிறவும்‌ கள 
வுண்மை சொல்லி, அக்களவுகட்கெல்லாம்‌ இக்களவு 
சிறப்புடைத்து, சுவர்க்கம்‌ வீடுபேறுகளை முடிக்குமா' 
கலான்‌, *எனப்படுவது” என்று சொல்லிச்‌ சிறப்‌ 
பிக்கப்பட்டது. அது பாயிரத்துள்ளும்‌ உரைத்‌ 
தாம்‌. மற்று உலகத்துக்‌ களவாயின வெல்லாம்‌ 
கைகுறைப்பவும்‌ கண்‌ சூலவும்‌ கழு வேற்றவும்‌ 
பட்டுப்‌ பழியும்‌ பாவமும்‌ ஆக்கி, நரகத்‌ தொடக்கத்‌ 
துத்‌ தீக்‌ கதிகளில்‌ உய்க்கும்‌. இது மேன்மக்களால்‌ 
புகழப்பட்டு ஞான ஒழுகத்தோடு ஒத்த இயல்பிற்று 
கலானும்‌, பழி பாவம்‌ இன்மையானும்‌, *எனப்‌ 
படுவது” என்று விசேடிக்கப்பட்டது. '* (பக்‌. 23) 


இனித்‌ தலைமகள்‌ - பலநூறு தோழியரோடு கூடி 
வாழ்ந்த தலைமகள்‌ - எப்படித்‌ தமியளானாள்‌ என்பதை 
உரை வழிக்‌ காணல்‌ நலம்‌ பயப்பதாகும்‌: ப 
**யாங்ஙனம்‌ நிற்குமோ எனின்‌, சந்தனமும்‌ 
சண்பகமும்‌  தேமாவும்‌ கம்பலாவும்‌ ஆசினியும்‌ . 
அசோகும்‌ கோங்கும்‌ வேங்கையும்‌ குரவமும்‌ 
விரிந்து, நாகமும்‌ திலகமும்‌ நறவும்‌ நந்தியும்‌ மாதவி 
யும்‌ மல்லிகையும்‌ மெளவலொடு மணங்‌ கமழ்ந்து, 
பாதிரியும்‌ பாவை ஞாழலும்‌ பைங்கொன்றையும்‌ 
பிணி யவிழ்ந்து, பொரிப்புன்கும்‌ புன்னாகமும்‌ முருக்‌ 
கொடு முகை சிறந்து, வண்டறைந்து தேஞார்ந்து 
வரிக்குயில்கள்‌ இசைபாட, தண்தென்றல்‌ இடை 
விராய்த்‌ தனியவரை முனிவு செய்யும்‌ பொழிலது 


89 ட்ட தமிழ்‌ உரை நடை 





நடுவண்‌, ஒரு மாணிக்கச்‌ செய்குன்றின்மேல்‌, 
விசும்பு துடைத்து, பசும்பொன்‌ பூத்து, வண்டு 
துவைப்பத்‌ தண்தேன்‌ துளிப்பதோர்‌ வெறியுறு. 
நறுமலர்‌ வேங்கை கண்டாள்‌; கண்டு, பெரியதோர்‌ 
காதல்‌ களிகூர்ந்து, தன்‌ செம்மலர்ச்‌ சீறடிமேல்‌ 
சிலம்பு கிடந்து சிலம்பு புடைப்ப, அம்மலர்‌ அணிக்‌ : 
கொம்பர்‌ நடை கற்பதென நடந்து சென்று, நறை 
விரி வேங்கை நாள்‌ மலர்‌ கொய்தாள்‌; கொய்த 
விடத்து, மரகத விளிம்பு அடுத்த மாணிக்கச்‌ சுனை 
-மருங்கினதோர்‌ மாதவி வல்லி மண்டத்துப்‌ போது 
வேய்ந்த பூநாறு கொழுநிழற்க&ழ்க்‌ கடிக்குருக்கத்திக்‌ 
கொடி பிடித்துத்‌ தகடுபடு . பசும்பொற்‌ சிகரங்‌ 
களின்‌ முகடு தொடுத்து வந்து இழிதரும்‌ அருவி, 
பொன்‌ கொழித்து, மணி வரன்றி, மாணிக்கத்‌ 
“தொடு வயிரம்‌ உந்தி, அணி களிர்‌ அருவி ஆடகப்‌ 
பாறைமேல்‌ அதிர்‌ குரல்‌ முரசின்‌ கண்ணிரட்ட, 
வண்டும்‌ தேனும்‌ யாழ்‌ முரல, வரிக்குயில்கள்‌ இசை 
பாடத்‌ தண்‌ தாது தவிசுபடப்‌ போர்த்ததோர்‌ 
பளிக்குப்‌ பாறை மணித்தலத்து மிசை, நீல ஆல 
வட்டம்‌ விரித்தாற்போலத்‌ தன்‌. கோலக்‌ கலாவம்‌ 
கொள விரித்து, முளை இளஞாயிறு இளவெயி 
லெறிப்ப, ஒர்‌ இளமயிலாடுவது நோக்கி நின்றாள்‌. ட்‌ 
(பக்‌. 34) 


இனி, *இருவயின்‌ ஒத்தல்‌ எவ்வாறு பொருந்தும்‌? 
என்பதை உரையாசிரியர்‌ ஆராயும்‌ இறனும்‌, அதன்‌ வழி 
அவர்‌ தம்‌ உரை நடையும்‌ காணத்தக்கனவாகும்‌: 

*'இனி, இருவயின்‌ ஒத்தல்‌ என்பது என்‌ 
சொல்லியவாறோ எனின்‌, புணராத முன்‌ நின்ற 
அன்பு புணர்ந்த பின்னும்‌ அப்பெற்றியே நிற்கும்‌ 

. என்றவாறு, “ஆயின்‌, உலகினோடு ஒவ்வாத பிற, 
உலகினிற்‌ புணராத முன்‌ நின்ற அன்பு புணர்ந்த 
பின்னர்த்‌ தவிர்தலானும்‌, உண்ணாதமுன்‌ நின்ற 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ ப 89 


வேட்கை உண்ட பின்‌ தவிர்தலானும்‌ என்பது,” 
என்றாற்கு, அறியாது சொல்லுதி! இவ்வுலகத்துள்ள 
பான்மை முன்னே கேட்டா யன்றோ? டுல்லது 
- இனியது நல்லது என்‌ று புலவரால்‌ நாட்டப்பட்டது 
என நூல்‌ எடுத்துக்‌ கோடற்‌ கண்ணே சொல்லிப்‌ 
போந்து, இனி ஒருகால்‌ உலகினோடு ஒவ்வாதெனல்‌ 
வேண்டுமோ?” என்பது, “ஆயின்‌, உலகினுள்‌ 
அன்பற்றாராக, புணராத முன்னின்ற அன்பு 
புணர்ந்த பின்னும்‌ அப்பெற்றியே நிற்கும்‌ எனின்‌, 
புணர்ச்சியானாய பயம்‌ இல்லையாம்‌. பிற, உண்ணாத 
முன்னின்ற வேட்கை உண்ட பின்றையும்‌ தவரறுது 
அப்பெற்றியே நிற்குமாயின்‌ உண்டதனானாய பயம்‌ 
இல்லை, அதுபோல,” என்றாற்கு, “அதுவன்று; 
புணராத முன்‌ நின்ற வேட்கை புணர்ச்சியுட்‌ குறை 
படும்‌; அக்குறை பாட்டைக்‌ கூட்டத்தின்‌ கண்‌ 
தம்முட்பெற்ற செய்குணங்களானாய அன்பு நிறை 
விக்கும்‌; பின்னும்‌ முன்னின்று அன்பு கூட்டத்திற்‌ 
குறைபடும்‌. அதற்கு இடையின்றியே குணத்‌ 
தினனாய அன்பு நிறைவிக்கும்‌; நிறைவித்த பின்‌ 
முன்னின்ற அன்பு கூட்டத்திற்‌ குறையாது 
எஞ்ஞான்றும்‌ ஒரு பெற்றியேயாய்‌ நிற்கும்‌ 
என்பது.”* (பக்‌, 38) 


ஒன்நற்குப்‌ பல பொருள்‌ காட்டி முறை நிறுத்தி நல்ல 
அஉரைநெறியால்‌ விளக்கும்‌ வகையினையும்‌ காணலாம்‌: 

₹* உள்ளத்‌ துணர்ச்சி என்பது யாதோ?” 
எனின்‌, கூட்டம்‌ உண்மை உணர்ந்த உணர்ச்சி 
என்றுமாம்‌; அல்லதூஉம்‌, அவர்‌ இக்குறை இன்றி 
வமையார்‌ என உணர்ந்த உணர்ச்சி என்றுமாம்‌ 
அல்லதுரஉம்‌, “யான்‌ குறையுற இவள்‌ இதனை 
ஆற்றுங்‌ கொல்லோ!” என . உணர்ந்த உணர்ச்சி 
என்றுமாம்‌; அல்லதுரஉம்‌,  என்னினானாய கூட்டம்‌ 
முடியாது விடின்‌, இவன்‌ இறந்து படுமாகலான்‌, 


90 ' தமிழ்‌ உரை நடை. 





இவனைக்‌ குறை நயப்பித்துக்‌ கொண்டு முடிக்கலாங்‌ 
. கொல்லோ என உணர்ந்த உணர்ச்சி என்றுமாம்‌.” * 


(பக்‌. 787; 


உடன்‌ போக்குக்‌ காலத்துத்‌ தலைவியின்‌ உள்ள மகெஒழ்‌: 
வினையும்‌, கற்பு, நாண்‌: இரண்டினைச்‌ சீர்தூக்கி ஆயும்‌: 
வகையினையும்‌ உரையாசிரியர்‌ தமக்கே உரிய நடையிலைு 
விளக்கிக்‌ கொண்டு செல்லும்‌ இறன்‌ சிரிது: 


₹4அது கேட்டு, *4ஆயின்‌ உடன்போக்கு வலித்‌ 
தேன்‌; நீ இதனை அவட்குச்‌ சொல்ல வேண்டும்‌,” 
என, *நன்று, எம்பெருமான்‌ அருளிச்‌ செய்தது 
எம்பெருமாட்டிக்கு உணர்த்துவல்‌,” என்று, தலை 
மகனை வலங்கொண்டு போந்து, தலைமகளுழைச்‌ 
சென்று, அவள்‌ குறிப்பறிந்து, 'எம்பெருமாட்டி, 
நம்பெருமான்‌ நம்மைத்‌ கும்மோடு உடன்‌ கொண்டு 
செல்லக்‌ கருதுகின்றார்‌. நின்‌ குறிப்பு என்னை?” 
என்னும்‌; என்றவிடத்து உடன்படுதலும்‌ உடன்‌ 
படாதொழிதலும்‌ என இரண்டல்லதில்லை! சென்று 
ப வழிபடுமேயெனின்‌, நாணிலளாயினாளாம்‌; உடன்‌ 
படாளாயின்‌, கற்பிலளாயினாளாம்‌/ இரண்டி. 
னுள்ளும்‌ எத்திறத்தளாயினாளோ எனின்‌, நாணுக்‌ 
கற்பு என்னும்‌ இரண்டல்லவே அவள்‌ சண்ணுடை.. 
யன? அவற்றுள்‌ நாணிற்‌- கற்பு வலியுடைத்து; 
.. “என்னை வலியுடையவாறு?” எனின்‌, 


 உயிரினுஞ்‌ சிறந்தன்‌ று நாணே; காணினும்‌ 
செயிர்தீர்‌ காட்சிக்‌ கற்புச்‌ சிறந்தன்று ' 


என்பவாகலான்‌, நாண்‌ அழியினும்‌ கற்பு 
அழியாமை நினைக்கும்‌; நினைத்து, உடன்‌ போக்கு 
நேர்ந்து, தலை சாய்த்து. நிலங்‌ இளையா நிற்கும்‌ 
நிலைமை இது சொல்லுவது போன்றது,” * 

(பக்‌. 120, 121) 


தமிழ்‌ உரைநடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 97: 


கற்பு நிலையில்‌ பரத்தையிற்‌ பிரிந்த தலைவனை ஏற்றுக: 
கொள்ளும்‌ தலைவியின்‌ நிலையை உரையாசிரியர்‌ உவமை... 
முகத்தால்‌ உணர்த்துவதும்‌ அறிந்து மகிமற்‌ பாலதாகும்‌: 

*:அல்லதூஉம்‌, *வண்டோ ரனையர்‌ ஆடவர்‌; 
பூவோ ரனையர்‌ மகளிர்‌' என்பது; என்னை? வண்டுகள்‌ 
தாதாது மிடத்து, *நன்மலரே ஊதுவோம்‌; 

- அல்லாதது ஊதேம்‌.” என்னா எல்லா மலரும்‌ 
ஊதும்‌; இனிப்‌ பூவாயினக்கால்‌, “எம்மையே ஊதா 
எல்லாப்‌ பூவையும்‌ ஊதின' என்று புலவா தன்றே? 
அதுபோலத்‌ தலைமகனும்‌ எல்லாப்‌ பெண்களையும்‌ 
கதலைப்பெய்தற்‌ றன்மையான்‌; அத்தன்மை 
அறிவான்‌ போம்‌ பொழுது புறந்தொழுது, வரும்‌ 
பொழுது எதிர்தொழுது ஏற்றுக்‌ கொண்டு 
வழிபடுவதல்லது மலைத்தற்கண்ணே மல்லேம்‌; 
மலைத்து இப்பெற்றிய மாதல்‌ தலைமை யன்று.” 

ப . (பக்‌, 187]* 
, இவ்வாறு நூல்‌ மூழுவதும்‌ பலப்பல உயறரியா 
உதாரணங்களை எடுத்துக்‌ காட்டிக்‌ கொண்டே போகலாம்‌. 
உரைத்திறன்‌ ஆராய்ந்து அசன்‌ நலக்‌ கேடுகளைக்‌ கூறு 
படுத்துவது நம்‌ நோக்கமன்று. அக்காலத்தில்‌ வழங்கிய: 
உரை நடை அமைப்பு இன்ன வகைத்து என்று காட்டுவதே. ' 
நாம்‌ இங்கு மேற்கொண்டது. இவ்வுரைகள்‌ அனைத்தும்‌ 
எதுகை மோனை அமையப்‌ பெற்றனவாய்‌, : அளபெடை . 
அமைந்தனவாய்‌, தொடர்ந்தனவாய்ச்‌ செல்லுவதைக்‌ 
காண்கின்றோம்‌. பாட்டாய்‌ இல்லாவிடினும்‌, சிலவிடங்‌ 
களில்‌ பாடற்சந்தம்‌ பொருந்தியள்ளமையைக்‌ காண்கின்‌ 
ரோம்‌. காற்‌ புள்ளி, அரைப்‌ புள்ளி முதலியன பொருந்தப்‌. 
பெரும்‌ பெரு வாக்கியங்களாகவே இவ்வுரை நடை செல்வது 
நமக்கு நீண்ட அகவற்‌ பாக்களை நினைவூட்டுகின்‌ றதன்றோ!” 
மேலும்‌, காற்புள்ளி இட்டும்‌, புணர்ச்சி இலக்கணம்‌. 
பொருந்தவும்‌ வகையாக பீ க்‌ முதலிய சந்தியால்‌- 


௮2 தமிழ்‌ உரை நடை 


“தோன்றும்‌ எழுத்துக்களை இட்டு எழுதுவதையும்‌ காண 
-லாம்‌. இந்த முறை இக்காலத்தில்‌ நாம்‌ கையாளப்‌ பெருத 
ஒன்று. காற்புள்ளி இடாவிடின்‌ புணர்ச்சியால்‌ வரும்‌ 
, ஒற்றைச்‌ சேர்ப்பதும்‌, புள்ளி இடின்‌ ஒற்றை நீக்குவதும்‌ 
.இன்று மரபாகக்‌ கொள்ளுகிறோம்‌. களவியல்‌ உரையில்‌ 
. அந்கிலை இலலை. 


தொல்காப்பியர்‌ கால தீதில்‌ செயப்பாட்டுவினை இலலை. 
அது பின்னே தோன்றிற்று என்பர்‌ இலக்கண நூலார்‌. 
- ஆயினும்‌, இவ்வுயைா?ிரியர்‌ முதற்‌ சூத்திரத்துக்‌ 5களவெனப்‌ 
. படுவது” என்பதன்‌ உரையில்‌ அந்தப்‌ 'படுவதால்‌' பெறுவது 
“பொருட்டறப்பு என்பதை எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌* 
இன்னும்‌ ஆங்காங்குப்‌ .பின்‌ நன்னூலார்‌ இலக்கண 
அமைதிக்கு ஏற்பவும்‌, முந்து நரல்‌ இலக்கண அமைதி 
தழுவியும்‌ தாமே பலவற்றிற்கு இலக்கணம்‌ காட்டிச்‌ 
.. செல்லுதல்‌ அறிந்து மகிழத்தக்கதாகும்‌. 


இவ்வுரையில வடமொழிச்‌ சொற்கள்‌ அதிகமாகப்‌. 
பயிலப்பெறும்‌ என்பதை மேலே கண்டோம்‌. நாம்‌ 
காட்டிய சில உதாரணப்‌ பகுதிகளிலேயே அவ்வுண்மை. 
தெற்றென நன்கு தெளிவுறும்‌. சிட்டர்‌, (6) பிராமணன்‌, 
. (7) மூத்திர புரிடம்‌, (10) வாசகம்‌, (59) பரியம்‌ (140) 
“போன்ற சொற்கள்‌ உரையில்‌ பலவாக விரவி உள்ளமை 
யும்‌ காண்கின்றோம்‌. மதுரை ஆவணி அவிட்டம்‌, உறை 
,யூர்ப்‌ பங்குனி உத்திரம்‌, கரூர்‌ உள்ளி விழாப்‌ போன்ற 
னவும்‌ (பக்கம்‌ 101) இவ்வுரையில்‌ எடுத்தாளப்‌ பெறு: 
இன்றன. இவவிழாக்களைப்‌' பற்றி நாம்‌ சங்க இலக்க 
யங்களில்‌ காண்கின்றோ மில்லை. மிக நீண்ட பாடலாக 
அமைந்த மதுரைக்‌ காஞ்சியிலேயே ஆவணி அவிட்ட 
விழாக்‌ குறிக்கப்பெற்றிலது. பிற்காலத்தில்‌ ஏழாம்‌ 
நூற்றாண்டில்‌ தேவராத்தின்‌ . வழியே கோயில்கள்‌ பெருக, 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 35 


அவற்றில்‌ ஆற்றப்பெறும்‌ விழாக்களுள்‌ இவை - சிலவாக: 
அமையும்‌ என்று கொள்ளல்‌ பொருந்துவதாகும்‌. 


இனி, இவ்வுரையில்‌ மேற்கோளாக எடுத்தாளப்‌: 
பெற்ற பாண்டிக்‌ கோவையைக்‌ கண்போம்‌. கோவை 
நூல்‌ சங்ககாலத்தே அறியாத ஒன்று, . எனவே, ஈக்&ரர்‌- 
'இக்கோவையை : மேற்கோளாகக்‌ காட்டியிருக்க மாட்‌ 
டார்‌; இவ்வுரை வழி வழியாகத்‌ தொடர்ந்து வருங்கால்‌- 
"இடையிலே யாரோ ஒரு புலவர்‌--கோவை இலகீகணம்‌- 
தோன்றி வாழ்ந்த காலத்திலிருந்து புலவர்‌--இந்தக்‌. 
கோவையை எழுதியோ அன்றிச்‌ சேர்த்தோ உரைக்கு. 
ஏற்றம்‌ தேடி வைத்தார்‌ என்பது பொருந்தும்‌. பின்பு- 
இவ்வுரை ஏட்டிடை எழுதப்‌ பெறுங்காலத்து இப்பாட்டும்‌ : 
சேர்க்கப்பெற்றேோ இருக்க வேண்டும்‌ என்பது மட்டும்‌' 
தெளிவு. இப்பாண்டிக்‌ கோவையில்‌ வரும்‌ பல நிகழ்ச்சி 
கள்‌ - காலத்தால்‌ பிர்தியயவாக வேண்டும்‌. இதில்‌: 
கூறப்பெறும்‌ போர்களுள்‌ பல சங்ககாலத்தில்‌ குறிக்கப்‌ 
பெருதவை. ஓர்‌ அரசனைப்‌ பற்றிப்‌ போற்றும்‌ இத்‌. 
துணைப்‌ பெருநூலே சங்ககாலத்துக்குப்‌ பின்‌ நெடுங்‌ 
காலம்‌ கழித்தே தோன்றியிருக்க வேண்டும்‌. ஆகவே. 
பாண்டிக்கோவை நாலமைப்பே, இவ்வுரை காலத்தாற்‌: 
பிந்தியது என்பதைக்‌ காட்டும்‌. இதில்‌ குறிக்கப்பெறும்‌ 
போர்களும்‌ சங்ககாலத்துக்குப்‌ பிந்தியனவே . என்னுமாறு-. 
அமைகின்றன. 

இவவிலக்கியத்தில்‌ போற்‌ றப்படும்‌ பாண்டியன்‌ ' 
இன்னான்‌ எனத்‌ திட்டமாகக்‌ காண முடியாவிடினும்‌,. 
அவன்‌ பராங்குசன்‌ (87), அரி கேசரி (203), நெடுமாறன்‌ ' 
(109) நெல்வேலி வென்றான்‌ (108) சத்துரு துரந்தரன்‌ (20)- 
முதலிய பெயர்களால்‌ குறிக்கப்பெறுவதை அறிகிறோம்‌, 
அவற்றுள்‌ சில பெயர்கள்‌ ச்ங்க காலத்தை ஓட்டிய்வை: 
எனக்‌ கரத வாய்ப்பு உளதேனும்‌, அவர்தம்‌ செயல்வடமி” 


4 தமிழ்‌ உரை நடை 


அக்கருத்துப்‌ பொருந்தாது என்னலாம்‌. நெடுமாறனைத்‌ : 

குறிக்கும்‌ பாட்டில்‌ அவன்‌ நெல்வேலி வென்றான்‌ எனக்‌ 
-குறிக்கப்பெற்றுள்ளான்‌. இது திட்டமாக ஏழாம்‌ நூற்‌ 
முண்டில்‌ ஞானசம்பந்தர்‌ காலத்து வாழ்ந்த நின்றசீர்‌ 
“நெடுமாறனைக்‌ குறிக்கும்‌ என்பது சுந்தரர்‌ தேவாரத்தால்‌" 
அறியலாம்‌. பிற பெயர்கள்‌ பற்றியும்‌ அவ்வாறே. இதில்‌ 
. சத்துரு துரந்தரன்‌ என்னும்‌ பாண்டியன்‌ பெயரும்‌ குறிப்‌ 
,பிடப்‌ பெறுகின்றது. இவ்வடமொழிப்‌ பெயர்‌ சங்க 
காலத்தில்‌ இல்லை; இக்கோவையில்‌ பல போர்க்களங்‌ 
. கள்‌ குறிக்கப்‌ பெறுகின்றன. அவற்றுள்‌ விழிஞம்‌ (62), 
:ஆற்றுக்குடி (43), கடையல்‌ (41.), கோடாற்று அரண்‌ 
(88), வல்லம்‌ (40), பூலங்தை (58), பாழி (29), நறை 
யாறு (59), வெண்மா (45), நெல்வேலி (53), சங்க 
மங்கை (205), செந்நிலம்‌ (67), நெடுங்கடல்‌ (189). 
-குளந்தை (300) முதலியன முக்க இடம்‌ பெறுகின்றன. 
. இவை அனைத்திலும்‌ பாண்டியன்‌ ஒருவனே போரிட்டு . 
வெற்றி கொண்டானோ, அன்றி அவன்‌ பரம்பரையில்‌ 
, பலர்‌ கொண்ட வெற்றியை இவை குறிக்சின்றனவோ 
. என்பது திட்டமாகத்‌ தெரியவில்லை. எப்படியாயினும்‌ 
சோழ பாண்டியரையும்‌ சிற்றரசர்‌ பிறரையும்‌ தோற்‌ 
கடித்துப்‌ பெருமன்னனாக வாழ்ந்தவன்‌ இப்பாண்டிக்‌ 
. கோவைக்குத்‌ தலைவன்‌ என்பது தேற்றம்‌. .எனவே, 
. வடக்கே பலலவர்‌ சிறந்தோங்கிய காலத்தில்‌ தெற்கே 
பாண்டியர்‌ நிலையும்‌ ஓங்கியிருந்தது என நாம்‌ காண்டுன் ற: 
வரலாற்று நெறியில்‌ நின்று காண்‌போமானால்‌, நின்ற சீர்‌ 
"நெடுமாறன்‌ காலத்தோ, சற்றுப்‌ பின்னோ எழுந்த இப்‌ 
பாண்டிக்‌ கோவை அகப்பொருள்‌ உரைக்கு எடுத்துக 
1, சுந்தரர்‌ தேவாரம்‌ திருத்தொண்டத்தொகை; 

“ நிறைகொண்ட சிந்தையால்‌ நெல்வேலி வென்ற 
நின்றசீர்‌ நெடுமாறன்‌ அடியார்க்கு மடியேன்‌' 


தமிழ்‌ உரை நடையில்‌ ஒரு மைல்‌ கல்‌ 59 


காட்டாக அமைய, அடுத்த எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ இக்‌ 
நூல்‌ எழுத்து வடிவில்‌ உருவாயிற்று என்னலாம்‌. 
இப்பகுதியை முடிக்குமுன்‌ இந்நூல்‌ . தோன்றிய 
வழியையும்‌ இறிது எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 
'பெரும்பஞ்சம்‌ நேர்ந்த பின்‌ பொருளதிகாரம்‌ காணாது 
கவன்ற பாண்டியனது மனக கவலையை மாற்றுவதற்காக 
மதுரைச்‌ சொக்கேசர்‌ இந்தச்‌ சூத்திரத்தைச்‌ செய்து 
டத்தின்‌ கீழ்‌ வைக்க, மறுநாள்‌ திருக்கோயில்‌ வழி 
பாடு செய்பவன்‌ கையில்‌ இது கிடைக்க, பின்பு இதை 
. அரசன்‌ பெற்று மேற்கண்டவாறு சங்க நூற்‌ புலவர்களைக்‌ 
“கொண்டு உரை செய்வித்தான்‌ என்ற வரலாற்றை இவ்‌ 
வுரையே ஈமக்குத்‌ தருகின்றது. இது எத்துணைப்‌ பொருத்‌ 
தம்‌ என்பது நமக்கு ஈண்டு . ஆராய்ச்சிக்குக்‌ தேவை. 
இலலை. என்றாலும்‌, தமிழ்நாட்டில்‌ பொருளதிகாரம்‌ 
-வழக்கத்தில இல்லாத ஒரு காலத்தில்‌ இந்நூல்‌ தோன்‌ 
ற்று என்று கொள்ளல்‌ பொருந்தும்‌. கடைச்சங்க : 
காலத்தில்‌ தொல்காப்பியம்‌ அவைக்கள நாலாக இருக்‌ 
ததை இந்நூல்‌ உரையே ஓப்புக்கொள்ளுகிறது. தொல்‌ 
காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ காட்டில்‌ இருந்திருப்பின்‌, : 
இதை மக்கள்‌ விரும்பியிருக்க: மாட்டார்கள்‌. இன்றும்‌ 
காட்டில்‌ தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ மக்கள்‌ உள்‌ 
ரத்தில்‌ இடம்‌ பெற்ற அளவுக்கு இந்நூல்‌ பெறவில்லை 
என்னலாம்‌. இதை இறையனார்‌ என்ற புலவர்‌ ஒருவர்‌ 
(செய்தார்‌ என்று கொள்வது பொருத்தம்‌ என்றும்‌, கடவுளே 
செய்தார்‌ என்று கொள்வது பொருத்தம்‌ அன்று என்றும்‌ 
.இன்றைய ஆரரய்ச்ரி உலகம்‌ கொள்ளுகிறது. எப்படி 
போயினும்‌, தொல்காப்பியத்தை நோக்க இந்நூல்‌ சிறந்த 
தன்று என்பது புலவர்‌ துணிபு. ப 
இவ்வுரை தமிழ்‌ உரைநடை வளர்ச்சியில்‌ ஒரு மைல்‌ 
கல்லாகும்‌. சங்க காலத்தில்‌ உரைநடை நால்கள்‌ இலலை. 


இட தமிழ்‌ உரை நடை 


“தொலகாப்பியத்தில்‌ உரைஈடை பற்றிய குறிப்பு வரு. 
கிறது. சிலப்பதிகாரம்‌ உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ 
செய்யுளாகின்றது. முதன்முதல்‌ உரைநடை நூலாக. 
அமைந்தது இவவிரை றயனார்‌ களவியல்‌ . உரையே எனன 
லாம்‌. இதுவும்‌ தொடர்ந்த உரை நடை நூலாகாது.. 

பாட்டுக்கு உரை கூறுவதாய்‌ அதன்‌ வழிப்‌ பல மேற்கோள்‌: 
பாடல்களைக்‌ கொண்டு அமைந்துள்ளது. இதன்‌ உரை 
நடையும்‌ பா நடையை ஓத்து எதுகை மோனையும்‌ ஓசையும்‌ 
. கொண்டு, அளபெடை முதலிய செய்யுள்‌ இலக்கணம்‌ 
தழுவி, பல வடமொஜிச்‌ சொற்களை உட்கொண்டு எழுதப்‌ 
- பெற்றதாய்‌ அமைகின்றது. அடுத்து வரப்போகின்ற: 
பெரிய உரையாசிரியர்களுக்கெல்லாம்‌ வழி காட்டியாகவும்‌ 
வடமொழியும்‌ தமிழும்‌ கலந்து நின்ற “ஈடு போன்ற. 
மணிப்பிரவாள நடைக்கு வித்‌ திட்டதோ என்னுமாறும்‌ 
இவவுரை செல்கிறது என்பர்‌ சிலர்‌. வைணவ நூலாகிய: 
ஈடொன்றைத்‌ தவிர்த்து, மற்றவை மணிப்பிரவாள 
நடையில்‌ இல்லை. இந்நூலும்‌ வடமொழியை அதிகமாக 
. எடுத்தாளினும்‌, நடையில்‌ தமிழாகவே அமைூனறறது. 
எனவே, இது வடமொழிச்‌ சேர்க்கைக்கு இடந்தந்தது: 
என்று கூறுவதல்லது, மணிப்பிரவாள' நடை இதன்‌ அடி. 
ஒற்றி எழுந்தது என்பது பொருந்தாது. மற்றத்‌ தொல்‌ 
்‌ காப்பியம்‌, சிலப்பதிகாரம்‌ முதலியவற்றிற்கு உரை செய்த. 
பேராசிரியர்களுக்கெல்லாம்‌ இவ்‌ வுரைகடை ஒரு வழி 
காட்டியாய்‌ அமைகன்றதென்பதை யாரே மறுக்க 
வல்லார்‌! இரண்டடிச்‌ சூத்திரத்திற்கு அறுபது பக்க அளவு: 
விரிந்த உரை எழுதும்‌ இவவுரையாசிரியர்‌ திறனைப்‌. 
டோற்றாதிருக்க முடியுங்கொல்‌! அதுவும்‌ உரை நடை 
-சிறக்கத்‌ தோன்றாத அதக்‌ காலத்தில்‌ இத்துணை அழகாகத்‌. 
“திறம்பட உரை எழுதி, தமக்குப்‌ பின்வரும்‌ அனைவருக்கும்‌ 
வழிகாட்டியாக - தமிழ்‌ உரை நடைப்‌ பாதையிலே ஒரு. 
சிறந்த மைல்‌ கல்லாக - அமைத்த 'இவவிறையனார்‌ களவி 
யலுரையை அறிஞர்‌ அறிந்து, ஆய்ந்து, அமைந்து, பயில்‌ 
தொறும்‌ இன்பம்‌ காண்பார்களாக/ 


ஆ 
முன்னைய உரையாசிரியர்கள்‌ 


தொலகாப்பியார காலத்தில்‌ இருநத உரை நடை 
எத்தகையது என்பது அறியக்‌ கூடவில்லை. என்றாலும்‌ 
தொலகாப்பியத்திற்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள்‌ 
தங்கள்‌ உரைகளை நன்கு எழுதி உள்ளமை காண்கிறோம்‌. 
இறையனார்‌ களவியல்‌ உரையை அடுத்து இடைக்காலத்தில்‌ 
பல உரையாசிரியர்கள்‌ தோன்றினார்கள்‌. தமிழில்‌ உள்ள 
இன்றைய உரை நடை பெரும்பாலும்‌ அவ்வுரையாரியர்‌ . 
களாலேயே வளர்ச்கியடைந்தது என்பது உண்மை, 
பாட்டும்‌ உரையும்‌ கலந்து நின்ற இகலப்பதிகாரம்‌ 
போலன்றிப்‌ பாட்டுக்கே உரை வகுக்கும்‌ முறையில்‌ 
. இவர்கள்‌ உரைகள்‌ ௮மைந்திருக்கன்றன. தொல்காப்பியச்‌ 
சூத்‌ திரங்களுக்கும்‌, பத்துப்பாட்டு, திருக்குறள்‌, சிலப்பதிகாரம்‌, 
சிந்தாமணி போன்ற இலககியங்களுக்கும்‌ பலர்‌ உரை 
வகுத்துள்ளனர்‌. அவவாறு எழுதப்பெற்ற உரைகள்‌ 
அத்தனையும்‌ இன்று கடைத்திருக்கன்றன என்று கொள்ள 
முடியாது. எத்தனையோ . உரைகள்‌ மறைந்தன. இனறு 
இருப்பன ஒரு சிலவே. கோன்றிய சங்க இலக்கியங்களுள 
அழிந்தன போக எஞ்சி இருப்பன ஒரு சிலவாயின போன்று, 
எழுதிய உரை நூல்கள்‌ எத்தனையோ: இருக்க, அவற்றுள்‌ 
ஒரு -: சிலவே . இன்று வாழ்கின்றன. அவற்றால்‌ தமிழில்‌ 
உரை நடை வளர்ந்த வகையினைக்‌ காண்போம்‌; ௬ 

தொலகாப்பிய இலக்கண நூலை எழுத்து, சொல்‌, 
பொருள்‌ என மூவகையாகப்‌ பாகுபடுத்தியள்ளனர்‌. ஓவ்‌ 
வொன்ஷிற்கும்‌ அறிஞர்கள்‌ உரை எழுதியுள்ளார்கள்‌.' 
மூன்று. பகுதிகளுக்கும்‌ உரை எழுதின அரியர்களும்‌ 

7 


98 தமிழ்‌ உரை நடை 





உள்ளார்கள்‌, எழுத்ததிகாரத்‌.துக்கு இளம்பூரணர்‌, ஈச்சினார்க்‌ 
கினியர்‌ என்னும்‌ இருவரும்‌ உரை எழுதியுள்ளனர்‌. 
சொல்லதிகாரத்துக்கு இளம்பூரணர்‌, நச்௫னார்க்கினியர்‌ 
சேனாவரையர்‌, தெய்வச்சிலையார்‌, கல்லாடர்‌ ஆகிய ஐவர்‌ உரை 
கண்டுள்ளனர்‌ பொருளதிகாரம்‌ முழுமைக்கும்‌ இளம்‌ 
பூரணர்‌ உரை கண்டார்‌. அகம்‌, புறம்‌, களவு, கற்பு, 
பொருள்‌ என்ற ஐந்து இயல்களுக்கு ஈச்௫ினார்க்கினி௰ரும்‌, 
மெய்ப்பாடு, உவமம்‌, செய்யுள்‌, மரபு என்ற கான்‌இற்கும்‌ 
பேராசிரியரும்‌ உரை எழுதியுள்ளார்கள்‌. இவ்விருவரும்‌ 
பொருளதிகாரம்‌ முழுமைக்கும்‌ உரை எழுதி அவற்றுள்‌ சில 
மறைய, உள்ளவைதான எஞ்சி நின்றன என்பாரும்‌, 
இவர்கள்‌ எழுதிய உரைகளே இவ்வளவுதான்‌ என்பாரும்‌ 
உள்ளனர்‌. எப்படியாயினும்‌, நாம்‌ இன்று பெறுவன 
கொண்டே அமைதல்‌ நலம்‌. | 

தொல்காப்பியம்‌ என்னும்‌ இலக்கண நூல்‌ தவிர்த்து 
மேலே கண்ட: இல்கீகியங்களுக்கும்‌ பலர்‌ உரை கண்டுள்ள 
னர்‌. சீவக சிந்தாமணிக்கும்‌ கலித்தொகைஃகும்‌ இலக்கண 
உரை கண்ட நச்சினார்கினியரே ஈல்ல உரைகள்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. இவரே சிறந்த பத்துப்பாட்டுத்‌ தொகுதிக்கும்‌ 
உரை கண்டவர்‌. குறுந்தொகைக்கும்‌ இவர்‌ உரை எழுதினார்‌ 
என்பர்‌." சிலப்பதிகாரத்துக்கு ஈலல விளக்கமாகவே உரை 
கண்டவர்‌ அடியார்க்கு நல்லாரரவர்‌. அவருக்கு முன்பே ஓர்‌ 
அரும்பத உரை உண்டு. ஆயினும்‌, அவ்வுரை எழுதியவர்‌ 
இன்னார்‌ என அறிந்து கொள்ள இயலவில்லை. எனவே 
அவ்ரை “அரும்பத உரையாசிரியர்‌' என்றே வழங்குகிரர்கள்‌. 
இவ்வாறே திருக்குறளுக்கும்‌ பல உரைகள்‌ உள்ள்ன. 
அவற்றுள்‌ சிறந்த உரையாகப்‌ பரிமேலழகர்‌ உரையே 
கொள்ளப்படுகின்றது. . அவரைக்‌ தவிர்த்து வேற்‌ 

1. குறுந்தொகை (பதிப்பு 3) டாக்டர்‌ ௨. வே சாமிநாத 
ஜயர்‌ அவர்கள்‌ முன்னுரை: பக்‌, 14, 


முன்னைய உரையாசிரியர்கள ப | 99 


ஒன்பதின்மர்‌ உரை எழுதியுள்ளனர்‌ என அறிஇன்றோம்‌. 
என்றாலும்‌, எல்லோருடைய உரைகளும்‌ இன்று நமக்குக்‌ 
இடைக்கவில்லை. அவர்தம்‌ பெயர்களையாவது வெண்பா 
வழியே காண்போம்‌. 


்‌ தருமர்‌ மணக்குடவர்‌ தாமத்தர்‌ நச்சர்‌ 
பரிதி பரிமே லழகர்‌---திருமலையர்‌ 
_ மல்லர்‌ கவிப்பெருமாள்‌ காளிங்கர்‌ வள்ளுவர்‌ நூற்‌ 

கெல்லைஉரை செய்தார்‌ இவர்‌. * 
இவவாறு திருக்குறளுக்குப்‌ பதின்மர்‌ உரை செய்‌ 
தாலும்‌, நாலவர்‌ உரைகளே இன்று நமக்குக்‌ கிடைக்கப்‌ 
“பெறுகின்றன. அநநால்வர்‌ பரிமேலழகர்‌, மணக்குடவர்‌, . 
பரிதி, காளிங்கர்‌ அவர்‌. பரிமேலழகர்‌ குறளுக்கு மட்டு 
டின்றி, சங்க இலக்கியமாகிய பரிபாடலுக்கும்‌ உரை எழுதி 
யுள்ளார்‌. இவர்‌ உரையால்‌ இரண்டு நூல்களும்‌ 
 திறந்துள்ளன. எனபர்‌. சங்க இலக்கியங்களுள்‌ ஒன்றாகிய 
யதிற்றுப்பத்துக்கும்‌ பழைய உரை ஒன்று உண்டு. அது 
(போன்றே புறகானூற்றுப்‌ பாடல்களுள்‌ சிலவற்றிற்கும்‌ 
'வேறு சிலவற்றிற்கும்‌ பழைய உரைகள்‌ காண்கின்றோம்‌. 
புறநானூற்று உரை அடியார்க்கு கலலார்‌ உரையினும்‌ 
.முூற்பட்டதென்பது. தெரிகிறது." அகநானூரற்றிற்கும்‌ 
பழையதாகிய அரும்பத உரை உண்டு, இப்படிப்‌ பல சங்க 
.இலக்கியங்களுக்கும்‌ அறிஞர்‌ பலர்‌ உரை வகுத்துள்ளனர்‌. 
. இவர்கள்‌ எல்லோருடைய பெயர்களும்‌ நமக்குத்‌ தெரியும்‌ 
வாய்ப்பு இல்லை; என்றாலும்‌, மேலே கண்டபடி. ஓரு சிலர்‌ 
தம்‌: ,பெயர்களையும்‌, அவருள்‌ ஓரு சிலருடைய வாழ்க்கை 
வரலாறுகளையும்‌ அறியும்‌ நிலை இருப்பது மகிழ்வுக்கு உரிய : 
தாகும்‌. 


3. புறநானூறு, , 5-ஆம்‌ பதிப்பு -டாக்டர்‌ ஐயர்‌ 
அவர்கள்‌ முன்னுரை) பச்‌: 12, 13. 


100 | தமிழ்‌ உரை நடை 





இனி, இவ்வாறு உரை எழுதி உதவியவர்கள்‌ 
காலத்தை ஒருவாறு காண இயலும்‌. பத்தாம்‌ நூற்றாண்‌ 
டுக்குப்‌ பின்னும்‌ பதினைந்தாம்‌ நூற்றாண்டுக்கு முன்னும்‌ 
உள்ள இடைக்காலமே இவ்வுரையாசிரியர்களுள்‌ பெரும்‌ 
-பான்மையோர்‌ - ஏன்‌ - அனைவருமே வாழ்ந்த காலம்‌ 
என்னலாம்‌. அக்காலத்தே தமிழ்‌ நாட்டில்‌ பிற்காலச்‌ 
சோழர்தம்‌ பேரரசு நிலைத்து வளர்ந்து நேரிய முறையில: 
ஆட்சி செலுத்தி வாழ்ந்தது. தொல்காப்பியத்திற்கு, 
உரை எழுதிய ஆூரியர்களுக்குள்ளே பழமையானவர்‌ 
இளம்பூரணர்‌ என்பவர்‌. பினனர்‌ வந்த ஆரியர்‌ யாவராலும்‌ 
உரையாசிரியர்‌ என்ற சிறப்புப்‌ பெயரால்‌ வழங்கப்‌ பெறு. 
பவர்‌ இவ்‌ விளம்பூரணரே என்பர்‌ சிலர்‌. இலர்‌ உரையா 
இரியர்‌' என வேறு ஒருவர்‌ இருந்ததாகவும்‌ கூறுவர்‌. எப்படி. 
யாயினும்‌, இளம்பூரணர்‌ காலத்தால்‌ முந்தியவர்‌ என்பது: 
தவறாகாது. நச்சினார்க்கினியர்‌ காலத்தைப்‌ பதினான்காம்‌: 
நூற்றாண்டு. என்பர்‌. கல்லாடர்‌ காலம்‌ சற்று முந்தியதாய்‌ 
இருக்கலாம்‌. எட்டாம்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ கல்லாடம்‌' 
என்னும்‌ பாநால்‌ எழுதிய கலலாடரே தொல்காப்பியச்‌ 
சொல்லதிகாரத்துக்கும்‌ உரை எழுதினாரா, அன்றி அவர்‌ 
வேறா என்பது தெரியவில்லை. எனினும்‌ அவர்‌ உரையே 
- இடைகீகவில்லையாதலின்‌, அதுபற்றிக்‌ கவலையுற வேண்டா... 
இவர்களைத்‌ தவிர்த்து மற்றவர்கள்‌ இளம்பூரணருக்கும்‌ 
நச்சினார்க்‌ கனியருக்கும்‌ இடைப்பட்டகாலத்திலோ, அன்‌ றிச்‌ 
சற்று மூன்‌ பின்னாகவோ வாழ்ந்திருக்கலாம்‌ என்று கொள்‌: 
வதில்‌ தவறு இலலை என எண்ணுகிறேன்‌. 

தொல்காப்பிய உரையா?சிரியர்களைத்‌ தவிர்த்து ஏனைய 
உரையாசிரியருள்‌ பெரும்பாலார்‌ காலமும்‌ அந்தக்‌ காலமே. 
எனக்‌ கொள்வார்கள்‌. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய 
அரும்பத உரையாசிரியர்‌ அடியார்க்கு நல்லாருக்கு முற்‌: 
பட்டவர்‌ என்பதையும்‌, ௮வ்‌ வரும்பத உரைக்கு முன்பே: 


்‌ முன்னைய உரையாசிரியர்கள்‌ 101 


இதற்கு மற்றோர்‌ உரை இருந்திருக்கலாம்‌ என்பதையும்‌ 
எனினும்‌ கடைக்கப்‌ பெற்றில: தென்பதையும்‌ டாக்டர்‌ 
உ.வே. சாமிநாத ஜயர்‌ அவர்கள்‌ தம்‌ சிலப்பதிகார 
முன்னுரையில்‌! கூ இயுள்ளார்கள்‌.*ஈச்சினார்க்கினியரால்‌ மறுக்‌ 
கப்படுவனவற்றுள்‌ சில இவருடைய கொள்கைகளாக இருத்‌ 
. தல பற்றி, இவரது காலம்‌ நச்சினார்‌க கினியரது காலத்துக்கு 
முந்தியதாக இருக்கலாம்‌,” என அம்முன்னுரையில இவரே 
.குறிககின்றார்‌. இவர்‌ கருத்தையே திரு. ௩. மு. வேங்கடசாமி 
காட்டார்‌ அவர்களும்‌ ஏற்றுக்‌ கொள்ளுகின்றனர்‌”. எனவே 

அரும்பத உரையாசிரியரும்‌ அடியார்க்கு நல்லாரும்‌ 
யதுனானகாம்‌ நூ ற்ருண்டி ற்கு முற்பட்டவர்‌ என்று கொள்ளு ப 
கல்‌ பொருத்தமான தாகும்‌, 


பதிற்றுப்பத்திற்கும்‌ ஒரு பழைய குறிப்பு உரை உண்டு 
ஏன்பதைக்‌ கண்டோம்‌. என்றாலும்‌, அவ்வுரை எழுதியவர்‌ 
இன்னார்‌ என்பது திட்டமாகத்‌ தெரியவில்லை. ஆயினும்‌ 
அ௮வவுரை இறந்துள்ளது. அவ்வுரை யின்றேல்‌ பற்றுப்‌ 
, பத்தின்‌ பொருளை இக்காலத்து உணர்ந்து கொள்ளுதல்‌. 
அறிது என ஐயர்‌ அவர்கள்‌ தம்‌ முன்னுரையில்‌ குறித்‌ 
அுள்ளார்கள்‌.* அவவுரையாசிரியர்‌ நேமிநாதம்‌ என்னும்‌ 
.சின்னூல்‌ செய்த குணவீர பண்டிதருக்குப்‌ பிற்பட்டவர்‌ 
என்பதை, பதிற்றுப்பத்து 76-ஆம்‌ பாடல்‌ 11-ஆம்‌ அடியின்‌ 
உரைகொண்டு ஆய்ந்து எடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌ 
உாகடர்‌ ஐயர்‌ அவர்கள்‌.” இவற்றை எண்ணிப்‌ பார்ப்பின்‌ 
்‌ 1. சிலப்பதிகாரம்‌, (ஆறாம்‌ பதிப்பு) முன்னுரை பக்கம்‌, 
3 ப 

2. ழே... ழி. பக்கம்‌ 31% 

3. சிலப்பதிகாரம்‌, பக்கம்‌, 28 


4, பதிற்றுப்பத்து மூலமும்‌ உரையும்‌ (ஆரும்‌ பதிப்பு) 
முன்னுரை, பக்கம்‌, ரம. 5, டீ பக்ரும்‌. 


102 தமிழ்‌ உரை ஈடை. 





இந்தப்‌ பதிற்றுப்பத்தின்‌ உரை சிறந்ததாயினும்‌, அவ்‌ 
..வுரையாசிரியர்‌ காலத்தால்‌ பிந்தியயர்‌ எனக்‌ கொள்ளல்‌ 
பொருந்தும்‌. நேமிநாதர்‌ காலம்‌ இன்றைக்கு 800 ஆண்டு: 
களுக்கு முன்னது என அறிஞர்‌ முடிவு செய்கின்றமையின.. 
இவ்வுரையாசிரியரின்‌ காலம்‌ அதற்குப்‌ பிந்தயதே எனக 
கொள்வதில்‌ தவறொன்றுமில்லை. 
இருககுறளுக்கும்‌ பரிபாடலுக்கும்‌ சிறந்த உரை 
எழுதியவர்‌ பரிமேலழகர்‌. அவர்‌ காஞ்சியில்‌ தோன்றி 
வாழ்ந்தவர்‌ என்பதும்‌, வைணவ குலத்தார்‌ என்பதும்‌: 
அ.றிய முடிகிறது. அவர்‌ காலத்தை நச்சினார்க்கனிய௰ர்‌ காலத்‌, 
துக்கு முற்பட்டது என அறிஞர்கள்‌' ஐருவாறு அறுதி 
யிட்டி ருக்கிறார்கள்‌. அவர்‌ பதினோராம்‌ நூற்றாண்டி ற்கும்‌ 
பதினான்காம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்பட்டவர்‌ என்‌ 
பகைக்‌ குறள்‌ வெளியீட்டாளருள்‌ ஒருவரான 
வை. மு. சடகோப ராமாநுசாசாரியார்‌ அவர்கள்‌ தம்‌ 
முன்‌ னுரையில்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுனெறார்‌. பா 
மேலழகர்‌ போசராசன்‌ காலத்துக்குப்‌ பின்னவர்‌ எனவும்‌: 
உமாபதி இவத்திற்கு முற்பட்டவராக இருக்கலாமோ 
எனவும்‌ கூறி, சேனாவரையர்‌ காலத்தவர்‌ என மழுடிக்கினருர்‌... 
**காமத்துப்பாலின்‌ முதலில்‌ “இச்சிறப்புப்‌ பற்றி 
வடநூலுட்‌ போசராசனும்‌..... இதனையே மிகுத்துக்‌ 
கூறினான்‌,” என்று போசராசனை மேற்கோள்‌ 
காட்டி இருத்தலால்‌, இவர்‌ காலம்‌ போசராசன்‌ . 
காலத்துக்குப்பின்‌ என்பது தெளிவாகும்‌. போசராச 
னுடைய காலம்‌ பதினோராம்‌ நரற்றாண்டென்பர்‌. 
மேற்காட்டிய பாடல்களுள்‌ வள்ளுவர்‌ சீர்‌” என்ற 
பாடல்‌, உமா பதிசிவாசாரியார்‌ செய்ததென்பது நிசி 
சயமானால்‌-அவர்‌ பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ இருந்‌ 


1. பத்துப்பாட்டு (ஐந்தாம்‌ பதிப்பு) முன்னுரை: 
பக்‌. 311 டாக்டர்‌, ௨. வே, சாமிநாத ஐயர்‌.) 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ ப 103. 


தவர்‌: என்பது திண்ணமாதலால்‌--இவர்‌ பதி 
லோராம்‌ நூற்றாண்டிற்கும்‌ பதினான்காம்‌ நூற்றாண்‌ 
டிற்கும்‌ இடைப்பட்டவர்‌ என்பது தேற்றம்‌. சிலா 
சாசன ஆராய்ச்சியாலும்‌ மற்றும்‌ சில காரணத்‌ 
காலும்‌ சேனுவரையருடைய சமகாலத்தவரும்‌ 
அவருக்குப்‌ பிராயத்தினாற்‌ சிறிது குறைந்தவருமாகக்‌ 
கி, பி. 1272 ல்‌ வாழ்ந்திருந்தவர்‌ என மு. இராகவ 
ஐயங்கார்‌ ஸ்வாமிகள்‌ சாசனத்‌ தமிழ்க்கவி சரித்திரம்‌ 
என்னும்‌ நூலில்‌ எழுதியுள்ளார்‌,” என்று விளக்கு 
கிருர்‌.! 


இனி, இவர்களுள்‌ சிலருடைய காலத்தை நேமிநாதர்‌ 
காலத்தோடு ஓத்துக்‌ கூறுதலால்‌, அந்‌ நேமிநாதர்‌ காலத்‌ 
தைக்‌ காண்டல்‌ பொருந்துவதாகும்‌. நேமிநாதம்‌, வச்சணந்தி 
மாலை என்னும்‌ வெண்பாப்‌ பாட்டியல்‌ ஆயெ இரண்டையும்‌ 
எழுதியவர்‌ குணவீரபண்டிதர்‌ என்பதைப்‌ பலரும்‌ ஏற்றுக்‌ 
கொள்கின்றனர்‌. ௮வ்‌ வச்சணந்து மாலை முன்னுரையில்‌ 
அவர்‌ காலம்‌ நன்கு ஆராயப்‌ பெறுகிறது. அவர்‌ திரிபுவன 
தேவன்‌ என்ற மன்னவன்‌ காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌ என்று 
ஓர்‌ அகவல்‌ மேற்கோள்‌ காட்டப்‌ பெறுகின்றது. . 
்‌ குருத்தவர்‌ முடிக்‌ கொற்றவர்‌ கோமான்‌ 
திருத்தகு மணிமுடித்‌ திரிபுவன தேவன்‌ 


என்னும்‌ அரசன்‌ காலத்தில்‌ இந்நூல்‌ செய்ததென 
உணர்க, என்று அது.எடுத்துக்‌ காட்டுகிறது. நேமிநாதம்‌ 
பதிப்பித்த திரு. ரா. இராகவையங்கார்‌ அவர்கள்‌ அதன்‌ 
முன்னுரையில்‌, இவருடைய (அதாவது: ஆசிரியருடைய) 

1. திருக்குறள்‌, வை. மு, சடகோபராமா.நுஜாசாரியார்‌ 
யபஇிப்பு-மூன்னுரை, பக்கம்‌ 20-21. 


2. கா,ர. கோவிந்தராச முதலியார்‌ (கழகப்‌ பதிப்பு) 
மூன்னுரை, பக்கம்‌ 7, . 


104 தமிழ்‌ உரை நமை 


காலம்‌ இன்றைக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன்‌ 
இருந்த திரிபுவன தேவன்‌ எனப்‌ பெயரிய குலோத்துங்கன்‌ 
காலம்‌, என எழுதியுள்ளனர்‌. இவற்றால்‌, *தஇிரிபுவன 
தேவன்‌' என்ற சிறப்புப்‌ பெயர்‌ பெற்ற குலோத்துங்க 
சோழன்‌ காலத்தில்‌ இந்நேமிநாதர்‌ வாழ்ந்தார்‌ எனக்‌ 
கொள்ளல்‌ பொருத்தமாக அமைகின்றது, இத்‌ திரிபுவன 
தேவன்‌ என்ற சிறப்புப்‌ பெயர்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க 
னுக்கு உரிய பட்டப்‌ பெயர்களுள்‌ ஒன்று.' இக்குலோத்‌ 
துங்கன்‌ ௫. பி. 1178 முதல்‌ 1218 வரை அரசாண்டான்‌, 
எனவே, இக்காலமே நேமிநாதர்‌ காலமாகும்‌. மு. இரா 
கவ ஐயங்கார்‌ இக்காலத்தை மேலே ௫. பி. 1272 எனக 
குறிப்பிட்டார்‌ என்பது" கண்டோம்‌. அவர்‌ அந்நூல்‌ 
- எழுதும்‌ காலத்து வரலாறு வரையறுக்கப்பட்ட நிலையில்‌ 
இலலை ஆதலாலும்‌, பின்‌ கல்வெட்டுக்கள்‌ வழியும்‌ 
அவற்றின்‌ ஆய்வு வழியும்‌ இக்குலோத்துங்கன்‌ காலம்‌ 
. திட்டமாக வரையறுக்கப்பட்டமையாலும்‌, இவனே திரிபு 
வனன்‌ எனச்‌ சிறக்க விளங்கியவன்‌ ஆதலாலும்‌, மேலே 
மு. இராகவையங்கார்‌ காட்டிய ௫, பி. 1272-ஆம்‌ ஆண்டும்‌ 
அதைச்சார்ந்த நாட்களும்‌, சோழர்‌ வீழ்ச்சியைக்‌ காட்டும்‌ 
காலமாதலாலும்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலமே 
(1176-1218) கேமிகாதர்‌ காலம்‌ எனக்‌ கொள்ளல்‌ 
பொருந்தும்‌. இக்கருத்தைச்‌ சுமார்‌ முப்பது ஆண்டுகளுக்கு 
முன்‌ எழுதிய ரா, இராகவையங்காருடைய “இன்றைக்கு 
எண்ணூறு அண்டுகளுக்கு மூன்‌' என்ற தொடர்‌ 
வலியுறுத்‌ துவதாகும்‌." 

இவவாறு பல வகையான ஆராய்ச்சி முடிவுகளும்‌ 
உரையாசிரியா அனைவரும்‌ க. பி. பதினோராம்‌ நூற்றாண்‌ 
1. (8) பண்டாரத்தார்‌--சோழர்‌ வரலாறு. 

(0) தமிழக வரலாறு (௮. மு, ப.) பக்‌, 254 
2. நேமிநாதம்‌, மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பதிப்பு. 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ ப 105 


ற்கும்‌ பதினான்காம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடையில்‌ வாழ்க்‌ 
தவர்‌. எனக்‌ காட்டுகின்றன. இவ்வாறு காலத்தால்‌ 
. வரையறுககப்பட்ட உரையா௫ிரியர்களது வாழ்க்கையை 
நம்மால்‌ அறுதியிட முடியாது. உரையாசிறியருள்‌ சிலர்‌ 
பெயர்கூட நம்மால்‌ அறியமுடியாது போய்விட்டது. 
ஒரு சிலரைப்பற்றிய குறிப்புக்களே நமக்குக்‌ கடைக்‌ 
கின்றன. பலவற்றிற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர்‌ 
மதுரையில்‌ பரத்துவாச குடியில்‌ தோன்றிய ஓர்‌ அந்த 
- பணர்‌ என்பது நன்கு புலனாகின்றது. ௮து போன்றே 
பரிமேலழகரும்‌ காஞ்சியில்‌ உலகளந்த பெருமாள்‌ கோயி 
க்குப்‌ பணி புரிந்த வைணவ அந்தணர்‌ குலத்திற்‌ 
-பிறநதவர்‌ என்பதை அறிகிறோம்‌. நம்‌ கால வரலாற்‌ 
அக்கு உறுதுணையாக நின்ற நேமிநாதம்‌ செய்த குணவீர 
பண்டிதர்‌ தொண்டை மண்டலத்தவர்‌ எனத்‌ தொண்டை 
மண்டல சதகம்‌! எடுத்துக்‌ காட்டுகிறது. இவ்வாறு 
உரையாசிரியர்களுள்‌ சிலரைப்பற்றிய குறிப்புக்கள்‌ ௮ங 


கொன்றும்‌ இங்கொன்றுமாகக்‌ இடக்கின்றனவே . 
யன்றி, மூறையாக வரையறுத்த வகையில்‌ அவர்கள்‌ 
வாழ்க்கையை, அறிய வழியில்லை. ' தொல்காப்பியம்‌ 


மூடிய உரை எழுதிய இளம்பூரணரும்‌, சிலப்பதிகார 
.உரையாசிரியர்‌ அடியார்கீகு நல்லாரும்‌, சேனாவரைய 
ரும்‌, பிறரும்‌ தத்தம்‌ வாழ்க்கையையும்‌, பெயரையும்‌ 
ஊரையும்‌, புகழையும்‌ உலகனர்க்குக்‌ காட்ட வேண்டும்‌? 
என்று கருதாது, பழந்தமிழ்‌ நால்களுக்கு--இலககிய 
இலக்கணங்களுக்கு--உரை கண்டு தமிழை வளர்த்தார்‌ 
. கள்‌ என்பது நன்கு தெரிகிறது. மேலும்‌, அவர்கள்‌ காலமே 
தமிழர்‌ அரசியல்‌ வாழ்வும்‌ உச்ச நிலையில்‌ இருந்த காலம்‌ : 
ஏன்னலாம்‌. மேற்கே யவன நாடு தொடங்கி, கிழக்கே 
அன நாடு வரை தமிழ்‌ காட்டு மரக்கலங்கள்‌ வாணிபத்தின்‌ 


பசையை யானை. 


1. தொண்டை மண்டல சதகம்‌, செய்‌, 32. 


106 தமிழ்‌ உரை நடை... 





பொருட்டு இயங்கி வந்ததேதோடன்.றித்‌ : தமிழ்‌ நாட்டு” 
மன்னர்கள்‌ கங்கைக்‌ கரையில்‌ உள்நாட்டில்‌ வெற்றி” 
கொண்டும்‌ கடாரம்‌ முதலிய ழை நாடுகள்‌ வரை கொடுி.. 
யேற்றியும்‌ வாழ்ந்த காலமும்‌ அகும்‌, நாடு நலல சோழ. 
மன்னரால்‌ இிறம்பெற அளப்‌ பெற்ற அந்த நல்ல தமிழ்‌: 
நாட்டு வரலாற்றின்‌ பொற்காலத்திலே இவவுரையா?ரியா- 
அனைவரும்‌ சிறக்க வாழ்நீது தமிழையும்‌ உயர்நிலைக்குக்‌ ' 
கொண்டு வந்தார்கள்‌ என்பதில்‌ வியப்பிலலையன்‌ ரோ! 


இக்காலத்தில உரைநடையி லும்‌ பாட்டிலும்‌ வட. 
மொழி மிகுதியாகவே கலந்து வழங்கி வந்தது. அதன்‌ 
அடி.ப்படையிலேதான்‌ வடமொழி வழிக்‌ கிரந்த எழுத்துக்‌: 
களில்‌ நாலாயிரத்துக்குப்‌ படி'.களாகிய பல உரைகள்‌ 
எழுந்தன. அவற்றுடன்‌ தொடர்புடைய அளவந்தார்‌ 
பிள்ளை என்பவரே மேல்‌ - நம்‌ உரையாசிரியர்களுடன்‌: 
சேர்க்கப்பெற்றவர்‌ என்னலாம்‌. அவரைப்‌ பற்றியும்‌ ௮வரு., 
டனும்‌ அவருக்கு முன்னும்‌ பின்னும்‌ வாழ்ந்து நாலா 
யிரத்துக்கு உரை கண்ட நல்லவரைப்‌ பற்றியும்‌ பின்வரும்‌ . 
பகுதிகளில்‌ காணலாம்‌. இனி இவ்வுரையாிரியர்களுடைய- 
சொற்களை எடுத்துக்‌ காட்டி, அவரவர்‌ உரைச்‌ 
சிறப்புக்கள்‌ எத்துணை யலை ப எனக்‌ கண்டு: 
மேலே செல்லலாம்‌. 


தொல்காப்பிய உரையாசிரியருள்‌ இளம்பூரணரே மிகப்‌ 
பழையவரெனப்‌ போற்றக்‌ கூடியவர்‌ என்பது உல்கறிக்த. 
னைறு. அவரை *உரையா?ிரியர்‌' என்றே வழங்கவேண்டு : 
மென்பர்‌ பலர்‌. ஏன்‌? பின்வந்த உரையாூரியர்‌ சிலர்‌ 
அவ்வாறே அவரை வழங்கியு மிருக்கன்றனர்‌. அவர்‌ இவ்‌: 
வாறு உரையாசிரியர்களுள்‌ “முன்னோடி'யாய்‌ (100) 
இருந்த போதிலும்‌ அவர்‌ உரைகள்‌ இனிமையும்‌ எளிமையும்‌- 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ 1 07' 


உடையனவாக, எடுத்த பொருளைக்‌ தெள்ளிதின்‌ விளக்க: 
வல்லதாகவும்‌ அமைந்துள்ளன. 

வரையறை யில்லாது வழங்கும்‌ நலை ஓழித்து, வரை 
யறுக்கப்பட்ட மெய்ம்மயக்கம்‌ கூறிய தொல்காப்பிய நூல்‌ 
மரபு 22-ம்‌ சூத்திரத்திற்கு விளக்கவுரை கூறிய இளம்‌. 
பூரணர்‌, அவ்வாறு கூறவேண்டிய இன்றியமையாமை - 
யையும்‌, : கூறிய நிலையையும்‌ அறுதியிட்டுக்‌ காட்டுவது 
சிறந்ததாகும்‌, ப | 

உயிர்‌, மெய்‌, உயிர்மெய்‌ என்ற மூன்றனையும்‌ ' 

உறழ்ச்சி வகையான்‌ உறழ, ஒன்பதுளவா மன்றே? 

அவற்றுள்‌ தனி மெய்யொடு தனி மெய்‌ மயக்கம்‌ 

ஓன்றே கூறியதென்னெனின்‌, மற்றவற்றிற்கு வரை 

யறை யின்மையின்‌, வரையறை யுடைய தனி மெய்‌: 

மயக்கமே கூறி யொழிந்தார்‌ என உணர்க. மெய்‌: 

என்றதனால்‌, தனி மெய்யொடு உயிர்மெய்‌' மயக்க 

மன்றி, தனி மெய்யொடு தனி மெய்‌ மயக்கமாதல்‌ 

கொள்க”! 
என்று எழுத்தின்‌ இலகீகணத்தை இனிய வகையில்‌ நலல- 
உரை நடையில்‌ கெள்ளதக்‌ தெளியக்‌ காட்டுவது சிறந்த. 
முறை யனரர/ இவ்வெழுத்ததிகாரத்திலேயே இன்னும்‌, 
இரண்டோர்‌ இடங்களும்‌ காணலாம்‌. 

சூத்திரத்தில்‌ சொல்‌ அமைப்பு முறைகளைக்‌ கொண்டே... 
வழக்கிலுள்ள நல்ல பொருள்‌ நிலைகளை -எடுத்துக்காட்டும்‌* 
வகையில்‌ உயிர்‌ மயங்கியல்‌ 37-ஆம்‌ சூத்திரத்திற்கு இவர்‌” 
திறம்படப்‌ பொருள்‌ கண்டுள்ளார்‌. 

“வருமொழி முற்கூறியவதனால்‌, 'இருதூணிப்‌ 
பதக்கு என அடையடுத்து வந்த வழியும்‌ இவ்விதி 
கொளக. கிளந்‌ தெடுத்த?” என்றதனால்‌, தூணி 


]. தொல்‌, எழுத்து, வ, ௨.௪. பதிப்பு, பக்‌, 12. 


:108 தமிழ்‌ உரை நடை, 





முன்னர்ப்‌ பிற பொருட்‌ பெயர்‌ வந்த வழியும்‌, 
ஆண்டு நிலைமொழி அடையடுத்து வந்த வழியும்‌, 
தன்‌ முன்னர்த்‌ தான்‌ வந்த வழியும்‌, இம்முடிவு 
“கொள்க. இன்னும்‌ அதனானே, தன்‌ முன்னர்த்‌ தான்‌ 
வந்த வழி இக்குச்‌ சாரியைப்‌ பேறும்‌ கொள்க”! 


என்று உரை விளக்கம்‌ கூறி, அதற்கு உதாரணங்களும்‌ 
காட்டி, மேலே செல்கினருர்‌. மேலும்‌, விளக்கத்தையும்‌ 
. உதாரணங்களையும்‌ ஒன்றுபடுத்தி, 


“நாள்‌ முன்‌ கூறாது இங்கள்‌ முன்‌ கூறியவதனால்‌, 
*கரியவற்றுக்‌ கோடு” எனவும்‌; *அவையத்துக்‌ 
கொண்டான்‌” எனவும்‌; *வழைங்கோடு, வழைக்‌ 
கோடு: எனவும்‌, *கலைங்கோடு,கலைக்கோடு்‌ எனவும்‌ 
இவ்வீற்று முடியாதன வெல்லாம்‌ கொள்க”? 


என்று காட்டும்‌ இவர்‌ உரை சிறந்ததாகும்‌. இலக்கணத்‌ 

தில்‌ மிகக்‌ கடினமான விளக்கப்பெருத பகுதிகளையும்‌ இனிய 
முறையில்‌ நல்ல உரைநடையில்‌ இவ்வாசிரியர்‌ விளக்கிக்‌ 
காட்டும்‌ சிறப்பையே நாம்‌ நோக்கல்‌ வேண்டும்‌. 


இனி, சொல்லதிகாரத்தில்‌ இளம்பூரணர்‌ உரைஈடை 
(யைக்‌ காணலாம்‌. சொல்லதிகாரத்து முதற்‌ சூத்திரமாகிய 
“உயர்‌ இணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே' என்பதற்குச்‌ சிறந்த 
விளக்கம்‌ தந்து செல்லுகின்றார்‌ இளம்பூரணர்‌. அவ்வாறு 
“சொல்லும்‌ போது, 


உலகத்தின்‌ மக்கள்‌ என்ற பொருளை உயர்‌ 
திணை யென்றது கூறுபாடின்மையின்‌) அஃறிணை கூறு 
பாடுடைமையின்‌; :அஃறிணை என்மனார்‌ அவரல,” 
என்னாது, “பிற” என்றார்‌, அவை உயிருடையனவும்‌ 


1. தொல்‌, எழுத்து, வ, ௨, ௪, பதிப்பு, பக்கம்‌, 86. 
2௦ டே .. பக்கம்‌, 99, 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ . 1095 





உயிரில்லனவும்‌ என இரண்டு கூற்றன என்றற்கு, 
அவற்றது கூறுபாடெல்லாம்‌ அறிந்து கொள்க: 


என நுண்ணிய வகையான்‌ நல்ல நடையில்‌ ஆூரியர்‌ - 
கொண்ட கருத்தைத்‌ தம்‌ உரை வழி எடுத்துக்‌ காட்டும்‌. 
திறம்‌ அறிந்துகொள்ளல்‌ வேண்டும்‌. 

'சூத்திரமே கேவையா வேண்டாவா?' என்ற வினா: 
எழுங்காலை, அதன்‌ இன்றியமையாத நிலையைக்‌ கிளவி”. 
யாக்கம்‌ முப்பதாம்‌ சூத்திர உரையால்‌ இவர்‌ விளக்கும்‌: 
இறனும்‌ நோக்கத்தக்கது : 

“இனிச்‌ “செலவும்‌ கொடையும்‌ தரவும்‌ வரவும்‌” 
ஏன்று சூத்திரம்‌ செய்யற்பாலான்‌. எற்றுக்கு? 
*செல்லும்‌ காணம்‌, கொடுக்கும்‌ காணம்‌” என்பன 
இரண்டும்‌ படர்க்கைக்கு உரிய; *தரும்‌, வரும்‌” 
என்பன இரண்டும்‌ தன்மைக்கும்‌ முன்னிலைக்கும்‌ 
உரிய) ஆகலான்‌, அவ்வாறு கூறாது மயக்கங்‌ கூறிய 
வதனான்‌, *செல்லும்‌' என்னும்‌ சொல்லாற்‌ 
சொல்லப்படுவதனை *வரும்‌” என்னும்‌ சொல்லானும்‌ 
சொல்லுப “கொடுக்கும்‌” என்னும்‌ சொல்லாற்‌ 
சொல்லப்படுவதனைத்‌ *தரும்‌? என்னும்‌ சொல்லினா 
னும்‌ சொல்லுப என்றலைக்‌ குறித்தற்கு என்க”* 

என்று சொற்களை உரைகஈடையில்‌ தாம்‌ உபயோகிக்கும்‌: 
திறன்‌ காட்டியும்‌, இலக்கணத்தில்‌ உபயோ$க்கும்‌ முறை. 
காட்டியும்‌ விளககுகின்ரர்‌. ப 

தம்‌ கருத்தோடு மற்றவர்‌ கருத்தைப்‌ புணர்த்துப்‌ பேசி, 
அதையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ உரையாசிரியர்‌ இறனை எச்ச 
வியல்‌ ஐம்பத்தேழாம்‌ சூத்திரத்து உரையால்‌ அறிந்துக்‌ 
கொள்ளல்‌ இயல்வதாகும்‌. 


1. நமச்சிவாய முதலியார்‌ பதிப்பு, பக்‌, 3. 
2. டே பக்‌, 24, 


110 தமிழ்‌ ஷீரை நடை: 


“பெற்றன குறையாத போது நின்ற தத்தம்‌ 
நிறைவு நிலைப்‌ பெயரளவேயாக உணரப்படுமென்‌ 
பார்‌, “நிறைப்‌ பெயரியல' என்றார்‌ என்பது] 
'இதுவும்‌ ஒரு கருத்து.” 
என மற்றவர்‌ கருத்துக்‌ காட்டி ஏற்கும்‌ திறம்‌ அறிந்து 
“கொள்க. 

இவ்விளம்பூரணர்‌ பொருளதிகாரத்துக்கும்‌ உரை 
கண்டுள்ளார்‌. அவ்வுரையுள்‌ ஒரு சிலவற்றை ஈண்டு மேற 
'கோள்களாக எடுத்துக்காட்டி மேலே சொல்லலாம்‌ : 

22 மேவிய சிறப்பின்‌ ஏனோர்‌ படிமைய” 
என்பது, நால்வகை நிலத்தினும்‌ மேவிய சிறப்பை 
யுடைய மக்களல்லாத தேவரது படிமையவாகிய 
பொருள்கள்‌ என்றவாறு, முல்லை முதலாச்‌ 
சொல்லிய என்பது, முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, 
நெய்தல்‌ எனச்‌ சொல்லிய நிலத்தின்‌ மக்கள்‌ என்ற . 
வாறு, .*முறையால்‌, பிழைத்தது பிழையாதாதல்‌ 
வேண்டியும்‌ பிரிவே' என்பது, மேற்‌ சொல்லப்‌ 
'பட்டன முறைமையில்‌ தப்பிய வழித்‌ தப்பாது 
அறம்‌ நிறுத்தற்‌ பொருட்டும்‌ பிரிவுளதாம்‌ என்ற 
வாறு. “இழைத்த ஒண்பொருள்‌ முடியவும்‌ பிரிவே” 
என்பது, சொல்லப்பட்ட பொருள்‌ முடிய வேண்டி 
யும்‌ பிரிவு உளதாம்‌ என்றவாறு." 

என அகத்திணையியல்‌ 30 ஆம்‌ சூத்திரத்திற்கும்‌, 
“மிக்க காமத்து மிடலாவது, ஐந்தணைக்கண்‌ 
.. நிகழும்‌ காமத்து மாறுபட்டு வருவது. அஃதாவது, 
வற்புறுத்துந்‌ துணையின்றிச்‌ செலவழுங்குதலும்‌, 
. ஆற்றருமை கூறுதலும்‌, இழிந்திரந்து கூறுதலும்‌, 
இடையூறு சஇளத்தலும்‌, அஞ்சக்‌ கூறுதலும்‌, மனைவி 
விடுத்தலிற்‌ பிறன்‌ வயிற்சேறலும்‌, ' இன்னோரன்ன 

1. நமச்சிவாய முதலியார்‌ பதிப்பு, பக்‌. 252 

2.௨ கழகப்‌ பதிப்பு, பக்‌, 31 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ 


ஆண்பாற்‌ கிளவியும்‌, முன்னுறச்‌ ' செப்பலும்‌; 

பின்னிலை முயறலும்‌, கணவனுள்‌ வழி இரவுத்தலைச்‌ 

சேறலும்‌, பருவம்‌ மயங்கலும்‌, இன்னோரன்ன 

பெண்பாற்‌ கிளவியும்‌, குற்றிசையும்‌ குறுங்கலியும்‌ 

இன்னோரன்ன பிறவுமாகி ஓத்த அன்பின்‌ மாறு 

பட்டு வருவனவெல்லாம்‌ கொள்ளப்படும்‌.” ?* 
என்று ஐம்பத்து சான்காம்‌ சூத்‌ திரத்திற்கும்‌; 

4 “அறனும்‌ பொருளும்‌ இன்பமும்‌” என்னாது, 
“இன்பமும்‌ பொருளும்‌ அறனும்‌” என்றது என்னை 
யெனின்‌, பல வகை உயிர்கட்கும்‌ வரும்‌ இன்பம்‌ 
இரு வகைப்படும்‌. அவையாவன, போகம்‌ நுகர்‌ 
தலும்‌ வீடு பெறுதலும்‌ என. அவற்றுள்‌ வீடு பேறு 
துறவறத்தில்‌ நின்றார்க்‌ கல்லாது எய்தல்‌ அரிதா 
யிற்று.போக நுகர்தல்‌ மனையறத்தார்க்‌ கெய்துவது. 
அவரெய்தும்‌ இன்பமும்‌ அவ்வின்பத்திற்குக்‌ காரண 
மாய பொருளும்‌ அப்பொருட்குக்‌ காரணமாக௫ய 
அறனும்‌ எனக்‌ காரிய காரணம்‌ நோக்கி வைத்தார்‌ 
என்க.” 

மனக்‌ களவியல்‌ முதலாம்‌ சூத்திரத்திற்கும்‌, 
“இறந்த கர்லமுதலியவற்றாற்‌ கூறுதலாவது, 
“முன்புள்ளார்‌ இவ்வாறு செய்து நன்மை பெற்றார்‌; 
- இவ்வாறு செய்து தீமை பெற்றார்‌,” எனவும்‌, 
“இப்பொழுது இன்னோர்‌ இவ்வாறு செய்து பயன்‌ 
“பெரு நின்றார்‌,” எனவும்‌, “இவ்வாறு செய்தார்‌ 
பின்பு நன்மை தீமை பெறுவர்‌” எனவுங்‌ கூறுதல்‌,” *$ 
எனச்‌ கற்பியல்‌ பன்னிரண்டாம்‌ சூத்திரத்திறகும்‌ : 
ட “பரிபாட்டாவது, பரிந்த பாட்டாம்‌. அஃதா 
வது, ஒரு வெண்பாவாக வருதலின்‌ றிப்‌. பல 


1. கழகப்‌ பதிப்பு, பக்‌. 69 
2. டட பக்‌. 160. 
3... டட பக்‌. 303. 


112 தமிழ்‌ உரை நடை 





உறுப்புக்கசோடு தொடர்ந்து ஒரு பாட்டாக 
முற்றுப்‌ பெறுவது, “ஒத்தவை” என்பது 
அளவானும்‌ பொருளானும்‌ இனத்தானும்‌ வேறு 
பகுக்கப்படாத சமநிலை வெண்பாக்களாம்‌,. அவை 
யாவன, நான்கடியான்‌ வருவன, இவ்வாடரியர்‌ 
நான்கினை அளவென்றும்‌, ஏறியவற்றை நெடி 
லென்றும்‌, குறைந்தவற்றைக்‌ குறள்‌, சிந்து என்றும்‌ . 
வழங்குவராதலின்‌, இவற்றுள்‌ பொருளானும்‌ 
இனத்தானும்‌ வேறு பகுக்கப்படாத நெடுவெண்‌ 
பாட்டும்‌ குறுவெண்பாட்டும்‌ .சமநில்‌ வெண்‌ 
பாட்டும்‌ என மூவகையானும்‌ வரும்‌. **1! 


எனச்‌ செய்யுளில்‌ 114-ஆம்‌ சூத்திரத்துற்கும்‌ உரை கண்டு, 
அவ்வவ்விடத்திற்கும்‌ பொருள்‌ .அமைப்பிற்கும்‌ ஏற்ற; 
வகையில்‌ ஆசிரியர்‌ இளம்பூரணர்‌ எடுத்த பொருளை 
விளக்கும்முறை அறிந்து இன்புறற்பாலதன்றோ! இவற்றின்‌ 
பொருள்‌ ஈயத்தைப்‌ பற்றி நாம்‌ இங்கே அதிகம்‌ கருத்‌ 
இருத்த வேண்டா. இவர்தம்‌ உரை நடைப்‌ போக்கும்‌. 
அவ்வுரை செல்லும்‌ நெறியும்‌, அவ்வுரை நடையால்‌ தாம்‌ 
விளக்க விரும்பிய பொருளைக்‌ காரண காரியத்‌ தொடர்‌ 
போடு நிலை நாட்டும்‌ நிலையும்‌ எண்ணத்தக்கன. இவ்வாறே. 
ஒவ்வோர்‌ உரையாசிரியர்‌ தம்‌ உரைத்திறனையும்‌ விளங்க 
உரைப்பின்‌ நீளும்‌. எனவே, ஒவ்வோர்‌ உரையாூரியர்‌ 
வாக்கிலும்‌ இரண்டொன்று எடுத்துக்காட்டி அமைதல்‌: 
சாலும்‌ என நினைக்கின்றேன்‌. 

சேனாவரையர்‌ . தொல்காப்பியச்‌ ரத்த திகார தீதிற்கு. 
உரை எழுதினவர்‌. அவர்‌ வேறு எந்த நூற்கும்‌ உரை 
எழு தினர்‌ என்பது திட்டமாகத்‌ தெரியவில்லை. என்றாலும்‌, 
இந்த ஓர்‌ உரையே அவரது உரைத்‌ திறனை நன்கு விளக்கப்‌ 
- போதிய சான்றாய்‌ மாதவம்‌. து. 


1. கழகப்‌ பதிப்பு, பக்‌, 454. 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ 113 


“வமுக்களைந்து சொற்களை ஆக்கிக்கொண்டமை 
யான்‌, இவ்வோத்துக்‌ கிளவியாக்கம்‌" ஆயிற்று, 
அக்கம்‌--அமைத்துக்கோடல்‌, நொய்யும்‌ நுறுங்கும்‌ 
களைந்து அரிசி அமைத்தாரை, “அரிசி யாக்கனார்‌” 
என்பவாகலின்‌. சொற்கள்‌ பொருள்மேல்‌ ஆமாறு 
உணர்த்தினமையால்‌, கிளவியாக்க மாயிற்று 
என்றும்‌ அமையும்‌. பொது வகையாற்‌ 'கிளவி” என்‌ 
றமையால்‌, : தனி மொழியும்‌ தொடர்‌ மொழியும்‌ 
கொள்ளப்படும்‌. களவி, சொல்‌, மொழி என்னுந்‌ 
தொடக்கத்தனவெல்லாம்‌ ஒரு பொருட்‌ கிளவி,” 

என்று கிளவியாககம்‌ என்ற பெயர்ப்‌ பொருத்தத்தை அவர்‌ 
நன்கு தெளிவுபடுத்துவதைக்‌ காணலாம்‌. வேறு காட்டி 
மறுப்பார்‌ கூற்றைப்‌ போக்கித்‌ தம்‌ கொள்கையை நிறுவும்‌ 
அவர்‌, ன்‌ 4 
1 "உயர்திணை மருங்கின்‌ பால்பிரிந்‌ இசைக்கும்‌” 
, எனவே, தமக்கென வேறு ஈறு இன்மை பெறப்படு 
குலின்‌, (இவ்வென அறியும்‌ அந்தம்‌ தமக்கிலவே” 
எனல்‌ வேண்டா எனின்‌, தமக்கென வேறு ஈறு . 
உடையவாய்‌. ஆடுஉவறிசொல்‌ முதலாயினவற்றிற்‌ 
குரிய ஈற்றானும்‌ இசைக்கும்‌ சொல்‌ என்னும்‌ ஐயம்‌ 
நீங்குதற்கு, “அந்தம்‌ -தமக்‌ இலவே” எனல்‌ வேண்டும்‌ 
என்பது, *?” 
எனத்‌ திறம்‌ பட எடுத்துக்‌ காட்டுஇன்றார்‌. தாம்‌ கொண்ட 
பொருளை எடுத்துக்காட்டினால்‌ விளக்கும்‌ இறத்தை, 

” கதத்தனாக களியானாக ஒருவன்‌ தெருளாது 
ஒருவனை வைதான்‌; அவன்‌ றெருண்டக்கால்‌, வையப்‌ 
பட்டான்‌,: “நீ என்னை வைதாய்‌,” என்ற வழித்‌ 
குன்னலத்தை உணராமையான்‌, *வைதேனே?” 
என்னும்‌; அண்டவ்‌ வினாவொடு வந்த வினைச்சொல்‌ 


1. கழகப்‌ பதிப்பு, பக்‌, 3. 


2. ஜேபக்‌, 6... 


114 தமிழ்‌ உரை நடை, 


*வைதிலேன்‌” என எதிர்மறைப்‌ பொருள்பட வந்த 
வாறு கண்டு கொள்க,” 1 


என்பதால்‌ நன்கு உணரலாம்‌. இவ்வாறு பல வகையில்‌ 
சேனுவரையர்‌ உரைநடை ிறந்ததாகும்‌, விரிப்பிற்‌ 
பெருகும்‌. மேலே தெய்வச்சிலையார்‌ உரைநடையைக்‌ 
காண்போம்‌: 


**அனைய மரபின்‌ என்றதனான்‌, ஈண்டு ஓதப்‌ 
பட்டனவற்றுள்‌ அடையடுத்து வருவனவும்‌ கொள்க. 
“தாழ்‌ குழல்‌” என்ற வழி அதனை உடையாட்குப்‌ 
பெயராகி வருதலின்‌, ஆகுபெய ராயிற்று *இது 
வினைத்தொகைப்‌ புறத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ 
தொகை ஆகாதோ?” எனின்‌ ஆண்டு எடுத்து 
ஓதாமையினானும்‌, பொருள்‌ ஒற்றுமைப்படுதலா 
னும்‌ ஆகாது என்க,” 

என்று சொல்லதிகாரம்‌ வேற்றுமை மயங்கியல்‌ முப்பதாம்‌ 
சூத்திரத்திற்குப்‌ பொருள்‌ கண்டு, ஐயமகற்றுகின்ருர்‌. 
இன்னும்‌ எடுத்த பொருளைத்‌ திட்டமாக வரையறுத்து 
விளக்கும்‌ பான்மையை உரியியல்‌ 98-ஆம்‌ சூத்திர உரையில்‌ 
நன்கு காட்டுகிருர்‌: 

“எனவே, காரணமுளதென்பதூஉம்‌, அது 
புலனாகாதென்பதூஉம்‌ கூறியவாரும்‌, *என்னை புல 
னாகாமை?' எனின்‌, மிகுதல்‌ என்பதற்குப்‌ பொரு 
ளாவது, முன்பு நின்ற நிலையில்‌ பெரிதாதல்‌, அப்‌ 
பொருளின்மையைச்‌ சேரக்‌ காட்டுதற்குக்‌ காரணம்‌ 
உரைப்ப தரிதாதலான்‌. *அஃதேல்‌, காரண முள 
போலக்‌ கூறியவதனாற்‌ பய னென்னை?' எனின்‌, 
பொருண்மேற்‌ சொல்‌ நிகழ்தல்‌ தொன்று தொட்டு 

_ நின்றதாதலின்‌, உலகினுள்‌ மிக்காரெல்லாம்‌ காரண 


1. கழகப்‌ பதிப்பு பக்‌. 153 
2... கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பதிப்பு, பக்‌. 91, 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ ர ட 115 





மின்றி வழங்குபவோ என்று ஐயங்குறித்துக்‌ கூறி 
னார்‌. *அஃதேல்‌, இன்ன எழுத்து இப்பொருள்‌ படும்‌ 
எனவும்‌; இத்தன்மைத்து எனவும்‌, இப்பயன்‌ தரும்‌ 
'எனவும்‌ மற்றை நூலகத்தும்‌ பிரண்டும்‌ ரத்‌. 
படுமாதலான்‌, காரணம்‌ உரைப்பரிது குற்றம்‌,” 


எனின்‌, அதற்கு விடை வருக சூத்திரத்தான்‌ 
விளங்கும்‌.'” 


என்பதும்‌ இவை போன்ற பிறவும்‌ தெய்வச்‌ சிலையார்‌ 
உரைநடையையும்‌, அவர்‌ காட்ட விரும்பும்‌ கருத்தை. 
விளக்கும்‌ தெளிவையும்‌ நன்கு காட்டுகின்றன என 
அறியலாம்‌. 
இவர்களையன்றித்‌ தொல்காப்பியத்துக்கு உரை எழு திய 
மற்றொரு சிறந்த உரையா௫ிரியர்‌ பேராசிரியர்‌ ஆவர்‌. ௮வர்‌ 
பொருளதிகாரத்தில்‌ சில இயல்களுக்கே உரை எழுதிச்‌ . 
சென்றார்‌ என்றாலும்‌, அவ்வுரை மற்றவற்றினும்‌ சிறந்து 
நன்கு. பொருள்‌ செறிந்த உரையாகச்‌ செல்லுகிறது 
என்பதைக்‌ காணல்‌ தகும்‌: | 
பேராசிரியர்‌ உரைநடைத்‌ திறத்திற்கு இரண்டு 
ஏதுக்‌ காட்டி முடிப்போம்‌: செய்யுளியல்‌ 176-ஆம்‌ சூத்‌ 
துரத்துற்கு உரை கூற வந்த அவர்‌, பல்வேறு வகையில்‌ 
இடந்‌ தலைப்பாடு, பாங்கற்‌ கூட்டம்‌ முதலியன காட்டித்‌ 
தூம்‌ கொண்டதை நிறுவுகினருார்‌. அங்நிலையில்‌ அவர்‌, 
**மற்று, இயற்கைப்‌ புணர்ச்சி புணர்ந்த தலை 
மகனைப்‌ பாங்கன்‌ கண்டு, *இவ்வேறுபாடு எற்றினா 
னாயிற்று?* என்று வினவுமன்றே? அதனால்‌, பாங்கற்‌ 
கூட்டம்‌ நிகழ்ந்த பின்ன ரன்றி இடந்தலைப்பாடு 
நிகழாவாம்‌ பிறவெனின்‌, அற்றன்று; யாழோர்‌ 
கூட்டம்‌ உலகியலாதலான்‌ இல்லதன்றாமாகவே 
உலகத்தார்‌ நிறையுடையராகி மறை வெளிப்படா 
மல்‌ ஒழுகுவாரும்‌, மறை வெளிப்படுத்து விளம்பும்‌ 
1. கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பதிப்பு பக்‌. 213. 


116 .. தமிழ்‌உரை நடை, 


பாங்கனை உடையாரும்‌ இல்லாதாருமெனப்‌ பல 
வகையரா தலின்‌, வினாதல்‌ ஒரு தலையென்றென்பது; 
அல்லதாஉம்‌, தன்‌ இடந்‌ தலைப்பாடு நிகழாதாயினே 
துணை வேண்டுமென்பது. என்னை? துணையின்றி: 
நிகழும்‌ களவு சிறப்புடைத்தாகலானும்‌, பாங்கன்‌ 
கழறுமென்று அஞ்சி அவனை முந்துற மறைத்‌ 
தொமுகு மாகலானு மென்பது, ர அம இந்‌. 
நான்கு வகையானும்‌ அடங்கும்‌. ?*1 


என்று மேலே செல்கின்றார்‌. இனி, 


£ புறக்காழன்‌ எனவே, அல்வழி வெளிறென்ப 
தறியப்படும்‌, அவை பனையுந்‌ தெங்கும்‌ கமுகும்‌: 
முதலாயின புல்லெனப்படும்‌; இருப்பையும்‌ புளியும்‌: 
ஆச்சாவும்‌ முதலாயின மரமெனப்படும்‌. இங்ஙனம்‌: 
வரையறை கூறிப்‌ பயந்த தென்னை? புறத்தும்‌. 
அகத்தும்‌ கொடி முதலாயின காழ்ப்பின்றியும்‌ அகன்‌ 
- மரம்போல்வன இடையிடை பொய்பட்டும்‌ புல்லும்‌ 
மரனும்‌ வருவன உளவாலெனின்‌,--இரண்ட்டித்‌ 
தும்‌ ஏகாரம்‌ பிரித்துக்‌ கூறினமையானும்‌ “என 
மொழிப” என்று இரு வழியும்‌ சிறப்பித்து விதந்தமை 
யானும்‌ சிறுபான்மை அவையும்‌ புல்லும்‌ மரனு 
மென அடங்கு மென்பது, *?” 
எனப்‌ புல்லையும்‌ மரத்தையும்‌ தொல்காப்பியர்‌ காட்டிய: 
வழியே சென்று நன்கு விளக்கும்‌ நிலை எண்ணத்தக்கது.. 
இனி: இலக்கியம்‌ ' இலக்கணம்‌ இரண்டினுக்கும்‌ உரை 
எழுதிய நச்சினார்க்கனியர்‌ உரைநடடை நயம்‌ காணல்‌ 
சிறப்புடைத்து. 
**எழுத்தென்றது யாதனை எனின்‌, கட்புலனாகா 
உருவுங்‌ கட்புலனாகிய வடிவுமுடைத்தாக வேறு. 


1. கழகப்‌ பதிப்பு, பக்‌. 396. 
2, ட 471 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ ்‌ 1178 


வேறு வகுத்துக்கொண்டு தன்னையே உணர்த்தியுஞ்‌ . 
'சொற்கு இயைந்தும்‌ நிற்கும்‌ ஓசையையாம்‌, கட 
.:லொலி சங்கொலி முதலிய ஓசைகள்‌ பொருள்‌ 
உணர்த்தாமையானும்‌, முற்கு, வீளை, இலதை 
(முதலியன பொருளுணர்த்தினவேனும்‌ எழுத்தாகா. 
மையானும்‌ அவை ஈண்டுக்‌ கொள்ளாராயினார்‌. 
ஈண்டு உருவென்றது மனனுணர்வாய்‌ நிற்கும்‌ 
கருத்துப்‌ பொருளை, அது செறிப்பச்‌ சேறலானும்‌, 
செறிப்ப வருதலானும்‌, இடையெறியப்‌ படுதலா 
னும்‌, இன்பதுன்பத்தை யாக்கலானும்‌, உருவும்‌ 
உருவுங்‌ கூடிப்‌ பிறத்தலானும்‌, உந்தி முதலாகத்‌ 
'தோன்றி எண்வகை நிலத்தும்‌ பிறந்து, கட்புலனாந்‌ 
.தன்மையின்றிச்‌ செவிக்கட்சென்று உறும்‌ ஊறுடை 
மையானும்‌, விசும்பிற்‌ பிறந்து இயங்குவதோர்‌ 
தன்மை உடைமையானும்‌, காற்றின்‌ குணமாவ 
தோர்‌ உருவாம்‌ வன்மை மென்மை இடைமை 
கோடாலானும்‌ உருவே யாயிற்று, இதனைக்‌ காற்‌ 
றின்‌ குணமே என்றல்‌ இவ்வா?ரியர்‌ கருத்து, 
இதனை விசும்பின்‌ குணமென்பாரும்‌ உளர்‌,” 


என்று தொல்காப்பியப்‌ பாயிரத்திலேயே எழுத்தின்‌ தன்மை 
பற்றி விளக்கி, மேல்‌ அவவெழுத்ததிகாரத்திற்குத்‌ தெளிந்த 
கல்ல உரை எழுதிச்‌ செலலுகினரார்‌. நச்சினார்க்கினியர்‌ 
உவமையால்‌ எடுத்ததை . விளக்கும்‌ இறனை மெய்யின்‌ 
இயக்கம்‌ அகரமொடு சிவணும்‌' என்பசன்‌ உரையில்‌ 
கனகு கண்டு கொள்ளலாம்‌. 

“இறைவன்‌ இயங்கு தணைக்கண்ணும்‌ நிலைத்‌ 
.தஇணைச்கண்ணும்‌ பிறவற்றின்கண்ணும்‌ அவற்றின்‌ 
தன்மையாய்‌ நிற்குமாறு எல்லார்க்கும்‌ ஒப்ப முடிந்‌ 
.தூாற்போல அகரமும்‌ உயிர்க்கண்ணும்‌ தனிமெய்க்‌ 
கண்ணும்‌ கலந்து அவற்றின்‌ தன்மையாகவே நிற்கு 


1, தொல்‌. எழுத்து நச்சி: கழகப்‌ பதிப்பு பக்‌, 89 


118 தமிழ்‌ உரை நடை 





மென்பது சான்றோர்க்‌ கெல்லாம்‌ ஒப்ப முடிந்தது,” *1 
என்ற அவர்‌ உரையில்‌ அவர்‌ கொண்ட கடவுட்‌ பற்றும்‌. 
நன்கு விளங்கும்‌. இனிப்‌ பொருளதிகாரத்து ஐந்து இயல்‌: 
களுக்கும்‌ ௮வர்‌ உரை சிறந்ததாகும்‌; சொல்லுக்குச்‌ 
சொல்‌ பொருள்‌ நலம்‌ காண்டன்றார்‌. 'மெய்‌ தொட்டுப்‌: 
பயிறல' என்பதில '*தொடும்‌' என்னாது *பயிறல்‌' என்ற 
தால்‌ பெற்ற சிறப்பினை அவர்‌ உரை விக்‌ காணலாம்‌: 

*“இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்னர்ப்‌ பெரு 
நாணினளாகிய தலைமகள்‌ எதிர்‌ நிற்குமோ எனின்‌, 
தான்‌ பிறந்த குடிக்குச்‌ சிறந்த ஒழுக்கத்திற்குத்‌ 
கதுகாதது செய்தாளாதலின்‌, *மறையிற்‌ றப்பா 
மறையோ லஜொருவனை, மறையிற்‌ றப்பிய மறை. 
யோன்‌” போலவும்‌, “வேட்கை மிகுதியான்‌ வெய்‌ 
துண்டு புண்‌ கூர்ந்தார்‌” போலவும்‌, நெஞ்சும்‌ நிறை: 
யும்‌ தடுமாறி, “இனிச்‌ செயற்பால தியாது?' என்‌ 
றும்‌, *அஆயத்துள்ளே வருவான்‌ கொல்லோ”! 
என்னும்‌ அச்சங்‌ கூரவும்‌, “வாரான்‌ கொல்லோ!” 
எனக்‌ காதல்‌ கூரவும்‌, புலையன்‌ தீம்பால்‌ போல: 
மனங்கொள்ளா அனந்தருள்ளும்‌ உடையாளாய்‌, 
நாணுமறந்து காதலீர்ப்பச்‌ செல்லும்‌; சென்று: 
நின்றாளைத்‌ தலைவன்‌, *இவ்வொழுக்கம்‌ புறத்தார்‌' 
இகழப்‌ புலனாய்‌ வேறுபட்டாள்‌ கொல்லோ!” 
எனவும்‌, “அங்ஙனம்‌ மறை புலப்படுதலின்‌ இதனி' 
னூங்கு வரைந்து கொள்ளி னன்றி இம்மறைக்கு 
உடம்‌ படாளோ!” எனவும்‌ கருதுமாறு முன்‌ போல 
நின்ற தலைவியை மெய்யுறத்‌ தீண்டி நின்று குறிப்‌ 
பறியு மென்றற்குத்‌ (தொடும்‌” என்னாது, “பயிறல்‌” 


என்ரார்‌.'”” 
என்று உவமை வழியும்‌ பிறவமிகளிலும்‌ காட்டும்‌ உரையும்‌ 


1. தொல்‌, பொருள்‌. நச்சி, கழகப்‌ பதிப்பு, பக்‌. 43 
2. டீடீபக்‌. 19, 20 ப 


“முன்னைய உரையாசிரியர்கள்‌ 119 








நடையும்‌ சிறந்தன வாகும்‌. இவர்தம்‌ உரைப்போக்கும்‌ 
மேற்கோள்களும்‌ இவர்‌ காலத்தால்‌ பிந்தியவர்‌ என்பதைக்‌ 
காட்டுகின்றன. இவர்‌ சிந்தாமணி, பத்துப்பாட்டு, கலித்‌ 
தொகை முதலிய இலக்கியங்களுக்கும்‌ உரை கண்டார்‌ 
என்பதை அறிந்தோம்‌. அவற்றுள்‌ இரண்டொன்று 
காணலாம்‌: 


இதன்‌ கருத்து| இச்செய்யுட்கு அங்கமாகிய 
வருணனைகள்‌ கூறி, அதற்குரிய தலைவனைக்‌ காட்டு 
இன்றார்‌, இத்துணையும்‌ அவன்‌ தோன்றற்குக்‌ 
காரணம்‌ கூறி, அதற்கு முற்பிறப்பில்‌ அன்னப்‌ 
பார்ப்பைப்‌ பிரித்த தீவினை வந்து குரவரைப்‌ பிரித்‌ 
தலும்‌ கூற வேண்டுதலின்‌, திருவீழுக்‌ குற்றமை முற்‌ 
கூறுகின்றா ரென்றுணர்க. திருவிழுக்‌ குறுதலாவது, 
கட்டியங்காரற்கு அரசளித்தலும்‌ அமைச்சர்‌ சொற்‌ 
கேளாமையுமாம்‌.:*! 


என்று சீவக சிந்தாமணியின்‌ பாடலுக்குப்‌ பொருள்‌ 
கூறுவதோடு அதில்‌: ஆரியர்‌ காட்ட நினைந்த கருத்துகீ 
களும்‌, அக்கருத்துக்கள்‌ வழி அடுத்துவரும்‌ நிகழ்ச்சிகளின்‌ 
எடுத்துக காட்டும்‌ ச றப்பும்‌ ௦ பொருந்த உரை வகுத்‌ அள்ளார்‌. 
இவ்வாறே பத்துப்பாட்டிற்கும்‌ அவர்‌ கூறிய உரை நயம்‌ 
ஒன்று காணலாம்‌. முல்லைப்பாட்டிற்கு விளக்கம்‌ கூற வந்த 
அவர்‌, ப 


**இப்பாட்டிற்கு முல்லையென்று பெயர்‌ கூறினார்‌, 
முல்லை சார்ந்த கற்புப்‌ பொருந்தியதனால்‌: இல்லறம்‌ 
நிகழ்த்துதற்குப்‌ பரிந்து வருந்துணையும்‌ ஆற்றியிரு 
வென்று கணவன்‌ கூறிய சொல்லைப்‌ பிழையாமல்‌ 
ஆற்றியிருந்து இல்லறம்‌ நிகழ்த்திய இயற்கை 


3. சீவகசிந்தாமணி, (ஆறும்‌ பதிப்பு), டாக்டர்‌. 
ஐயர்‌, பக்‌: 105. 


12.0 தமிழ்‌ உரை நடை 
முல்லையா மென்று கருதி இருத்தலென்னும்‌ 
பொருடர முல்லையென்று இச்செய்யுட்கு நப்பூதனார்‌ 
பெயர்‌ கூறினமையின்‌, கணவன்‌ வருந்துணையும்‌ 
ஆற்றியிருந்தாளாகப்‌ பொருள்‌ கூறவே அவர்‌ கருத்‌ 
தாயிற்று, “தானே சேறல்‌' (தொல்‌, ௮௧. சூ, 27) 
என்னும்‌ வழியால்‌, அரசன்‌ தானே சென்றது இப்‌ 
பாட்டு.” 





என்று பாட்டின்‌ பெயருக்கே பொருள்‌ விளக்கிச்‌ செல்லும்‌ 
அவர்‌ உரை நடை சிறந்தது, இவ்வாறு தொல்காப்பியத்‌ 
துக்கு உரை கண்ட முற்கால உரையாசிரியர்களது உரை 
நடைப்‌ போக்கைக்‌ கண்ட நமக்கு இது சிலப்பதிகார 
உரை நடையினுக்கு மாறுபட்டதாகவும்‌, இறையனார்‌. 
களவியலுரைக்கு வேறுபட்டதாகவும்‌, எளிமையான நடை 
பெற்றதாகவும்‌, தான்‌ தோன்றிய காலத்திற்கு ஏற்ப 
வடமொழிக்‌ கொள்கை, சொற்கள்‌ பொருந்தியதாகவும்‌ 
இருக்கக்‌ காண்கிறோம்‌. இவர்தம்‌ உரைடடைகளே. பழங்‌ 
கால இலக்கிய இலக்கணங்களை நமக்கு நன்கு எடுத்துக்‌ 
காட்டுக றனவாதலின்‌, இவை இன்றேல்‌ தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றில்‌ எத்தனையோ இருண்ட காலங்கள்‌ தோன்றி 
இருக்கும்‌ என்பது உறுதி. இவ்வுரையாிரியர்கள்‌ காட்டும்‌ 
எத்தனையோ மேற்கோட்‌ பகுதிகளும்‌, நூல்களும்‌ இன்று 
நம்மால்‌ அறியக்கூடாத நிலையில்‌ இருக்கின்றன. அவைக 
ளெல்லாம்‌ இந்த உரையாசிரியர்கள்‌ காலத்தில்‌ சிறந்தவை 
யாய்‌ இருந்திருக்கலாம்‌. எனவே, மறைந்த இலக்கிய 
இலக்கண நூல்களை நாம்‌ இழந்த நிலையிலேயும்‌ அவற்றுள்‌ 
சிறந்த சிலவற்றையும்‌ அவம்றின்‌ பெயர்களையும்‌ நமக்கு 
நினைப்பூட்டி நிற்பதோடு, நூலாசிரியர்தம்‌ உள்ளப்‌ 
பாங்கினை உற்று அறிந்து, அவரவர்‌ பாடிய பாடல்‌ 
களுக்கும்‌ சூத்திரங்களுக்கும்‌ ஏற்ற பெற்றி அறிந்து 
உரை கண்டு நின்ற இவவுரையா?ரியர்களுக்குத்‌ தமிழ்‌ 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ 12% 


உலகம்‌ என்றென்றும்‌ கடமைப்பட்டதாகும்‌ இப்பகுதியில்‌ 
அக்காலத்தில்‌ வாழ்ந்த றந்த உரையாசிரியர்களாகிய 
அடியார்க்கு நல்லார்‌, பரிமேலழகர்‌ ஆகிய இவர்தம்‌ உரை 
வளத்தினைக கண்டு மேலே செல்லலாம்‌. 


சிலப்பதிகாரத்துக்கு உரை செய்தவர்‌ அடியார்க்கு' 
ஈல்லாராவர்‌ அவர்‌ காலத்தையும்‌ ஓரளவு அறுதியிட்டு 
முன்னமே கண்டோம்‌. அவர்தம்‌ உரைநடையும்‌ மற்ற 
உரையாசிரியர்களுடைய நடையை ஒட்டி யதாகவே 
அமைகின்றது. அவர்‌ இசை, நாடகம்‌ முதலியவற்றிற்கு 
விளக்கம்‌ காட்டுங்கால்‌ எத்தனையோ நூல்களையும்‌ கருவி 
களையும்‌ பழக்க வழங்கங்களையும்‌ காட்டிக்கொண்டே 
'செல்இன்றார்‌. அவர்‌ காலத்தில்‌ அத்துணை இசைக்‌ கருவி 
களும்‌ நடன அமைப்பு முறைகளும்‌ இருந்தன என அறிய : 
அவர்‌ உரையின்றி வேறு கிடைக்கவில்லை. அவர்‌ உரை 
சிலப்பதிகாரத்துக்கு முழுதும்‌ இல்லை. பத்தொன்பதாவது 
காதையாகிய ஊர்‌ சூழ்‌ வரியுடன்‌ அவர்‌ உரை முடிகின்றது. 
பின்‌ உரை இல்லாமைக்குக்‌ காரணம்‌ யாதோ அறியோம்‌. 
அதற்குள்‌ அவர்‌ வாழ்நாள்‌ எல்லையினின்று விளிந்தாரோ என 
மினைக்க வேண்டியுள்ளது. இருக்கும்‌ அந்த ஓர்‌ உரையே 
இடைக்காலத்‌ தமிழ்‌ நாட்டை உலகுக்குக்‌ காட்டும்‌ ஓளி 
விளக்காய்‌ இருக்கின்றது. சிலப்பஇகாரத்துக்கு அரும்பத . 
உரையாஇிரியர்‌ தம்‌ அரும்பத உரையும்‌ உண்டு. 


“அடியார்க்கு நல்லாருரையில்‌ காணப்படாத .பல 
மமேற்கோள்களும்‌ சில நாற்பெயர்களும்‌ இவவுரையிற்‌ 
காணப்படுஇன்‌ றன. வாக்கியங்களின்‌ முதலிறுதிகளையேனும்‌, 
முதலைமட்டு மேனும்‌, சொற்களை யேனும்‌ எழுதிப்‌ 
(பொரு ளெழுதுவதும்‌, ஓன்றையு மெழுதாது பொருளை 
மட்டும்‌ எழுதிக்கொண்டு போவதும்‌: இவ்வுரையாசிரிய 


122 


தமிழ்‌ உரை நடை 





ருடைய கொள்கையாக இருக்கின்றன.” என டாக்டர்‌ 
உ. வே. சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ முன்னுரையில்‌ குறித 
துள்ளார்கள்‌. இனி அடியார்க்கு நல்லார்‌ உரைக்கு, 


இரண்டு மேற்கோள்‌ கண்டு செல்வோம்‌; 


“*வாளாது மண்‌ மடந்தை' என்னாது, “கண்ண 
கன்‌ பரப்பின்‌ மண்ணக மடந்தை” என்று மிகுத்துக்‌ 
கூறினார்‌. அத்தன்மையாளைப்‌ போர்த்த நீலப்‌ 
படாத்தைத்‌ தன்‌ தேசினால்‌ நீக்கிய ஒளி என்றற்கு 
எனவே, செம்பியன்‌ மரபுயர்ச்சி கூறியவாரு 
யிற்று.” '* 

*₹டனிக்‌ கரியவன்‌ புகையினும்‌' என்பதற்குச்‌ 
சனி வாரம்‌ புகையினு மெனவுமாம்‌. இனிப்‌ புகை 
யினும்‌ தோன்றினும்‌ படரினும்‌ சுரப்ப எதிர நீர்‌ 
வாய்த்தலை ஓவிறந்‌ தொலிக்கு மொலியல்லது ஆம்பி 
முதலிய ஒலித்தல்‌ செல்லாமைக்குக்‌ காரணமாகிய 
காவிரி என முடிப்பினும்‌ அமையும்‌. புகையினும்‌. 
தோன்றினும்‌, படரினும்‌ என்ற உம்மைகள்‌, மழை. 
பெய்தொழில்‌ மாற இவற்றில்‌ ஒன்றே அமையு: 
மாகவும்‌, இவையெல்லாம்‌ சேரினும்‌ கடல்‌ வள 
னெதிர நெரிக்குமெனக்‌ காவிரியின்‌ சிறப்பை 
விளக்க நிற்றலிற்‌ சிறப்பும்மைகள்‌,. 

*அடித்திங்களென்பது தோன்றக்‌ குடகாற்றுக்‌. 
கூறினார்‌. நாணும்‌ மடனும்‌ பெண்மையவா தலின்‌, 
இவற்றைக்‌ கழிந்தே கடை கழிய வேண்டுதலிற்‌. 
“கடைகழி மகளிர்‌” எனப்‌ பொது மகளிர்க்குப்‌ 
பெயர்‌ கூறினார்‌; இவர்க்குக்‌ காதல்‌ பொருளின்‌ 
கண்ணதாகலிற்‌ *காதலஞ்‌ செல்வர்‌' என்றார்‌ 


*தம்மேற்‌ காதலை யுடைய செல்வரோடு” எனவு 


1. சிலப்பதிகாரம்‌. (6 ஆம்‌ பதிப்பு), டாக்டர்‌. ஐயம்‌ 


அவர்கள்‌ முன்னுரை, பக்‌. 19. 


2. டே (ஐந்தாம்‌ பதிப்பு) பக்‌, 152 
3. ஜே பக்‌, 275 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ 12.33 


மாம்‌; ௮ம்‌) சாரியை, நாவாய்‌-தோணி முதலா 
யுள்ள சாரசரங்கள்‌ .! 
. “மடந்‌ தங்கிய நெஞ்சத்தையுடைய கஞ்சனார்‌ 
'செய்த வஞ்சங்களைக்‌ கடந்தவனைத்‌ இசை நான்கினு 
முள்ள தேவர்கள்‌ போற்ற அரணம்‌ தொடர்ந்து 
முழங்கப்‌ பஞ்சவா்க்காக நூற்றுவார்பால்‌ தூது 
நடந்தவனை ஏத்தாத நா என்ன நாவே, 8 
இவையே அடியார்க்கு நல்லார்‌ உரையில்‌ நாம்‌ காணும்‌; 
சில மேற்கோள்கள்‌. 

இறுதியாகப்‌ பரிமேலழகர்‌ உரை வளம்‌ கண்டு: 
முடிப்போம்‌; இவர்‌ குறள்‌, பரிபாடல்‌ இரண்டிற்கும்‌ உரை 
எழுதியள்ளமை அறிவோம்‌. அவற்றுள்‌ குறள்‌ உரையே- 
நன்கு உலகறியப்பட்டதாகின்றது. இவர்‌ எழுத்தின்‌ 
வழிச்‌ சென்று காண்போம்‌: 

உரைப்பாயிரமாக இவர்‌ தொடங்கும்‌ உரையே: 
சிறந்ததாக அமை௫ூன் றது. 

“இந்திரன்‌ முதலிய இமையவர்‌ பதங்களும்‌ 
அந்தமிலின்பத்து அழிவில்‌ வீடும்‌ நெறியறிந்து எய்து 
தற்குரிய உறுதியென உயர்ந்தோரான்‌ எடுக்கப்‌ 
பட்ட பொருள்‌ நான்கு, அவை அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு என்பன. அவற்றுள்‌' வீடு என்பது 
சிந்தையும்‌ மொழியும்‌ செல்லா நிலைமைத்தாகலின்‌, 
துறவறமாகிய காரண வகையாற்‌ கூறப்படுவ 
கல்லது இலக்கண வகையாற்‌ கூறப்படாமையின்‌, 
நூற்களாற்‌ கூறப்படுவன ஏனை மூன்றுமேயாம்‌.””” 
மேலும்‌ இரண்டு உரைநலம்‌ கண்டு முடிப்போம்‌:- 

“இருள்சேர்‌ இருவினையும்‌' என்ற குறளின்‌ உரையில்‌... 


1. சிலப்பதிகாரம்‌--ஐந்தாம்‌ பதிப்பு, பக்‌. 372 
2. ஷேபக்‌, 457, 


3. கழகப்‌ பப்பு, பக்‌. 1, 


124 ... தமிழ்‌.உரைநடை 





“இன்ன தன்மைத்தென ஒருவராலுங்‌ கூறப்‌ 
படாமையின்‌, அவிச்சையை இருள்‌ என்றும்‌, நல்‌ 
வினையும்‌ பிறந்தற்‌ கேது வாகலான்‌, “*இருவினையுஞ்‌ 
சேரா” என்றுங்‌ கூறினார்‌. இறைமைக்‌ குணங்கள்‌ 
இலராயினாரை உடையரெனக்‌ கருதி அறிவிலார்‌ 
கூறுகின்ற புகழ்கள்‌ பொருள்‌ சேராவாகலின்‌, அவை 
முற்றவுடைய இறைவன்‌ புகழே *பொருள்‌ சோர்‌ 
புகழ்‌” எனப்பட்டது, புரிதல்‌-எப்பொழுதும்‌ 
சொல்லுதல்‌, ”?1 
எனச்‌ சொற்குச்‌ சொல்‌ விளக்கம்‌ தருதல்‌ நன்கு விளங்கும்‌. 


இனி, அதிகாரத்‌ தலைப்பைக்கொண்டு, அதற்கு 
“விளக்கந்தரும்‌ வகையில்‌ பல தலைப்புக்கள்‌ நன்கு எடுத்‌ 
_தாளப்‌ பெறுகின்றன. அவற்றுள்‌ (கள்ளாமை'ககு இவர்‌ 
“கொள்ளும்‌ பொருள்‌ காண்போம்‌: 


**கள்ளாமை, அதாவது, பிறருடைமையா 
யிருப்ப தியாதொரு பொருளையும்‌ அவரை வஞ்‌ 
சித்துக்‌ கொள்ளக்‌ கருதாமை. கருதுதலும்‌ செய்த 
லோடத்தலின்‌ கள்ளாமை” என்றார்‌. இல்வாழ்‌ 
- வார்க்காயின்‌, தமரொடு விளையாட்டு வகையால்‌ 
. அவரை வஞ்சித்துக்‌ கோடற்கு இயைந்த பொருள்‌ 
- களை அங்ஙனம்‌ கொள்ளினும்‌ அமையும்‌; துறந்தார்க்‌ 
காயின்‌ அதனைக்‌ கருதிய வழியும்‌ பெரிய 
 தோரிழுக்காமாதலின்‌? இது துறவறமாயிற்று. 
புறத்துப்போகாது மடங்கி ஒரு தலைப்பட்டு 
உயிரையே நோக்கற்பாலதாய அவர்‌ மனம்‌, ௮ஃ 
தொழிந்து புறத்தே போந்து, பஃறலைப்‌ பட்டு 
உடம்பின்‌ பொருட்டுப்‌ பொருளை நோக்குதலே 
யன்றி, அதுதன்னையும்‌ வஞ்சித்துக்‌ கொள்ளக்‌ கருது 
தல்‌ அவர்க்குப்‌ பெரியதோரிழுக்காதல்‌ அறிக, இவ்‌ 
வாறு வாய்மை முதற்‌ கொல்லாமை யீராய நான்கதி 


1. திருக்குறள்‌. கழகப்‌ பதிப்பு, பக்‌. 5 


முன்னைய உரையாசிரியர்கள்‌ 125 


காரத்திற்கும்‌ ஒக்கும்‌, பொருள்பற்றி நிகழும்‌ 
குற்றத்தை விலக்குகின்றதாகலின்‌, இது காமம்‌ 
பற்றி நிகழ்வதாகிய கூடா ஒழுக்கத்தின்‌ பின்‌ 
வைக்கப்‌ பட்டது.” ப 
என்று ஒரு சொல்லுக்குப்‌ பல துறையில்‌ ஆயது பொருள்‌ - 
காண்கின்றார்‌ பரிமேலழகர்‌. இப்படியே பலப்‌ பலவாக: 
உரை நயத்தினையும்‌, அமைப்பையும்‌, பிறவற்றையும்‌ . 
கண்டுகொண்டே செல்லின்‌ உரைநடையின்‌ அடுத்த. 
காலத்தை எட்டிக்‌ காண்பதென்பதுகூட இயலாது. 
எனவே, இக்காலத்தில்‌ வாழ்ந்த உரையாசிரியர்களது : 
உரைத்‌ இறனை இந்த அளவோடு கபிறுத்தி, மேலே- 
செல்லுதல்‌ அமைவுடைத்தாகும்‌ எனக்‌ கருதுகின்றேன்‌. : 


தமிழர்‌ பொற்காலமெனச்‌ சிறந்த பிற்காலச்‌ சோழர்‌ 
காலத்தே இவ்வாறு பல்வேறு இடங்களில்‌--தமிழ்‌ காட்டுப்‌ 
பல பகுதிகளில்‌--தோன்றி, பழம்பே ரிலக்கியங்களுக்கும்‌. 
இலக்கணங்களுக்கும்‌ தெளிவான விளக்கங்கள்‌ தந்து 
தமிழை வளர்த்ததோடு, தமிழ்‌ இலக்கியத்திலேயே 
தொல்காப்பியரால்‌ சொல்லப்பட்டு இடையில்‌ இலல்யாய. 
மறைந்த உரைநடை இலக்கியத்தினைப்‌ போற்றிப்‌ புரந்து: 
நாட்டுக்கு அளித்த இந்த உரையாசிரியர்கள்‌ இலரேல்‌:: 
தமிழ்‌ இன்று இருக்கும்‌ ஈல்ல நிலையில்‌ இருந்திராது- 
என்பதை வரலாற்றாளர்‌ நன்கு அறிவர்‌. தமிழ்‌ உரை 
நடை இலக்கியமே இந்தப்‌ பதினோராம்‌ நூற்றாண்டிற்கும்‌ : 
பதினான்காம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்பட்ட காலத்திலே : 
தான்‌ பல்வேறு வகையில்‌ நன்கு வளர்ச்சியடைந்தது - 
என்னலாம்‌. இக்காலத்திலேயே, இவவுரை கடையை: 
ஓட்டி வேறொரு வகையில்‌ தமிழ்‌ காட்டில்‌ வளர்ந்த உரை? 
நடையை இனிக்‌ காண்போம்‌. 





1. திருக்குறள்‌, கழகப்‌ பதிப்பு, பக்‌, 101 


ச 
கல்வெட்டுக்கள்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ மிகு பழங்காலந்‌ தொட்டு வீரர்‌ வழி 
ஈபாடு வழககத்தில்‌ இருந்து வந்ததை நன்கு அறிவோம்‌. 
“போர்க்களத்தே தம்மை மறந்து, தம்‌ வாழ்வைத்‌ தியாகம்‌ 
செய்து, நாட்டுக்காக உயிர்‌ விடும்‌ நல்லவரைப்‌ போற்றும்‌ 
. நர்கரிகப்‌ பண்பாட்டு வழக்கம்‌ தமிழ்‌ மக்களிடம்‌ நெடுங்‌ 
காலமாகவே பழக்கத்தில்‌ இருந்து வந்ததைத்‌ தமிழ்‌ 
காட்டு இலக்கியங்களும்‌ அவற்றின்‌ வழி எழுந்த 
வரலாறுகளும்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றன. ௮வ்‌ 
வீரர்களை மக்கள்‌ எவ்வாறு வழி பட்டார்கள்‌? மறைக்‌ 
,தாரைப்‌ போற்ற மக்கள்‌ பல்வேறு வழிகளைக்‌ கையாளு 
வதைக்‌ காண்கின்றோம்‌. ஈம்‌ நாட்டில்‌ வாழும்‌ கஇறித்த 
வர்கள்‌, இறந்தவர்களைப்‌ புதைத்து, அப்புதையிடத்தின்‌ 
“மேல்‌ இறந்தாரைப்‌ பற்றிய புகழுரைகளை எழுதிய 
கற்களை நிலைநாட்டி. வழிபடுவதைக்‌ காண்இிரம்‌. மற்றும்‌ 
“சமயத்துறையில்‌ வல்லவரை அடக்கம்‌ செய்து, *சமாதி' 
கட்டி, அதன்‌ மேல்‌ கற்களில்‌ அவர்தம்‌ சிறப்புக்களைப்‌ 
பொறித்து வைப்பதையும்‌ காண்டுன்றோம்‌. இந்த நிலையில்‌ 
. பழங்காலத்தில்‌, தொல்காப்பியர்‌ காலத்துங்கூட வீரர்களைப்‌ 
 பரவிவரீதுள்ள சிறப்பினைக்‌ காண்‌இன்றோம்‌. 

“ஆடவர்‌ 

பீடும்‌ பெயரும்‌ எழுதி அதர்தொறும்‌ 

பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகல்‌"! 

என்றும்‌, 


1. அகம்‌. 7 


கல்வெட்டுக்கள்‌ 127. 


பீடும்‌ பெயரும்‌ எழுதி அதர்தொறும்‌ 

இனிஈட்‌ டனரே கல்லும்‌.' 
ன்றும்‌ வழங்கும்‌ பழம்‌ பாடல்களுடைய அடிகள்‌ இவ்‌ 
வாறு சிறந்த வீரர்தம்‌ பெருமையையும்‌ புகழையும்‌ எழுதி, 
வியிடைகளிலே கண்டார்‌ உணர்ந்து போற்றும்‌ வகையில்‌ 
அமைத்து, அதற்குப்‌ பீலியும்‌ மாலையும்‌ சூட்டி வழி 
பட்டார்கள்‌ என்பதைக்‌ காட்டுகின்றன. இவ்வாறு 
'போர்க்களத்தில்‌ புறங்கொடாது செயலாற்றிச்‌ சிறந்த 
வீரரையன்‌ றி அக்காலத்தில்‌ நெல்லும்‌ பூவும்‌ இறைத்து 
'வேறொரு தெய்வத்‌ தயும்‌ தமிழ்‌ மக்கள்‌ வணங்கவில்லை 
எனவும்‌, அவர்தம்‌ வீர வழிபாடு காட்டில்‌ ஏங்கும்‌ காணும்‌ 
நலல வழிபாடாய்‌ இருந்ததெனவும்‌ மாங்குடி கிழார்‌ 
கூறுகின்றார்‌. 

ஒன்னாத்‌ தெவ்வர்‌ முன்னின்று விளங்கி 

ஒளி£றந்து மருப்பிற்‌ களிறெறிந்து வீழ்ந்தெனக்‌ 

கல்லே பரவி னல்ல்து 

நெல்லுகுத்துப்‌ பரவும்‌ கடவுளும்‌ இலவே.'* 
என்னும்‌ அவர்‌ அடிகள்‌ இவ்வுண்மையைப்‌ புலப்படுத்தும்‌. 
எனவே, மிகு பழங்காலம்‌ தொட்டுக்‌ கருங்கல்லாகிய 
சிலையிலே புகழை நல்ல எழுத்துக்களால்‌ பொறித்து 
கிலைநாட்டினமை புலனாகும்‌. இந்தக்‌ கல்லில்‌ எழுத்து 
வடிகீகும்‌ வழக்கம்‌ பிற்காலத்தில்‌ பல்கிப்‌ பெருகியது. 
தமிழ்‌ நாட்டிலே இடைக்காலத்தில்‌ பலப்பல பெருங்‌ 
கோயில்கள்‌ எழலாயின. மலையே காண முடியாத தஞ்சை 
நாட்டிலே வானளாவிய கோபுரங்களையும்‌ மதில்களையும்‌ 
கொண்ட நாற்றுக்‌ கணக்கான பெருங்கோயில்களை இடைக 
காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டைச்‌ சிறக்க ஆண்ட சோழர்கள்‌ 
கிறுவினார்கள்‌. அவர்களுக்கு முன்‌ வாழ்ந்த பல்லவர்கள்‌ 


எழி புறம்‌. 335 


128 தமிழ்‌ உரை நடை. 


அத்துறையில்‌ ஓரளவு கருத்திருத்தினார்கள்‌. அவர்கள்‌ 
குடைந்த குகைக்‌ கோயில்களிலும்‌ பிறவிடங்களிலும்‌; 
கல்லில்‌ எழுத்துக்களைச்‌ செதுக்கி வைத்துள்ளார்கள்‌, 
கல்லில்‌ உருவங்களையும்‌ சித்திரங்களையும்‌ செதுக்கும்‌ கலை: 
நர்ட்டுக்கு மிகப்‌ பழமையானதுதான்‌ என்றாலும்‌, எழுத்துக்‌ 
களைப்‌ பொறிக்கும்‌ நிலை பல்லவர்‌ காலத்திலே வளர்ந்து.. 
பிற்காலச்‌ சோழர்‌ காலத்திலே சிறது, இற்றை வரையிலே 
ஓரளவு வாழ்ன்றது என்பதை வரலாற்றுளர்‌ நன்கு. 
அறிவர்‌, 


உருவத்தைக்‌ கல்லில்‌ வடிப்பது கடினமே. ஆயினும்‌,. 
அதனினும்‌ கடினம்‌ எழுத்தைக்‌ கலலில்‌ செதுக்குவது. 
தமிழ்‌ எழுத்துக்களின்‌ அமைப்பு நேர்க்கோடுகளால ஆன” 
தன்று; எத்தனையோ வளைவுகளை உடையது, அந்த வளைவு: 
களையெலலம்‌ மிகச்‌ சிறிய அளவிலேயே கருங்கலலில்‌ உளி 
யால்‌ பொறிப்பதென்பது அவ்வளவு எனளிதனறு.. 
பொறிக்கும்‌ போது புள்ளியோ, வளைவோ, காலோ பிலை: 
கெடினும்‌ பொருள்‌ மாறுபாடு ஏற்படும்‌. ஆயினும்‌, தமிழ்‌. 
நாட்டில்‌ அந்தக்‌ கலையைப்‌ புலவர்கள்‌ நன்கு வளர்த்தார்கள்‌. 
அதனால்‌ இடைக்காலத்தில்‌ தமிழும்‌ உரைநடையும்‌ தழைத்‌. 
தோங்கின என்னலாம்‌. 


முதன்‌ முதல்‌ பொதுக்‌ கல்வெட்டுக்களைத்‌ தமிழில்‌: 
வெட்டியவர்‌ பல்லவர்களே. ஆயினும்‌ அவர்கள்‌ மூ தலில்‌: 
குமிழில்‌ கல்வெட்டுககலா வெட்டவில்லை. அவர்கள்‌ 
வழங்கிய பிராகிருதத்திலும்‌, பின்பு வடமொழியிலும்‌ 
வெட்டிக்‌ கடைசியாகவே ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்‌. 
காலத்திலேகான்‌ அவர்கள்‌ தமிழில்‌ கல்வெட்டுக்களை 
வெட்டத்‌ தொடங்கினார்கள்‌. பின்‌ வந்த தஞ்சைச்‌ சோழர்‌ 
களோ, அவவெட்டுக்களை மிகவும்‌ விரிவுபடுத்தித்‌ தமிழ்‌. 
நாடெங்கணும்‌ நிலை பெறச்‌ செய்தார்கள்‌. அ௮க்கல்‌ 


கல்வெட்டுக்கள்‌ 129 





வெட்டுக்கள்‌ மூன்று கூறுபாடுகளைக்‌ கொண்டவை. முதற்‌ 
பகுதியில்‌, ௮கீகல்வெட்டுத்‌ தோன்றிய காலத்து அரசனைப்‌ 
பற்றிப்‌ .பாராட்டப்பட்டிருக்கும்‌. அப்பகுதி பிற்காலச்‌ 
சோழர்‌ ஆட்சியில பெரும்பாலும்‌ அகவற்பா அமைப்பி 
லேயே அமைந்தது. இரண்டாவது பகுதி, இன்னவர்‌ இன்ன 
அறத்திற்காக நன்கொடை தந்தது என்ற சிறப்புக்‌ குறிக்கப்‌ 
பெற்றிககும்‌. கடைசி பகுதியிலோ, ௮வ்வறக்தை என்றும்‌ 
அழியாது பாதுகாக்க வேண்டிய அவசியம்‌ பற்றியும்‌, 
அவவாறு கரவாவிடின்‌ நேரும்‌ இன்னல்‌ பற்றியும்‌ குறித்த 
ருக்கும்‌. பின்னவை இரண்டும்‌, உரை நடைகளாகவே 
பெரும்பாலும்‌ அமைந்திருக்கும்‌. இந்தப்‌ பெருங்‌ கல்‌ 
வெட்டுக்களே இடைக்காலத்‌ தமிழ்‌ நாட்டு வரலாற்றை 
உலகுக்கு நன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றன எனபர்‌ 
ஆராய்ச்சியாளர்‌. ப உ ஆ 

இவ்வாறு முதலில்‌ அரசர்‌ பெருமையைக்‌ கூற 
வருகின்‌ ற பகுதியை இலக்கண நூலோர்‌ 'மெய்க்கீர்த்தி' 
என்பர்‌. அரசன்‌ புகழ்‌ மெய்ப்புகமாகப்‌ போற்‌ றப்படு 
கஇன்றமையின்‌; அது மெய்க£ர்த்தியாயிற்றுப்‌ போலும்‌/ 
முதற்பகுதியில்‌ அவ்வவ்வரசர்கள்‌ செய்கின்ற போர்களையும்‌, 
வெற்றிகளையும்‌, வேறு சிறப்புச்‌ செய்திகளையும்‌ காணலாம்‌. 
அது பறறி நாம்‌ இங்கு. அராய வேண்டா. அது 
வரலாழற்றுக்குத்‌. தேவையான்து.. மேலும்‌, அது அகவற்பா 
வகையில்‌ அமைவது. பின்வரும்‌ உரை. நடைப்‌ பகுதிகளே 
சுண்டு நாம்‌ நோக்கத்தக்கவை. இப்பகுதிகளிழ்‌ சிலவர்‌ ற்றை 
நாம்‌ காணின்‌, அக்கால உரை நடையை ஒருவாறு உணர்ந்த 
வராவோம்‌. ப 

இக்கல்வெட்டுக்க ளெல்லாம்‌ உரை நடையாலான்வை 
தாம்‌. என்றுலும்‌, எழுத்துக்களைப்‌ பொறிக்கும்‌ . போது 
எத்தனைத்‌ தொல்லைகள்‌ உண்டாகின்றன! அவ்வாறு 
பொறிக்கும்‌ போது சில -பெயர்களும்‌, சொற்றொடர்களும்‌, 

9 ண்‌ 


130. தமிழ்‌ உரை நடை 





அவற்றின்‌ பொருள்களும்‌ மாறுபட்டு நிற்கின.றன 
அவற்றின்‌ மாறுபாட்டையெல்லாம்‌ நோக்கின்‌, சிலவிடங 
களில்‌ இதுவும்‌ தமிழ்‌ மொழிதானா. என்ற ஐயங்கூடச்‌ சில 
சமயங்களில்‌ உண்டா விடும்‌. இக்கலவெட்டுக்கலாப்‌ படி 
- எடுத்து, ஒழுங்குபடுத்தி, எழுத்துக்களைக கோவைப்படுத்துி 
மற்றவர்களுக்கு விளங்க வைப்பதில்‌ உள்ள தொல்லையை 
அத்துறையில்‌ பணியாற்றும்‌ வல்லவர்களே உணர்வார்கள்‌. 
சொற்கள்‌ பிழைபடப்‌ படியெடுக்கப்‌ பெறின்‌ உண்டாகும்‌ 
பொருட்கேட்டையும்‌, அதனால்‌ விளையும்‌ மாற்றங்களையும்‌ 
கல்வெட்டுக்களை அராய்பவர்‌ உணர்வர்‌. அவை பற்றி 
யெல்லாம்‌ சென்னை அரசாங்கக்‌ கோயில்‌ சாசனங்களை 
வெளியிட்டு முன்னுரை எழுதிய திரு, தி. நா. சுப்பிரமணியம்‌ 
அவர்கள்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுகிறார்கள்‌. *எழுதஇினவன்‌ 
ஏட்டைக்‌ கெடுத்தான்‌; பாடினவன்‌ பாட்டைக்‌ கெடுத்தான்‌,” 
என்ற ஒரு முதுமொழி நாட்டில்‌ உண்டு. அது போன்றே 
படி எடுப்பவர்‌ சற்று வேறுபடினும்‌, அதைப்‌ படிப்பவர்‌ 
மாறுபடினும்‌ எலலாம்‌ கெடுதலாகவே முடியும்‌. திரு. 
சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ காட்டும்‌ இரண்டொரு மேற்கோற்‌ 
களைக்‌ காண்போம்‌: ப 


_ அவைகளை ஊன்றிக்‌ கவனித்தால்‌, ஒரு விஷயம்‌ 
தெளிவாக விளங்கும்‌. அவற்றைப்‌. படித்துப்‌ பிரதி செய்த 
வர்கள்‌ சாசனங்களிலே பயின்று வநீத எழுத்துக்களையும்‌ 
வாசகப்‌ போக்கையும்‌ ஈன்றாக அறிந்து, சரியாகவே படித்தி 
ருக்கருர்கள்‌; ஆனால்‌, பிரதி செய்யும்போது '' மட்டும்‌ 
அப்படியே எழுத்துக்கு எழுத்துச்‌ சரியாகப்‌ பிரத செய்ய்‌ 
வில்லை; தாங்கள்‌ எழுதுகின்ற விதம்‌ கொச்சைய்ர்கப்‌ | ப்ல்‌ 
'பிழைகளுடன்‌ பிரதி செய்திருக்கிறார்கள்‌. ்‌ உதாரணமாக 
ரநான்‌', நடக்க! என்பன போன்றவ ற்றை “னான்‌”... னால்‌" 


டம்‌ ப 


டக்க, என்றெல்லாம்‌ . (ரது. த இ செய்திருக்குர்கள்‌.. 


கல்வெட்டுக்கள்‌. 13 


*போதாதென்று' என இருப்பதைப்‌ *பொரறுதென்று' என 
எழுதியிருக்கிறார்கள்‌."' 


“சாசனங்களைக்‌ கல்லிலே வெட்டியவர்களும்‌ இத்தகைய 
பிழைகளைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. அவற்றோடு இவைகளும்‌ 
சேர்ந்து கொண்டன. ஓவ்வொரு தடவையும்‌ பிரத செய்யும்‌ 
போது இத்தகைய பிழைகள்‌ கூடிக்‌ கொண்டே போய்க்‌ 
கடைசியில்‌ சாசனப்‌ போக்கே : உருத்‌ தெரியாமல்‌ மாறி 
விடுகிறது. ' 


“சேந்த மங்கலத்திலே காடவராயன்‌ எடுப்பித்த கோயில்‌ 
“வாணிலை கண்ட வீர ஈச்வரம்‌' எனப்‌ பெயர்‌, பெற்றது. 
அந்தப்‌ பெயரைப்‌ பிரதி செய்தவர்கள்‌ வானில்‌ கண்ட.வீர 
சச்வரம்‌' என்று எழுதக்‌ கடைசியிலே அது, “வா நீலகண்ட 
வீரேச்வரம்‌' என மாறி விட்டது. அதே மாதிரி சாசனங்‌ 


களிலே அதிகமாகப்‌ பயிலப்பட்டு வரும்‌ சொல்லான 


“பள்ளித்‌ தாமம்‌" என்பது பள்ளித்‌ தர்மம்‌', “பள்ளித்‌ தற்மம்‌', 
“பள்ளித்‌ தறுமம்‌' என்பன போலப்‌ பற்பல விதமாக எழுதப்‌ 
பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 

**இக்குறை காணப்படுவது தமிழ்ப்‌ பகுதியிலே கான்‌; 
சோசனங்களின்‌ நடு நடுவே சிறந்த எழுத்துக்களில்‌ உள்ள 
சமஸ்கிருத்ப்‌ பகுதியைப்‌ பிழை இல்லாமல்‌ இரந்த எழுத்துக்‌ 
களில்‌ பிரதி செய்திருப்பதைகண காணலாம்‌. ஆனால்‌, .சில 
இடங்களில்‌ அந்தப்‌ பகுதியும்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ எழுதப்‌ 
பெ ற்றிருக்கின்றது.' அப்போது தமிழ்ப்‌ பகுதியில்‌ குறிப்‌ 
பிட்ட பிழைகள்‌ அங்கும்‌ புகுந்து விட்டன,” என்ஒிருர்‌.!. , 

இவ்வாறு சாசனப்‌ பகுதியில்‌ உள்ள தமிழ்ப்‌. பகுதி 
களின்‌ நிலைமாற்றத்தையும்‌ தடுமாற்றத்தையம்‌ காணுங்‌ 


த தென்னந்தியக்‌ கோயில்‌ - சாசனங்கள்‌, ப பாகம்‌, [2 
பக்‌. 1 (முன்னுரை) தம 


132 தமிழ்‌ உரை நடை 





கால்‌, அவர்கள்‌ இச்சாசனங்களை வெளிக்‌ கொண்டுவர: 
. எவ்வளவு பாடுபட்டிருக்கவேண்டும்‌ என்பதை எண்ணிப்‌: 
பார்க்க வேண்டும்‌. இத்தனை பாடுகளும்‌ பட்டும்‌ சாசன 
களாூய கல்வெட்டுக்கள்‌ தமிழில்‌ வெளிவரவில்லையானால்‌,. 
- இடைச்காலத்‌ தமிழ்‌ காட்டைப்பற்றி ஒன்றும்‌ அறிந்து 
கொள்ளவே வழி இராதனறோ! 


இனி, இச்சாசனங்களை இவ்வாறு உலகறியச்‌ செய்த. 
வர்‌ யாவர்‌? தமிழரா? தழிழ்‌ நாட்டு மன்னரா? தமிழ்‌. 
நாட்டு மக்களா? இந்தியரா? இல்லை, என்றோ, யார்‌. 
யாரோ, எங்கெங்கோ, மூலை முடுக்குகளிலெல்லாம்‌ வெட்டி 
'வைத்த இக்‌ கலவெட்டுக்களைப்‌ பாரறியச்‌ செய்த பெருமை: 
ஆங்கிலேயருக்கே உரியது. ஆங்கிலேயர்‌ ஆளும்‌ காலத்தில்‌: 
நாட்டுக்கலை வளர்வதற்குச்‌ ரில ஈன்மைகளும்‌ செய்திருக்‌. 
இன்றனர்‌. அவற்றுள்‌ ஒன்று இக்‌ கல்வெட்டு ஆராய்ச்சி; 
ஆயினும்‌, தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை இக்‌ கல்‌ 
'வெட்டுக்களைா ௮ழியாமல காத்து வைத்தவர்கள்‌ மக்களே 
யாவார்கள்‌. இன்று பழம்பெருங்‌ கோயில்களைப்‌ புதுப்‌ 
பிக்க வருகின்றவர்கள்‌, கல்வெட்டுக்கள்‌ தாங்கிய பல: 
மதிற்சுவர்களை இடித்துத்‌ தரை மட்டமாக), தங்கள்‌ 
கருத்துப்படி புதுப்புதுச்‌ சுவர்களைக்‌ கட்டலாம்‌.. ஆயினும்‌, 
கடந்த சில அண்டுகளாக, இக கல்வெட்டின்‌. அருமை 
அறிந்தபின்‌ யாரும்‌ அவ்வளவு எளிமையில்‌ எக்கோயிலையும்‌ 
இடிக்க முடியாது. . (பழம்‌ பொருள்‌ பாதுகாப்புப்‌ பகுதி! 
(கா௦860100108 0801.) அவற்றைப்‌ பாதுகாத்துப்‌: 
போற்றிப்‌ புரக்கின்றது. 

..... பண்டைக்‌ . காலத்திலும்‌ பிற்காலத்திலும்‌ தமிழ்‌. 
மன்னரும்‌ இவ்வகையில்‌ இக்கல்வெட்டுக்களைக்‌ காப்பாழ்‌: 
றியே வ$தனர்‌. பண்டைக்‌ காலத்தில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
'கோயில்‌ மேற்பார்வையாளர்கள்‌ இக்கல்வெட்டுக்களுக்கு, 
எண்ணெய்‌ பூசியும்‌, வேறு பழுது. நேராமல்‌: பாதுகாத்தும்‌. 


_ கல்வெட்டுக்கள்‌ 133 


வந்தார்களாம்‌. சிதையும்‌ நிலையில்‌ உள்ள சில கல்வெட்டு 
களைச்‌ செப்புத்‌ தகடுகளில்‌ படி எடுத்து வைத்தார்களாம்‌. 
பழுதுற்ற கோயில்களைப்‌ புதுப்பிக்கத்‌ தொடங்குமுன்‌ 
அவற்றிலுள்ள கல்வெட்டுக்ககசைன ஓலைகளில்‌ எழுதி 
வைத்துப்‌ பின்‌ பணி முடித்ததும்‌ அப்படியே செதுக்கி 
வைப்பார்களாம்‌. இவற்றைச்‌ சில சாசனங்களே மமக்குக்‌: 
காட்டுகின்றன.  திருக்காலிவல்லக்‌ கோயிற்‌ சாசனம்‌, 
“*ஸ்வஸ்தி ஸ்ரீ, இிருமண்டபமிழிச்சி யெடுப்பதற்கு 
முன்புள்ள சிலாலேகைப்படி'” என்றே தொடங்குகிறது. 
அப்படியே திருவல்லக்‌ : கோயிலின்‌ வானவன்‌ மாதேவி 
பார்‌. சாசனம்‌ ஓன்றும்‌ ₹ஸ்ரீவிமானம்‌ இமழித்துவதற்கு' 
முன்புள்ள சிலாலேகைப்படி.” எனத்‌ தொடங்குகிறது. 
எனவே, படி. எடுத்து மறுபடியும்‌ பொறிக்கும்‌ வழக்கம்‌ 
நாட்டில்‌ பழங்காலந்தொட்டு இருந்து வந்தது என்பதை 
அறியலாம்‌. ப 

இவவாறு பாதுகாக்கப்பட்ட கல்வெட்டுக்களை. வெளிக்‌ 
"கொணர்ந்து காட்டியவர்‌ ஆங்கிலேயர்‌ என்றோம்‌. 
அவரைப்‌ பற்றித்‌ தென்னிந்தியக்‌ கோவிற்‌ சாசன முன்‌ 
னுரை நன்கு விளக்குகிறது. ஸ்காத்துலாந்து தேசத்து 
லூலி என்னும்‌ தீவில்‌ க, பி. 1753ல்‌ பிறந்து, 1782ல்‌ 
இந்தியாவிற்குப்‌. பொறியாளராக (1ார166்‌) வந்த 
அறிஞர்‌ லெப்டின்னட்‌ கர்னல்‌ காலின்‌ மக்கென்சி என்பவரே 
அவவறிஞராவார்‌. அவர்‌ வாழ்வின்‌ பெரும்பாகம்‌ தென்‌ 
னட்டிலேதான்‌ கழிந்தது. சென்னை *சர்வேயர்‌ ஜெனரல்‌” 
பதவி வகித்த அவர்‌, குமரி முதல்‌ இருஷ்ணாவரையில்‌ 
பலமுறை செல்லவேண்டியவரானார்‌. அக்காலத்திலே 
தான்‌ அவர்‌ தேடித்தேடி சாசனங்களைப்‌ பிரதி செய்து 
தம்‌ பணியையும்‌ குறைவின்றி: நடத்தி வந்தார்‌. இந்தப்‌ 
பிரதி வேலை முதலியவற்றிற்குச்‌ சம்பளத்தில்‌ உடன்‌ 
உதவிக்காகத்‌ தனியாக வேறு சிலரையும்‌ நியமித்திருந்‌ 


134 தமிழ்‌ உரை ஈடை. 


தார்‌. 1818ல்‌ அவர்‌, இந்திய சர்வேயர்‌ ஜெனர'லாக:-. 
உயர்வு பெற்றுக்‌ கல்கத்தாவிற்குச்‌ சென்றகாலை அனைத்‌. 
தையும்‌ கொண்டு சென்ருூர்‌. அங்கு அவர்‌ அவற்றைத்‌ 
தொகுத்து வெளியிட நினைத்தார்‌. அங்குச்‌ சென்ற. 
- மூன்றாம்‌ வருடம்‌ (1821) அவர்‌ மறைந்தார்‌, 

பின்பு அவருடைய கையெழுத்துப்‌ பிரதிகளை அவர்‌ 
தம்‌ மனைவியாரிடமிருந்து அக்காலத்தில்‌ கவர்னர்‌ ஜென 
ரலாய்‌ இருநத ஹேஸ்டிங்ஸ்‌ பிரபு, கம்பெனி உத்தரவு: 
பெற்று, 10,000 பவுன்‌ விலை கொடுத்து வாங்‌இஞர்‌, பிறகு; 
எச்‌. எச்‌. வில்சன்‌ என்பார்‌, அவற்றின்‌ பட்டியல்‌ தயாரிக்கும்‌ 
பொறுப்பை - ஏற்றுக்கொண்டார்‌, பிறகு, தென்னிந்திய: 
மொழிச்‌ சாசனங்கள்‌ சென்னைக்கு 1828ல்‌, அனுப்பப்‌: 
பட்டன. நெடுநாள்‌. கழிந்து, க. பி. 1856 ல்‌, இன்றைக்குச்‌ 
சரியாக ஒரு நரற்றுண்டுக்கு முன்னே, * ரெவரெண்டு 
வில்லியம்‌ டெய்லர்‌ என்பவர்‌ அவற்றுக்கு ஒரு பட்டியல்‌ 
தயாரித்தார்‌. இவ்வாறு மக்கென்?ி திரட்டிய கல்‌ வெட்டுக்‌ 
களில்‌ தமிழ்‌ எழுத்துக்களில்‌ உள்ளவை ஏறக்குறைய 
ஆயிரம்‌ இருக்குமாம்‌. இந்தச்‌ சாசனங்களின்‌ தொகுதி 
யைத்தான்‌ இநதக 'கோயிற்சாசனம்‌' என்ற தொகுப்புக்கள்‌ 
இரண்டும்‌ கொண்டுள்ளன என: அறிகிறோம்‌. இந்த: 
மேலை நாட்டவரைக்‌ தவிர்த்து ஜெர்மன்‌ நாட்டவரான: 
டாக்டர்‌ உல்‌்௬ு போன்றாரும்‌ இங்கு வந்து ரிப்பன்‌ பிரபுவின்‌ 
இசைவு பெற்றுப்‌ பல வகையில்‌ இத தென்னிந்தியக: 
கல்வெட்டுக்களை வெளியிட்டு, பல குறிப்புரை எழுதி 
னார்கள்‌ எனவும்‌ ௮ றிகிரறோம்‌.” 

இவவாறு மேலை நாட்டினர்‌ பலரால்‌ ஆய்ந்தெடுக்கப்‌: 
பட்ட சாசனங்கள்‌ இன்று நம்‌ நாட்டில்‌ நின்று நிலவிப்‌: 

* இந்த நூலின்‌ முதல்‌ பதிப்பு 1958ல்‌ வெளிவந்தது. 

1. தென்னிந்தியக்‌ கோயிற்‌ சாசனங்கள்‌, முன்னுரை” 

ப பக்‌. ௩௩ 
2, தமிழ்ச்‌ சாசனங்கள்‌--வூ தங்கைய நாடார்‌, பக்‌, 5 


கல்‌ வெட்டுக்கள்‌. 135 





பல உண்மைகளை உலகுக்கு உணர்த்து, தமிழ்‌ காட்டு 
வரலாற்றைத்‌ கொடர்பு கெடாமல்‌ வாழ வைக்கின்றன. 
நாம்‌ அவை எவ்வாறு வரலாற்றுக்கு வழி காட்டியாக 
அமைகின்றன என்பதை இங்குக்‌ காண வேண்டா; 
அவற்றின்‌ உரைநடைப்‌ போக்கு அமைந்த வகையையும்‌ 
சிலையையமே காணல்‌ வேண்டும்‌. கல்வெட்டுக்களின்‌ 
முதற்பகுதிகள்‌ மெய்க்&ர்த்திகளாய்‌, அரசர்தம்‌ புகழ்‌ 
பரப்பும்‌ அகவற்‌ பாக்களில்‌ அமைமந்தன எனக்‌ 
கண்டோம்‌. அப்பகுதி நமக்குத்‌ தேவை இன்றேனும்‌, 
தொடர்ந்து வரும்‌ நிலைாகாண ஒன்றைக்‌ காட்டிப்‌ பின்‌ 
தொடரும்‌ உரைநடையை நோக்குவோம்‌. இராஜேந்திரன்‌, 
குலோத்துங்கன்‌ போன்ரூர்‌. மெய்க்கர்த்திகள்‌ மிக நீண்டு 
நிற்கின்றன. இராசராசன்‌ மெய்க்கீர்த்திகளிலும்‌ சில 
அத்தகையன. எனினும்‌, நாம்‌ இங்கு மிகச்‌ சிறியதான. 
இராசராசன்‌ மெய்க்கீர்த்தி ஒன்றைக்‌ காணலாம்‌: 
ஸ்வஸ்தி ஸ்ரீ 
திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியும்‌ 
தனக்கே யுரிமை பூண்டமை மனக்கொளக்‌ 
காந்தளூர்ச்‌ சாலை கலமறுத்‌ தருளி 
வேங்கை நாடுங்‌ 'கங்கை பாடியும்‌ 
தடிகை பாடியும்‌ நுளம்ப பாடியும்‌ 
குடமலை நாடுங்‌. கொல்லமும்‌ கலிங்கமும்‌ 
முரட்டொழிற்‌ சிங்களர்‌ ஈழ மண்‌ டலமும்‌ 
இரட்ட பாடி ஏழரை இலக்கமும்‌ 
முந்நீர்ப்‌ பழந்தீவு பன்னீரா யிரமுந்‌ 
திண்டிறல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்டதன்‌ 
எழில்வள ரூழியு ளெல்லா யாண்டுக்‌ 
தொழுதக விளங்கும்‌ யாண்டே செழியரைத்‌ 
. தேசுகொள்‌ கோராச கேசரி வர்மரான 
- உடையார்‌ ஸ்ரீ ராசராச தேவர்க்கு யாண்டு 


136 தமிழ்‌ உரை நடை 


என்று இந்த அளவில்‌ மெய்க்கீர்த்தி அமைஇன்றது. 
இது பேரரசன்‌ இராசராசசோழன்‌ காலத்தில்‌ வடவார்க்‌ 
காட்டு மாவட்டத்தில்‌ உள்ள உக்கல்‌ என்னும்‌ ஊரில்‌ 
கண்ணன்‌ ஆரூரன்‌ என்பான்‌ செய்த அறத்தைக்‌ குறிப்பது. 
மூதற்பகுதி இவ்வாறு அகவற்பாவென்னுமாறு அமைய, 
அடுத்துவரும்‌ செய்திகளெல்லாம்‌ பின்வருமாறு உரை 
நடையாகவே வருகின்றன: 


.*௨உ௰௯-ஆவது, ஐயங்கொண்ட சோழ மண்ட 
லத்துக்‌ காளியூர்க்‌ கோட்டத்துத்‌ தனியூர்‌ 
ஊசலாகிய ஸ்ரீ விக்கிரமாபரணச்‌ சதுர்வேதி மங்க 
லத்தின்‌ மேலைப்‌ பெருவழியில்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவர்‌ 
திருநாமத்தால்‌ கிணறுந்‌ தொட்டியும்‌ சமைப்பித்‌ 
தான்‌ உடையார்‌ ஸ்ரீ ராஜராஜ தேவர்‌ பணிமகன்‌ 
சோழ மண்டலத்துத்‌ தென்கரை நாட்டு நிந்தா 
வினோத வளநாட்டு அவூர்க்‌ கூற்றத்து ஆவரூடை 
யான்‌' கண்ணனரூரன்‌. இவனே ஸ்ரீ ராஜராஜ . 
கிணற்றில்‌ தொட்டிக்கு நீர்‌ இறைப்பார்க்கு 
அருண்மொழித்தேவன்‌ மரக்காலால்‌ நிசதம்‌ நெல்‌ 
ஐ௨௩ ஆக, தங்கள்‌ ௬ (6)க்கு௩௰௯ம்‌, ஸ்ரீ ராஜ 
ராஜன்‌ தண்ணீர்‌ அட்டுவார்க்கு நிசதம்‌ நெல்‌ ஐ 
௨௩. ஆசு, தங்கள்‌ ௬ (6)க்கு ௩௰கம்‌, இப்பந்தலுக்குக்‌ 
குசக்கலம்‌ இடுவார்க்குத்‌ தங்கள்‌ *க” (1)க்கு நெல்‌ 
௬ (6) ஆக, திங்கள்‌ ௬ (6)க்கு நெல்‌ ௩.௬ (30)ம்‌, ராஜ 
ராஜன்‌ கஇணற்றுக்கும்‌ தொட்டிக்கும்‌ சேதத்துக்கும்‌ 
ஆண்டாண்டு தோறும்‌ புதுக்குப்‌ புறமாக வைச்ச 
நெல்‌ ௨ச௪மஉஜஐ ஆக .௬0௬ ௯௨? இந்நெல்லுக்கு 
இவன்‌ பக்கல்‌ இவ்வூர்‌ ஸபையோம்‌ இறை திரவிய 
மும்‌ கஇிரய திரவியமும்‌ கொண்டு இறை இழிச்சி” 

என்று எழுதப்‌ பெற்றுள்ளது. இதன்‌ தொடர்ச்சியைக்‌ 
கல்வெட்டில்‌ படி. எடுக்க முடியவில்லை போலும்‌/ இந்தக்‌ 
கல்வெட்டினால்‌ அக்காலத்தில்‌ வாழ்ந்த உரைநடை நிலையும்‌, 


கல்‌ வெட்டுக்கள்‌ 137 





மக்கள்‌ பழக்க வழக்கங்களும்‌, அரச ஆட்டி அமைப்பும்‌, 
49றவும்‌ நன்கு விளங்குகின்றன. உரைநடை முன்‌ கண்ட 
உரையாூிரியர்கள்‌ உரை நடைககுப்‌ பெரிதும்‌ மாறுபட்‌ 
10 ருப்பதைகீ காண்கின்றோம்‌, பல வடமொஜழிச்‌ சொற்களை 
இங்குப்‌ பெய்து எழுஇயிருக்கிறார்கள்‌. . எண்களை எழுதும்‌ 
பழந்தமிழ்‌ முறையும்‌ அளவினைக்‌ குறிக்கும்‌ பல முறைகளும்‌ 
நன்கு தெரிகின்றன. இந்தக்‌ கல்வெட்டின்‌ காலம்‌ இராச 
ராசன்‌ காலமாகும்‌. இது 8. பி. 1014ல்‌ பொறிக்கப்பெற்ற 
தென்பர்‌. அந்த நூற்றாண்டு தொடங்கித்தான்‌ மேலே 
கண்ட உரையாசிரியர்‌ பலரும்‌ தோன்றி இலக்கிய 
இலக்கணங்களுக்கு நல்ல உரைகளைக்‌ கண்டுள்ளார்கள்‌. 
. ஏரனினும்‌, அநத உரை நடைக்கும்‌ இக கல்வெட்டு உரை 
நடைக்கும்‌ வேறுபாடு தெரிகின்றது. இவையெல்லாம்‌ 
அரசர்‌ இசைவு பெற்று வெட்டப்பட்டவை, எனவே, 
அவர்கள்‌ இசைவில்‌ வடமொழி மொழிக்கு ௮திக ஆதிக்கம்‌ 
இருந்து என அறிய வேண்டியுள்ளது. புலவர்கள்‌ - மன்ன 
வருக்குத்‌ தலை வணங்காத அறிவறிந்த புலவர்கள்‌ - கால 
- வெள்ளத்தாலும்‌, அவ்வகீ்கால மொழி அமைப்பாலும்‌ 
ஒரளவு பற்றப்பட்டவர்களே என்றா லும்‌, அவர்களெல்லா 
ரூம்‌ தம்‌ கருத்துப்படி வடமொழி அதிகம்‌ கலவாத வகை 
வசிலேயே நல்ல தமிழில்‌ உரையெழுதிச்‌ சென்ரூர்கள்‌. 
இவ்வாறு ஓரே காலத்தில்‌ இருவகை உரை கடைகளை நாம்‌ 
காண முடிசன்றது. இதன்‌ காரணத்தை அடுத்து வரும்‌ 
அ துிகாரங்களிற்‌ காணலாம்‌. இங்கு இன்னும்‌ இரண்டொரு 
அல்‌ வெட்டுக்களைக்‌ கண்டு மேலே செல்லலாம்‌: 


**ஸரீ திருபுவநசி சக்கரவிற்த்திகள்‌ ஸ்ரீ ராச 
ராசதேவருக்கு யாண்டு *பதினாருவதற்கெதிராம்‌ 
ஆண்டு நாள்‌ டுருநூற்றெழுபத்திரண்டு்‌ காங்கய 
ராயனும்‌ திருமஞ்சனம்‌ அழகயானும்‌ தென்னவன்‌ 


138 தமிழ்‌ உரை நடை... 


பிரமராயனும்‌ ஆளுடையனாயனயாய ஸனாயநாற்‌ 
கோவிலுக்கு ஸ்ரீ காரியம்‌ செய்வார்களும்‌ சமுதாயம்‌ 
செய்வாற்களும்‌ கோவில்‌ நாயகம்‌ செய்வாற்களும்‌ 
சாமுதாயம்‌ செய்வாற்களும்‌ செய்யத்‌ திருவாய்‌ 
மொழிந்தருளினபடி; உய்யக்‌ கொண்டார்‌ வள 
நாட்டு அம்பர்‌ நாட்டு அம்பரருவந்தை அரயன்‌ 
சிவேதவன பெருமானான தொண்டமான்‌ பெரும்‌ 
பெற்றப்‌ புலியூற்‌ முடித்தலைக்‌ கொண்ட பெருமாள்‌ 
திருவீதி மேலைத்‌ திருவீதி கமைச்‌ சிரகில்‌ பெடுப்‌ 
பித்த அறப்பெருஞ்செல்வி சாலையில்‌ உண்ணும்‌ ஆது 
லற்கு அரிசியும்‌ கறி விறகு உள்ளிட்ட விஞ்சனத்‌ 
துக்கும்‌ அடுவார்த்‌ தண்ணீர்‌ வார்பாற்க்குஞ்‌ சாலை 
அழிவு கொரவும்‌ உன்னிட்டு வேண்டுவன வையாத்‌ 
துக்கு இரைமிகுதி கொண்டு செய்ய இவன்‌ காணி 
யான நிலத்துத்‌ தந்த ராசாதிராச வளநாட்டு 
பாண்டூரான குலோத்துங்கச்‌ சோழன்‌ வல்லத்து 
நிலமாய்‌ ராசராசன்‌ அம்பர்‌ யென்னும்‌ பெறவேணு 
மிடுக்கச்‌ சொன்ன நிலம்‌ நாற்பத்தி நாலேகாலும்‌ : 
பதினாராவதி னெதிறாமாண்டு பிசானமுதல்‌ 
யிச்சாலைக்கிக்‌ காணிக்கைக்‌ கொள்ளவும்‌. இந்த. 
நிலத்துக்கு இவன்‌ தந்த சாதனம்‌ திருக்கை ஒட்டி 
யிலே ஓடிக்கி வைத்துக்கொண்டு இப்படிக்‌ 
குலோத்துங்கச்‌ சோழன்‌ திருமாளிகையிலே கல்‌: 
வெட்டவும்‌ கடவதாகப்‌ பெறவேணும்‌ யென்று 
. இவன்‌ நமக்கு சொன்னமையில்‌ யிப்படி செய்யக்‌ 
கடவதாகச்‌ சொன்னோம்‌. இப்படி செய்யப்‌ பண்ணு: 
வது, யெழுதிநான்‌ திருமந்திர ஓலை நெரியுடய சோழ 
மூவெந்த வெளாயென்றும்‌ திருவாய்‌ மொழிந்தருளி' 
நார்‌ இவை செதிராயன்‌ எழுத்தென்றும்‌ இவை 
காலிங்கராயன்‌ யெழுத்தென்றும்‌ இவை விழுப்பாதி 
ராயன்‌ பயெழுத்தென்றும்‌ இவை செதிகுலராயன்‌ 
யெழுத்தென்றும்‌ இவை காங்கெயராயன்‌ யெழுத்‌.. 


கல்வெட்டுக்கள்‌ 139, 


தென்றும்‌ பிரசாதம்‌ செயி.தருளிவந்த செய்யும்படி 
கல்‌ வெட்டியது”. 
**திறபுவனச்‌ செக்கிறவற்தி கொனேறி மயிக்‌. 
கொண்டான்‌ பட்டாலியில்‌ ஆளுடையாற்‌ பால்‌: 
வெண்ணிசுவற முடையானுக்கு ௮முதுபடிக்கி நாள்‌: 
ஒன்றுக்கு வீரராஜெந்திரன்‌ சந்தி ஒண்ணுக்கு அரிசி: 
நாநாளிக்கி வெஞ்சனம்‌ உட்ப்பட நெதம்‌ மூணு: 
படி நெற்க்‌ குறுணி நாநாளியாக ஆண்டு ஒன்றுக்கு. 
நெல்‌ நாற்பத்தி யங்கலத்துக்கு விட்ட பொன்‌ 
குறுப்பநாட்டு விசயமங்கலத்துக்கு வட்டவூறில்‌- 
மயிற்காணத்தாரது வீர களஞ்சும்‌ தட்டார்‌ பொன்‌- 
களஞ்சும்‌ கொல்லன்‌ பொன்‌ துளைக்களஞ்சும்‌ தச்சன்‌: 
பொன்‌ துளைக்காலே மஞ்சாடியும்‌ ஆக பொன்‌: 
துளை முககளைஞ்செமுக்காலே மஞ்சாடியும்‌ ஆண்டு- 
அதிராட்டி கொண்டு இவ்வமுதுபடி சந்திராத்த.. 
வரை செல்வதாக செம்பிலும்‌ சிலையுலெயும்‌ கொள்‌ 
வார்களாக நம்மொலை குடுத்தொம்‌. இத்தன்மம்‌. 
நந்தம ரெற்பொய்ற்‌ பட்டாரும்‌ பாற்படுத்திக்‌ .. 
குடுக்க. இவை குலதீபமுவெந்த வெளா நெறழுத்து 
நாலாவது நெதரி-4வதுள்‌. இவை வணரய தெவ 
தெழுத்து. இவை செதினாலிதெவன்‌ நெஞுத்து.”'* 
இவை போன்ற : ஆயிரக்கணக்கான கல்வெட்டுக்களைப்‌- 
படியெடுத்திருககிறார்கள்‌. இவற்றைப்‌ படிப்பது கூடக. 
கடினமாய்‌ இருக்கின்றது. இவற்றில்‌ உரை நடை நன்கே... 
காணப்படுகிறது. என்றாலும்‌, எழுதும்‌ வகையில்‌ பற்பல: 
எழுத்துக்கள்‌ கிலைகெட்டுப்‌ பொருள்‌ அறிந்து கொள்ள- 
இயலா வகையில்‌ அமைவதைப்‌ பார்க்கிறோம்‌. தெ, தொ- 

1. தென்னிந்திய கோயிற்‌ சாசனங்கள்‌, 71௦1: 1, பக்‌. 
32, 33. சதெம்பரம்‌ கோயில்‌ கல்வெட்டு 14௦. 266 ௦7 1913, 


2 ஷே. 01, 1, பக்‌. 288. கோவை, தாராபுரம்‌: 
தாலுக்கா, பட்டாலி உயில்‌, 14௦, 260 ௦1 1920. 


140 தமிழ்‌ உரை நடை 





“போன்ற குற்றெழுத்துக்கள்‌ தே, தோ போன்ற நெட்டெழுத்‌ 
.துக்களுக்குப்‌ பதிலாக எல்லாவிடங்களிலும்‌ உபயோகப்‌ 
பட்டு வந்துள்ளதைக்‌ காண்கிறோம்‌. இதைச்‌ தவறு எனக 
“கொள்ளலாம்‌ என்றுலும்‌, “ஆண்டு எய்தும்‌ எகரம்‌ ஓகரம்‌ 
“மெய்ப்புள்ளி' என்ற நன்னூல்‌ சூத்திரப்படி குறிலுக்கு 
எகர ஓகர உயிர்‌ எழுத்தின்மேல்‌ புள்ளி இட்டும்‌ நெடிலை 
அவ்வாறு புள்ளியிடாது எழுதியும்‌ இரண்டுக்கும்‌ ஒரே 
“கொம்பை (0) உபயோடத்தும்‌ வந்தார்கள்‌ என்பது தெரி 
.இன்றபடியால்‌, அதன்படி இது தவறு அன்று என்றும்‌ 
சொல்லலாம்‌. ஒரு நூற்றாண்டுக்கு முன்‌ வந்த அச்சு நூல்‌ 
.நூல்களிலுங்கூட இந்த வேறுபாடு இருக்கக்‌ காண்கிறோம்‌. 
என்றாலும்‌, பிற தவறுகளைக்‌ காணும்போது 'எழுதினவன்‌ 
ஏட்டைக்‌ கெடுத்தான்‌' என்ற பழமொழி எவ்வளவு 
“மெய்யாய்‌ இருக்கிறது என நினைக்கத்‌ தோன்றுகறது. 
“றக்‌ போன்ற தவறுகளும்‌ *யெழுதி' எனச்‌ சொல்‌ 
“தொடங்கும்‌ தவறுகளும்‌, 'செயிதருளி' என்பன போன்ற 
பிழைகளும்‌, *சிலையுலெயும்‌* போன்ற தவறுகளும்‌ 
்‌“* நெளுத்து' போன்ற தவறுகளும்‌ இன்னும்‌ பலவும்‌ 
-காரண்டுன்றன. சிறந்த தமிழ்ப்‌ புலவர்கள்‌ வாழ்ந்த பிற்‌ 
காலப்‌ பெருஞ்சோழர்‌ ஆட்சியில்‌ பொறிக்கப்பெற்ற 
கல்வெட்டுக்களில்‌ இத்தகைய தவறுகள்‌ காண்பது 
“பொறுக்கமுடியாத ஓன்றன்றோ! 'பரிமேலழகரும்‌, சேனா 
வரையரும்‌, இளம்பூரணரும்‌, நச்சினார்க்கியரும்‌ நல்ல 
, தமிழில்‌ ஒருபுறம்‌ செம்மைத்‌ தமிழ்‌ நலம்‌ ஓம்பிய காலத்‌ 
.திலேயா இத்தகைய தவறுபட்ட உரை நடை தோன்‌ 
விற்று என எண்ணத்‌ தோன்றுகிறது. அனால்‌, 
இவற்றை வெளியிட்ட இரு. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ 
கூறியவாறு, இத்தவறுகளெல்லாம்‌ இவற்றைச்‌ செதுக்‌ 
கிய கலவியறிவில்லாத கல்.லுளித்‌ தொழிலாளியா லும்‌, 
படியெடுத்தவர்களாலும்‌, காலப்‌ போக்கில்‌ சில சல எழுத்‌ 


கல்வெட்டுக்கள்‌ 141: 


துக்கள்‌ கெட்டமையாலும்‌ நேர்ந்த பிழைகள்‌ என்பதை: 
ஆய்பவர்‌ நன்கு ஊணர்வார்‌ அல்லரோ? மாட்டில்‌ எத்‌. 
கனையோ வாணிப நிலையங்களில்‌ அறியா மக்கள்‌ தவறு: 
தலாகப்‌ பல: சொற்களைப்‌ பயன்படுத்துவதைக்‌ காண்‌ 
கிறோமே/ “கதவைத்‌ திரகீக' என்றும்‌, *வரகீ கோறு: 
கிறோம்‌ ' என்றும்‌ பலப்பல விதமாகத்‌ தமிழ்க்‌ கொலை: 
செய்யும்‌ நாள்‌ நம்‌ நாள்‌ அ௮ல்லவா.? வெறும்பலகை. 
களிலும்‌ பத்திரிகைகளிலும்‌ எழுதும்‌ விளம்பரங்களே-: 
இவவாருயின்‌, கற்சுவர்களில்‌, கல்வியே அறியாத--சில : 
வேளைகளில்‌ தமிழே தாய்‌ மொழியல்லாத--கல்‌ தச்சர்‌: 
காக கொண்டு பொறிக்கப்பெறும்‌ உரை நடை எப்படி. 
அமையும்‌? ஒரு முறை கலலில்‌ செதுக்கிவிட்டவற்றைப்‌ 
பின்னர்‌ அழித்து வேறு எழுதவும்‌ இயலாது என்பதறி: 
வோம்‌. எனவே, அறிஞர்கள்‌, . எழுதிய பின்‌ இத்தகைய: 
பிழைகளைக்‌ கண்ட போதும்‌, செய்வதறியாது சிந்தை. 
தடுமாறியிருப்பார்கள்‌. அதற்காக அழ௫ூய கோயில்களையே- 
இடித்துக்‌ தள்ள முடியுமா? இப்படியே படி எடுப்பவர்‌ ' 
கள்‌--படி எடுப்பது எப்படி. என்பதே தெரியாத அந்தப்‌: 
பழங்காலத்தில்‌ படி. எடுப்பவர்கள்‌--ஏப்படியாவது எடுத்‌... 
கால்‌ போதும்‌ என்று எடுத்து வைத்துவிட்டி ரப்பார்கள்‌... 
எனவே, இவவாறு பல வகையில்‌ பிழைகள்‌ நேர்ந்து. 
விட்டன. எனினும்‌ அப்பிழைகளையெல்லாம்‌ நீக்கி, செப்பம்‌ 
செய்து, நல்ல தமிழில்‌ எழுதுவோமானால்‌, இக்கல்வெட்டு- 
உரை நடை இறந்த உரை நடையாக இருக்கும்‌ என்பதில்‌: 
ஐயமில்லை. எனினும்‌, இவ்வுரை நடையில்‌ வடமொழிச்‌ 
சொற்கள்‌ அதிகம்‌ கலந்திருக்கக்‌ காண்கிறோம்‌. அ௮வ்வட.. 
மொழிச்‌ சேர்க்கையும்‌ முன்‌ உள்ள மெய்க&£ர்த்துகளைக... 
காட்டிலும்‌ பின்னுள்ள உரை ௩டையிலேயே அதிகம்‌. 
பதவியுள்ளன: அக்காலம்‌, வடசொற்களை அதிகமாகக்‌ கலந்து- 
பேரனும்‌: எழுதினும்‌ பெருமதிப்பு இருந்த காலம்‌ போலும்‌/” 


142 தமிழ்‌ உரை நடை 


ஒரு கல்வெட்டைப்‌ பிழையற நல்ல முறையில எழுதினால்‌ 
எப்படி அமையும்‌ ரட்ட. காட்டி இப்பகுதியை 
முடிப்போம்‌: ப 


**ஆண்டு 19 வது நாள்‌ இருநூற்று நாற்பத்‌ 
திரண்டினில்‌ உடையார்‌ ஸ்ரீ ராஜேந்திர சோழ 
(தேவர்‌ கங்கை கொண்ட சோழபுரத்துக்‌ கோயிலி 
னுள்ளால்‌ முடிக்கொண்ட சோழன்‌ திருமாளிகை 
யில்‌ வடபக்கத்துத்‌ தேவராத்துச்‌ சுற்றுக்‌ கல்லூரி 
யில்‌ தானம்‌ செய்தருளாவிருந்து உடையார்‌ 
ரீ இராசராசேசுவர முடையார்‌ கோயிலில்‌ 
ஆசாரிய போகம்‌ நம்‌ உடையார்‌ சர்வ சிவ பண்டித 
சைவாசார்யருக்கும்‌, இவ்வுடையார்‌ ஏிஷ்யரும்‌ 
பிற சிஷ்யருமாய்‌ ஆர்யதேசத்தும்‌ மத்திய 
“தேசத்தும்‌ கெளட தேசத்தும்‌ தாம்‌ உள்ளாராய்‌, 
“யோக்கியராய்‌ இருப்பார்க்கே ஆண்டுதோறும்‌ 
,இத்தேவர்‌ . கோவிலில்‌ ஆடவல்லான்‌. என்னும்‌ 
.மரக்காலால்‌ உள்ளஞார்ப்‌ பண்டாரத்தே நிறைச்‌ 
சளவாக இரண்டாயிரக்‌ கல நெல்‌ அண்டாண்டு 
'தோறும்‌ சந்திராதத்தவரை பெறத்‌ திருவாய்‌ 
மொழிந்தருளத்‌ திருமந்திர ஓலை செம்பியன்‌ 
விழுப்பரையன்‌ எழுத்தினால்‌--திருவாய்க்‌ கேள்‌ 

்‌ விப்படி கல்லில்‌ வெட்டுவித்தது. இது:'," 

ஏன்று நல்ல தமிழிலே இக்கல்வெட்டின்‌ உரை நடை 

அமைகின்றது. இவ்வாறே கலவெட்டு உரை நடை வட 

“மொழிச்‌ சொற்களைச்‌ சற்று அதிகமாகக்‌ கொண்டு ௮க்‌ 

- காலத்தில்‌ எழுதப்பெற்று அமைந்து இறந்தது என்க. 


1, தென்னிந்திய சாசனம்‌, 77௦1. 17. ர, 1, இ. பி;1030, 
தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ தடித்த மூலத்தான;த்தெற்குச்‌ 
சவர்‌. 


11 
தமிழும்‌ வடமொழியும்‌ 


தமிழ்‌ மொரி தொன்மை வாய்ந்தது என்பது அனை 
வரும்‌ அறிந்ததே. தொல்காப்பியர்‌ காலத்தை இன்றைக்கு 
றவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னது என்று அறுதியிடுகின்‌ ற 
மையின்‌, அதற்கு முன்பே நல்ல இலகூஇயங்கள்‌ தமிழில்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. அதற்கு முன்னர்‌ இந்தியா முழு 
வதும்‌ இத்தமிழ்‌ மொழி பரவியிருந்தது எனக்‌ கொண்‌ .: 
டாலும்‌, தொல்காப்பியர்‌ காலத்தில வடநாட்டிலே தமிழ்‌ 
“மொழி வழக்கிழந்து, ஆரியமொ.ழமி கால்‌ கொண்டதென்‌ 
பதை 'வரலாறறாளர்‌ நன்கு அறிவர்‌, ஆகவே, இன்றுள்ள 
காட்டு மொழிகளுள்‌ தமிழ்‌ அலலாத பிற மொழிகளுள்‌-- 
சிறப்பாக வடநாட்டு மொழிகளுள்‌ -- அரிய மொஜி 
தொன்மை வாய்நததாகும்‌. அதாவது தொல்காப்பியர்‌ 
காலத்துக்கு முன்பே அது வடநாட்டில்‌ கிறக்க நிலை 
'பெற்றதோடு தென்மொழியாகிய தமிழிலும்‌ கலக்கும்‌ 
வாய்ப்பினைப்‌ பெற்றுவிட்டது. தொல்காப்பியத்‌ இலேயே 
அந்த ஆரிய மொழி வடமொழியாய்‌ நின்று எவ்வாறு. 
இலக்கண எல்லைக்குட்பட்டுத்‌ தமிழொடு கலந்தது என்‌ 
யதைக்‌ காண இயல்கிறது. அந்நாள்‌ தொட்டு -இந்காள்‌: 
வரை அ௮அவ்வடமொழி கலப்பு நீங்காமல்‌ இருக்கின்‌ றது. 
கால வேறுபாட்டு எல்லைக்கு உட்பட்டு அதன்‌ கலப்பு 
“நிகுந்தும்‌ குறைந்தும்‌ இன்றளவும்‌ வாழ்கின்‌ றது. எனவே, 
தொல்காப்பியர்‌ காலந்தொட்டு வரும்‌ தமிழ்‌ உரை நடை 
வளத்தைக்‌ கர்ணும்‌ நமக்கு அதன்‌ கலப்பைப்‌ பற்றியும்‌, 
அதனால்‌ உண்டான நலக்கேடுகளைப்‌ பற்றியும்‌ அறிய 
(வேண்டிய: .தேவை. ர டல கடந்த மூவாயிர 


மலரு தியப 


144 தமிழ்‌ உரை நடை 





யிரமாண்டுகளாகப்‌ பாட்டிலும்‌ உரை நடையிலும்‌ அவ்‌ 
வடமொழிக்‌ கலப்புச்‌ செய்த மாற்றத்தையும்‌ பிறவற்றை 
யும்‌ காணலாம்‌. 


தமிழில்‌ வழங்கும்‌ சொற்களைப்‌ பிரிக்கும்‌ காலத்தில்‌ 
இயற்சொல்‌, திரிசொல்‌, திசைசொல்‌, வடசொல்‌ என 
நான்கு வகையாகப்‌ பிரித்தனர்‌. அவற்றுள்‌ வடசொல்‌ 
என்பது ஆரியமொழியிலிருந்து தமிழில்‌ வந்து வழங்கிய 
சொல்லாகும்‌. ஆரியத்தை வடமொழி என்று கூறுவது மரபு; 
அது வடக்கிருந்து வந்ததாகலானும்‌, தமிழில்‌ பிற மொழி” 
களைக்காட்டி லும்‌ அது. காலத்தாலும்‌ அளவாலும்‌ பெரிதும்‌ 
பயின்றுவந்த காரணத்தாலும்‌, அதைச்‌ தனியாகப்‌ பிரித்தார்‌ 
கள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. அவ்வாறு வழங்கும்‌ ஆரியமொழி' 
யையே தமிழர்‌ வடமொழியாகக்‌ கொண்டு தம்மொழியோடு: 
கலக்கத்‌ தொடங்கினர்‌. அவ்வாறு தொடங்கிய காலம்‌: 
எது என்பதைத்‌ தஇட்டமாகக்கூற இயலாதேனும்‌, ௮௧4 
காலம்‌ தொலகாப்பியர்‌ காலத்துக்கு முற்பட்டது என்று: 
கொள்வது பொருத்தமானதாகும்‌, அம்மொழியைத்‌ தமிழில்‌ 
எடுத்தாளப்‌ பெறுவது தடுக்கப்‌ பெறாவிடினும்‌ .அ௮வ: 
வெழுத்துக்களை அப்படியே எடுத்தாளலாகாது என்ற வரை 
யறை மட்டும்‌ திட்டமாகத்‌ தொல்காப்பியத்தில்‌ செய்யப்‌ 
பெற்றுள்ளது. ஆரியச்‌ சொற்கள்‌ தமிழில்‌ கலக்கும்‌ போது: 
அவை வடசொற்களாகின்றன. எனினும்‌ அவற்றுள்‌ வட. 
மொழி எழுத்துக்கள்‌ இருத்தல்‌ கூடாது என்பதை, 


வடசொற்‌ கிளவி வடவெழுத்து ஒரீஇ 
எழுத்தொடு, புணர்ந்த சொல்லா கும்மே.” 
(தொல்‌,.எழுத்து, எச்ச. 5) 


எனத்‌ தொல்காப்பியர்‌ .நன்கு எடுத்துக்‌ காட்டுஇன்ருர்‌... 
இதற்கு உரை எழுத வந்த சேனாவரையர்‌ (வடசொஜழ்‌ 


தமிழும்‌ வடமொழியும்‌ 145 


இளவியாவது, வடவெழுத்திற்கே உரியவெனப்பமும்‌ 
சிறப்பெழுத்தின்‌ நீங்க, இருசார்‌ மொழிக்கும்‌ பொது 
- வாகிய எழுத்தான்‌ இயன்ற சொல்லாம்‌,” என விளக்கு 
கின்றார்‌. இந்தப்‌ பொது எழுத்துக்கள்‌ எவை எவை 
ஏன்பதை நன்னூல்‌ பதவியல்‌ பத்தொன்பதாம்‌ சூத்திரம்‌ 
நன்கு விளக்குகிறது. 
இடையில்‌ நான்கும்‌ ஈற்றில்‌ இரண்டும்‌ 

அல்லா அச்சுஐ ருக்கும்‌ முதல்‌ஈறு 

அவ்வாதி நான்மைகள்‌ அவ்வாகும்‌ ஐயைம்‌ 

பொதுவெழுத்‌ தொழிந்த நாலேமழும்‌ திரியும்‌ ' 

(நன்‌ பத, 19) 
இவ்வாறு இரு மொழிக்கும்‌ பொதுவாகிய எழுத்துக்‌ 
களும்‌, தமிழுக்கே உரிமையான கிறப்பெழுத்துக்களும்‌ 
ஆரிய மொழிக்கே உரியவான ிறப்பெழுத்துக்களும்‌ 
உள்ளன. பொது எழுத்துக்காயின்‌ ஆரிய மொழிச்சொற்‌ 
களை அப்படியே தமிழ்‌ மொழி எழுத்துக்களாலமைத்துக்‌ 
கொள்ளுதலும்‌, பிறவாயின்‌ திரித்து அமைத்துக்‌ கொள்‌ 
ளுதலும்‌ முறையென்பதைசத்‌ தொல்காப்பியம்‌, நன்னூல்‌ 
என்ற இரண்டு இலக்கண நூல்களும்‌ நன்கு எடுத்து 
விளக்குகின்றன. இவை உரைநடையில்‌ பெரும்பாலும்‌ 
பயின்ற வரும்‌ என்பதையும்‌, இவற்றைச்‌ செய்யுளிடத்‌ 
தும்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ தவறு இல்லை என்பதையும்‌. 
சேனாவரையர்‌ *சிதைந்தன வரினும்‌ இயைந்தன வரை. 
யார்‌,' (எச்ச. 6) என்ற சூத்திர உரையில்‌ நன்கு காட்டி 
யுள்ளார்‌. எனவே, உரைநடையில்‌ ஆரிய மொழிச்‌ 
சொற்கள்‌ தமிழ்‌ எழுத்துக்களால்‌ அமைக்கப்பெற்றுத்‌ 
தொல்காப்பியர்‌ காலந்தொட்டே தமிழில்‌ பயின்று 
வந்தன என்று கொள்ளுதல முறையாகும்‌. 
இனி, இவ்வடமொழிக்‌ கலப்பு, காலந்தோறும்‌ எவ்‌ 
வாறு மாறியும்‌, பிறழ்ந்தும்‌, உறழ்ந்தும்‌ வந்துள்ளது என்ப 

10 


146 தமிழ்‌ உரை நடை 





தைக்‌ காண்போம்‌. சங்க காலத்தில்‌ உரைநடையைப்‌ 
பற்றி அதிகம்‌ நாம்‌ அறிய முடியவில்லையாயினும்‌, செய்யுள்‌ 
நடையில்‌ வநத பல பாடல்கள்‌ நம்முன்‌ நிற்கின்றன. 
இன்றைக்கு மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல 
காப்பியர்‌ வாழ்வுக்‌ கதையே அவரை வடமொழியொடு 
பிணைத்துப்‌ பேசுகிறது. ௮க்கதை உண்மை அன்று 
என்றாலும்‌, நாம்‌ மேலே கண்ட அவர்‌ கரட்டிய 
எழுத்துக்கள்‌, அக்காலத்தில்‌ வடமொழி தமிழில்‌ வழங்கி 
. வந்தது என்பதைக்‌ காட்டத்‌ தவறவில்லை. எனினும்‌, 
தொல்காப்பியத்தை இரதிரன்‌ இயற்றிய ஐந்திர வியாகரணத்‌ 
தொடும்‌, பாணினியத்தொடும்‌ தொடர்பு படுத்தி 
ஆராய்ச்சி செய்வது மிகவும்‌ பொருந்தாது." 


ஐந்திரம்‌ நிறை$த தொல்காப்பியன்‌' என வரும்‌ 
தொல்காப்பியப்‌ பாயிரத்தின்‌ தொடரைக்‌ கொண்டு, வட 
மொழி இலக்கணமாகிய ஐநீதிரத்தில்‌ வல்லவர்‌ தொல்‌ 
காப்பிய எனக்கொள்வது ஓரளவில்‌ பொருத்தமானாலும்‌, 
சம்பந்தப்படாத பாணினியத்தைப்‌ பற்றி ஈர்த்து அதன்‌ 
ஆசிரியராகிய பாணினி முனிவரை இவரொடு தொடர்பு 
படுத்துவது பொருந்தாது. ததொடர்பு படுத்துவதற்‌ 
காகவே பொருந்தாத இரண்டொரு மேற்கோள்களைக்‌ 
காட்டுதலும்‌ பொருத்தமானதாகாது, ஆங்இலத்தில்‌ 
11௦பா', 4/2 பெயர்‌, வினை' என்ற சொற்களின்‌ அடிப்‌ 
படையிலேயே மொழியியங்குவதால்‌ அம்மொழி தமிழ்ப்‌ 
பெயர்‌ வினை: அடியாகப்‌ பிறந்தது எனக்‌ கூறுதல்‌ எப்படிப்‌: 
பொருந்தாதோ, அப்படியே பாணினி, தொல்காப்பியர்‌ 
. இருவரும்‌ காட்டும்‌ பெயர்‌ வினைச்‌ சொற்களைக்‌ காட்டிப்‌ 
பாணினியத்திலிருந்து தொல்காப்பியம்‌ பிறந்தது" என 


லு ர இலக்கியச்‌ சிந்தளைகள்‌--$, வையாபுரிப்‌ பிள்ளை, 


குமிழும்‌ வடமொழியும்‌ ப 147 


லும்‌ பொருந்தாது. அது போன்றே எழுத்து ஓலி 
உண்டாகும்‌ முறையைக்‌ காட்டுவதும்‌ பொருந்தாது.” 
இவை எல்லா மொழிகளுக்கும்‌ பெரும்பாலும்‌ பொது 
வான கருத்துக்கள்‌. ஓலி பிறக்கும்‌ முறை ஒனமுகத 
தூனே இருக்க முடியும்‌? ஆகவே, இவை போன்ற சில 
பொருந்தாத கருத்துக்கள்‌ வமி வடமொழிப்‌ பாணினியத்‌ 
தைப்‌ பின்பற்றியவர்‌ தொல்காப்பியர்‌ எனக்‌ காட்டி 
அவரைக்‌ ௫, மு. 150 க்குக்‌ கொண்டுவர நினைத்தல்‌ சிறிதும்‌ 
பொருந்தாது. அவர்‌ ஆய்வின்படி. எல்லா மொழிகளின்‌ 
ப்ரிறப்புக்களையுமே ஒன்றாகப்‌ பிணைகக முடியும்‌. இதனால்‌, 
'தொல்காப்பியத்தைகஒண கண்டே ஆங்கிலமும்‌ இந்தியும்‌ 
எழுதப்பட்டன என்னலாம்‌. மேலும்‌, அவர்‌ வாதப்படி 
'தொல்காப்பியத்தைக கண்டுதான்‌ பாணினி இலக்கணம்‌. 
எழுதினார்‌ எனக்‌ கொள்ளல்‌ தவறு.இலலை. இரண்டிலும்‌ 
ஒத்த கருத்து வருவதால்‌ ஒன்றை ஒன்று பார்த்து 
எழுதியது எனல்‌ பொருந்துமா? அதுவும்‌, உலகில்‌ 
அனைவரும்‌ ஒப்ப ஏற்ற கருத்துக்களை ஓவ்வொரு மொழி 
யாளரும்‌ ஒரே வகையிலேதானே கூறுவார்கள்‌? இரண்டும்‌ 
இரண்டும்‌ நான்கு என்பது எம்மொழிக்கும்‌ பொருந்தியது 
தான்‌. அதனால்‌, தமிழிலிருந்து இக்‌ கணக்கை மற்றவர்‌ 
கற்றார்கள்‌ என்பது எவ்வளவு தாழ்வு/ இலக்கணமும்‌ 
கணக்குப்‌ போன்றதே. அனைத்து மொழிக்கும்‌ சொல்‌, 
பிறப்பு . முதலியவற்றில்‌ பல பொது விதிகள்‌ இருக்கும்‌. 
சில மொழிகளில்‌ பல ஒற்றுமை அமைப்புக்கள்‌ உள்ளன. 
அவற்றால்‌ ஒன்றிலிருஈது மற்றொன்று பிறந்தது என்பது 
பாருந்தாத வாதமாகும்‌. 

இனி, தொல்காப்பியப்‌ பாயிரத்திலோ .நாூலிலோ 
வாராத--பேசப்படாத-- நினைக்க முடியாத பாணினிபற்றி 


1. தமிழ்ச்சுடர்‌, மணிகள்‌--வையாபுரிப்‌ பிள்ளை, பக்‌. 30 . 
்‌ டி. பக்‌. 31 


149 தமிழ்‌ உரை ஈடை. 





நாம்‌ கவலைப்பட வேண்டா. பாயிரத்தில்‌ வரும்‌ ஐந்திரம்‌” 
என்ற சொல்‌ இந்திரன்‌ எழுதிய ஐந்திர வியாகரணமாகய 
வடமொழி இலக்கணம்‌ என்றுதான்‌ ஏன்‌ கொள்ள 
வேண்டும்‌? தொலகாப்பியர்‌ காலத்தில்‌ வடசொற்கள்‌ 
வழஙகினமையாலேயே அவர்‌ வடமொழி இலக்கணத்தைக: 
கற்றார்‌ எனல பொருந்தும்‌. இன்று “இந்தி! அறியாத 
தென்னாட்டவர்‌ ௮வர்‌ தம்‌ மொழிகளில்‌ இந்தியை வழங்க 
-.இந்திச்‌ சொற்களை எடுத்தாள--தத்தம்‌ எழுத்துக்களை 
உபயோகிக்கின்றனர்‌. அதற்கென ஒரு வரைய றைற 
அமைக்கின்றனர்‌ என எண்ணுவோம்‌. அவர்கள்‌ *இந்தி' 
வியாகரணம்‌' கற்றவராகத்தான்‌ இருக்க வேண்டும்‌ 
என்ற நிலை உண்டோ? அது போன்றதே ஐந்திரம்‌. 
நிறைந்த தொலகாப்பியன்‌ என்பது. ஐந்திரம்‌ என்பது: 
ஐந்திறமாக நின்று தமிழில்‌ உள்ள எழுத்துச்‌ சொல்‌ 
பொருள்‌ யாப்பு ௮ணி என்ற ஐம்பொருள்களைக்‌ குறிக்‌ 
கின்றன எனக்கொள்ளலாமே? எழுதும்‌ காலத்து ஓலையில்‌ 
ரகர றகரங்கள்‌ வேறுபடுதலும்‌, வேறு சிலவும்‌ மறைக்கப்‌ 
படுதலும்‌ காண்கிறோம்‌. எனவே, தமிழ்‌ ' நாட்டிலே: 
வாழ்ந்து தமிழ்‌ இலக்கியங்களைக்‌ கற்ற தொல்காப்பியர்‌, 
தமிழ்‌: மொழியில்‌ உள்ள ஐந்து வகை இலக்கண 
அமைப்புக்களையும்‌ நன்கு ஆய்ந்தவர்‌ எனக்கொள்ளுவதூு 
மிகப்‌ பொருத்தமாகும்‌. : யாப்பும்‌ அணியும்‌ இல்லை 
யென்பார்க்குச்‌ செய்யுள்‌ இயல்‌ உவம இயலைக்காட்டி ஐக்‌ 
திறம்‌ நிறைந்த நால்‌ இது எனக்‌ கூறுதல்‌ பொருந்துமே£ 
ஐந்திறம்‌ *அறிந்த'- என்றோ, *பயின்ற' என்றோ, 'வல்ல'. 
என்றோ கூறுது. “ஐந்திரம்‌ நிறைந்த தொல்காப்பியன்‌” 
எனக்‌ கொள்ளுதல்‌ மிகவும்‌ பொருத்தமானதேயாகும்‌. 
எனவே, தொல்காப்பியர்‌ காலத்திலே வடமொழி தமிழிலே: 
வந்து: வழங்கியிருந்து, அவ்வழக்குக்கு ஏற்ற இலக்கணமும்‌: 
இருந்த போதிலும்‌, தொல்காப்பியர்‌ வடமொழி இலக்கண: 


தமிழும்‌, வடமொழியும்‌ 149 


நூலை அறிந்து, இலக்கணமற்ற தமிழ்‌ மொழிக்கு வடமொழி . 
இலக்கணம்‌ பற்றித்‌ தம்‌ நூலை இயற்றினார்‌ என்று கூறு 
வதும்‌, அதனால்‌ அவர்‌ காலத்தால்‌ பிற்பட்டவர்‌ எனக 
காட்டுவதும்‌ சிறிதும்‌ பொருந்துவனவாகாரு்‌ ப 


இனித்‌ தொல்காப்பியனார்‌ காலத்தில்‌ வடநாட்டு 
வழக்கங்கள்‌ இங்கு வந்து கலந்துவிட்டதைக காண்‌ 
இன்றோம்‌. அந்தணர்‌, அரசர்‌, வணிகர்‌, வேளாளர்‌ என்ற 
வகுப்பும்‌, அவரவர்களுக்கு உரிய செயல்களும்‌, அதில 
'பேசப்‌ பெறுனெறன. இப்பகுப்பு முறை ஆரியர்களுக்குள்‌ 
இருந்த வேறுபாட்டு முறையே என்பது அவரவர்களுக்கு 
வரையறுத்துள்ள தொழில்‌ முலை றப்பாடுகளால்‌ நன்கு 
விளங்கும்‌. சிலர்‌ இவற்றைத்‌ தமிழ்ப்‌ பாகுபாடு 
என்றும்‌, தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்‌ ஆரியர்‌ கும்‌ 
வகுப்பு முறை. தமிழகத்தில்‌ இடம்‌ பெறவில்லை எனறும்‌ 
கூறுவர்‌. அவர்‌ கூற்று ஆராய்தற்‌ குரியதாகும்‌. மேலும்‌? 
பாயிரத்தில்‌ வரும்‌ நான்மறை முற்றிய அதங்கோட்‌ 
உாசான்‌' என்பதற்கு உரை எழுத வந்த நச்௫ினார்க்கினியர்‌ 
நான்மறையென்பது வடமொழி வேதங்களைக்‌ குறி 
யாது எனவும்‌, “அவை சின்னாள்‌ பல்பிணிச்‌ சிற்றறிவி 
னோர்க்குப்‌ பின்னால்‌ வேதவியாசரால்‌ சொல்லப்பட்டன, 
எனவும்‌ கூறுவதை ஒட்டி, வேதமும்‌ அதன்‌ பழக்கவழக்‌ 
கங்களும்‌ தமிழ்‌ காட்டில்‌ தொல்காப்பியர்‌ காலத்திற்குப்‌ 
பின்னரே புக ஆரம்பித்தன எனக கொள்ளலும்‌ உண்டு. 
எப்படியாயினும்‌, தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ ஆரியர்தம்‌ 
கலப்புத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ உண்டாகி விட்டதென்பதும்‌, 
அது பேரளவினதாக இல்லாது அருகியே இருந்ததென்‌ 
தடு அவர்தம்‌ ஆறிய மொழிகளி, லுள்ள சொற்களைத்‌ 
தமிழில்‌. பெயர்த்து. எழுதும்‌ வழக்கம்‌ உண்டு என்பதும்‌, 
* ஐதிரம்‌ என்ற நூல்‌ இருந்ததே ஐயத்துக்‌ குரியது 

அன ஆராய்ச்சி கூறுகிறது. 


150 தமிழ்‌ உரை நடை. 


அவ்வாறு எழுதும்‌ போது அவ்வாரிய மொழி எழுத்துக்‌ 
களைக்‌ கையாளாது தமிழில்‌ உள்ள எழுத்துக்களின்‌ 
வழியே ௮ம்மொழிச்‌ சொற்களை எழுதி வந்தார்கள்‌ 
என்பதும்‌ எனவே அவ்வாரிய மொழி தமிழில்‌ சிதைந்து 
வழங்கும்‌ போது வடமொழி எனப்‌ பெயர்‌ பெற்றது 
எனபதும்‌, பிற: திசை மொழிகளிலும்‌ இது அதிகமாக. 
வழங்கியமையால்‌ மற்ற. தசை மொழிகளோடு சேர்த்து. 
எண்ணப்‌ பெறுது தனியாகவே *வடமொழி' எனவே 
வழங்கி வந்தது என்பதும்‌ நாம்‌ ௮றிவனவாகும்‌. 


தொல்காப்பியர்‌ காலத்தை விட்டு, இன்றைக்குச்‌ 
சுமார்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டு எல்லைக்குட்பட்ட சங்க, 
காலத்திலும்‌ வடமொழி வழக்கில்‌ உள்ளது எனக்காண்‌ 
கிரோம்‌. சில ஆரிய காட்டு வழக்கங்களும்‌, இராமாயணம்‌ 
பாரதம்‌ போன்ற கதைகளும்‌ தமிழ்‌ நாட்டுச்‌ சங்க இலக்கி 
'யங்களில்‌ இடம்‌ பெற்றிருப்பதைக்‌ காண்கிறோம்‌- சங்கப்‌ 
பாடல்களை யாத்த புலவருள்‌ சிலர்‌ வடமொழிவாணரோ 
என்னுமாறு அவர்தம்‌ பெயர்கள்‌ அமைத்திருப்பதைக 
காண்கிறோம்‌. அரிய அரசன்‌ பிருகத்தனுக்குத்‌ தமிழ்‌ 
அறிவுறுத்தியதாகக்‌ கபிலர்‌ பாடிய பாடல்‌ ஓன்று (கு.றிஞ்‌. 
சிப்பாட்டு) பத்துப்‌ பாட்டில்‌ இடம்‌ பெ ற்றிருக்கிறது. 
அத்துடன்‌. அகப்பாடலால்‌ தமிழர்க்கும்‌ வடக்கே கங்‌ 
கைக கரையில்‌ ஆண்ட மெளரியர்களுக்கும்‌ நந்தர்களுக்கும்‌ 
தொடர்பு இருந்ததாக அறிகிறோம்‌. எனவே கடைச்‌ 
சங்க காலத்துக்கு முன்பே--இன்றைக்கு இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பே -- தென்னாட்டுக்கும்‌ வடகாட்டுக 
கும்‌ நெருங்கிய தொடர்பு இருந்தது என அறிகிழரம்‌. 
எனவே, இந்த இரு மொழிகளும்‌. தம்முள்‌ கலக்க வரி 
"இருந்தது. சங்ககால இலக்கியங்களுள்‌ ஓரு சில வட 
சொற்கள்‌ உள்ளன. என்றாலும்‌ அவையெல்லாம்‌ தொல்‌. 
காப்பியர்‌ வகுத்த இலக்கண முறைப்படியே வழங்க 


“தமிழும்‌ வடமொழியும்‌ 151 





வந்தன என்பது பொருந்தும்‌. அவ்வாறு: வழங்கிய 
சொற்களும்‌ மிகச்‌ சிலவே என்பதையும்‌ காணலாம்‌. 


- சங்க காலத்தில்‌ வடமொழிச்‌ சொற்கள்‌ அதிகம்‌ 
இல்லையேனும்‌, அதை ஓட்டிய வள்ளுவரது குறள்‌ எழுந்த 
காலத்திலும்‌, காப்பிய காலத்திலும்‌ வடமொழிச்‌ சொறி 
களும்‌ வடநாட்டுப்‌ பழக்க வழக்கங்களும்‌ அதிகமாகக்‌ 
கலந்துள்ளமையைக்‌ காண்கிரோம்‌. ஏறக்குறையச்‌ சங்க 
காலத்தை ஒட்டித்தான்‌ வடநாட்டுப்‌ பெருஞ்சமயங்களா 
கய பெளத்தமும்‌ சமணமும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ குடி புகுந்தன 
என்னலாம்‌. வடநாட்டில்‌ இருந்த ஆரிய சமயமாகிய 
வைதிக சமயம்‌ அவற்றுக்கு முன்பே தமிழ்‌ நாட்டில 
புகுந்து வாழத்‌ தொடங்கினாலும்‌, அதனால்‌ மக்களைத்‌ தன்‌ 
வழிப்‌ படுத்திக்கொள்ள முடியவில்லை, இவை இரண்டும்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ பெருஞ்சமயங்களாய்‌ நின்று அரசர்களைத்‌ 
தம்‌ வசம்‌ ஈர்த்துச்‌ சில நூற்றாண்டுகள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
ஆணை செலுத்தின. அத்தகைய இறந்த நிலையில்‌ 
வாழ்ந்த பெளத்தமும்‌ சமணமும்‌ தத்தம்‌ கொள்கைகளை: 
வடமொழியிலிருந்து தமிமுக்குக்‌ கொண்டு வந்தன. 
அதனால்‌ அந்தக்‌ காலத்தில்‌ பல வடமொழிச்‌ சொற்கள்‌ 
தமிழில்‌ இடம்‌ பெறலாயின. பழக்க வழக்கங்களும்‌ 
அப்படியே, எனவேதான்‌ கடைச்சங்க இலக்கியங்களில்‌ 
காணாத பல வட வடமொழிச்‌ சொற்களும்‌, வழக்கங்களும்‌ 
தஇருக்குறளிலேயும்‌, சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை போன்ற 
காப்பியங்களிலேயும்‌ காண்கின்றன. - திருவள்ளுவர்‌ சமண 
சமயத்தவர்‌ என்பது சிலர்‌ கொள்கை; இளங்கோவடிகள்‌ 
சமணர்‌; மணிமேகலை அரியர்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 
பெளத்தர்‌. எனவே, அவர்‌ தம்‌ மதக்‌ கருத்துகீகள்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பரவத்‌ தொடங்கிய காலத்தில்‌ அவரவர்‌ தத்தம்‌ 
கருத்துக்கேற்ற சொற்களை மூலநூல்களிலிருந்து கொண் 
டி.ருப்பர்‌. எனினும்‌, அறிஞர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்‌ 


152 ப தமிழ்‌ உரை நடை 


கள்‌ காட்டியது போன்று! அத்தனைச்‌ சொற்களையும்‌ வட 
மொழிச்‌ சார்பு படுத்தத்‌ தேவையில்லை. சிலர்‌, பிள்ளை 
அவர்கள்‌ பல நல்ல தமிழ்ச்சொற்களையெலலாம்‌ வட 
மொழிப்படுத்தி அதனால்‌ பெருமை தேடிக்கொண்டார்‌ 
என்பர்‌. இது தமிழ்‌ நாட்டு இயற்கை போலும்‌! தமிழ்‌ 
காட்டிலே பிறந்து தமிழால்‌ வாழ்ந்த அறிஞர்களில்‌ சிலர்‌ 
தமிழ்மொழியைப்‌ பிறருக்கு விற்று, எல்லாவற்றையும்‌ பிற 
மொழிச்‌ சொற்களாக்கிக்கொண்டிருக்கும்‌ நல்ல பணி ஆற்‌ 
றும்‌ காலத்தில்‌, எங்கிருந்தோ வந்த 'கால்டுவெல்‌' போன்ற 
பெரியவர்கள்‌ தாம்‌ தமிழ்ச்‌ சொற்களே அவை எனறு ௮றுது 
யிட வேண்டியுள்ளது.” எனவே, பிள்ளை அவர்கள்‌ 
காட்டும்‌ அத்தனையும்‌ வடமொழிச்‌ சொற்களாகா. ஏர்‌ 
நீர்‌, கோட்டம்‌, குடி முதலாய சொற்களையும்‌ அவர்‌ வட 
மொழியாக்குெருர்‌ என்றால்‌ அவர்‌ கருத்து என்னையோ 
எனினும்‌, தமிழ்மொழிக்கு இத்தனை மாறுபாடுகளையும்‌ 
வென்று உண்மை நிலை காட்டி ஒளிரும்‌ வாய்ப்பு உண்டு 
என்பது வந்த பிற காட்டார்தம்‌ பணிகளாலேதான்‌ விளங்கு 
எக , 


தமிழில்‌ உரை நடை தோன்றிய சிலப்பதிகார காலத்‌ 
தில்‌ வடசொல்‌ ஆட்சி தமிழில்‌ அதிகமாகக்‌ கலக்கத்‌ 
தொடங்கிற்று. ஏறக்குறைய: அதே காலத்திலேதான்‌ 
தென்னிந்தியத்‌ திராவிடமொழிக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
பிற கன்னடம்‌, தெலுங்கு முதலியவற்றிலும்‌ பிறவற்றி 
லும்‌ வடமொழி கலக்கத்‌ தொடங்கியது என்னலாம்‌. 
ஆனால, அவை ௮ம்மொழியினை ஏற்று, அதனொடு கலந்து 
செறிந்து வளர்ந்து, தம்‌ நிலை மாறி, வடமொழிச்‌ சிதைவு 


1, தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌ பக்‌, 71. 
2. பே௦0யறகாகர6 ரோகறுறகா ௦ மிக்கு 1, கரகர 
௦9 கேர] 


தமிழும்‌ வடமொழியும்‌ 153 


சதைவுகளோ என்னுமாறு வளர்ந்துவிட்டன; பண்டைய 
.இராவிடச்‌ சொற்களும்‌, அவற்றின்‌ வேர்ச்சொற்களும்‌, 
அமைப்பு முறையும்‌ நீங்க, பிற மொழிகளெல்லாம்‌ வட 
(மொழி வகையைப்‌ பின்பற்றி வளர்ந்து இன்று தம்‌ இன 
(மொழியாகிய தமிழிலிருந்து வேறுபட்டனவாடு, அவை. 
தனித்தனி வாழ்கின்றன. பின்‌ தோன்றிய மலையாள 
மொழியும்‌ அப்படியே மாறிவிட்டது. தமிழ்‌ மட்டும்‌ 
பழங்காலகங்தொட்டே ஆரிய மொழிச்சொற்களை எடுத்‌ 
.தாண்டபோதிலும்‌, அதற்கெனவரையறை செய்து கொண்டு, 
,தன்னிலையினின்று மாறாத வகையில்‌ இன்று வரை வாழ்‌ 
கிறது. அதனாலேதான்‌ இன்றும்‌ இந்திய நாட்டுப்‌ பெரும்‌ 
பரப்பில்‌ பிறவெல்லாம்‌ இந்திபற்றி எதிர்ப்புக்‌ காட்டா 
தருக்க, இத்தமிழ்‌ நாட்டில்‌ மட்டும்‌ எதிர்ப்பு உணர்ச்சி 
இருக்கக்‌ காண்கிறோம்‌. நாட்டில்‌ மொழி வளர்ந்த வர 
.லாற்றைக்காணும்‌ நலலறிஞர்கள்‌ இவ்வுண்மையை உணர்‌ 
வார்கள்‌ அல்லரோ? 

... இணிக்‌ காப்பிய காலத்தை அடுத்துத்‌ தமிழ்‌ நாட்டு 
வரலாற்றில்‌ ஓர்‌ இருண்ட காலமே உருவாயிற்று. ௮௧ 
காலத்தில்‌ பிற சமயங்கள்‌ மட்டுமன்றி, பிற அரசுகள்‌, 
கொள்கைகள்‌ அனைத்தும்‌ புகுந்தன. அதனால்‌, தமிழ்‌ 
வாழ்வே சிதைந்தது என்னலாம்‌. பிற ஏழாம்‌ நூற்றாண்‌ 
40ல்‌, பல்லவர்‌ காலத்தில்‌ தெளிந்த தமிழ்‌ நாட்டைக்‌ 
காணும்‌. போது எத்தனையோ மாறுபாடுகளை நாம்‌ காண்‌ 
.இன்றோம்‌. மொழி வகையில்‌ கோக்கும்போது வடமொழி 
தமிழில்‌ அதிகமாகக்‌ கலந்துள்ளது. மேலும்‌, இரண்டை 
யும்‌ வேறுபடுத்தி ர்‌. நிலையில்‌ நாடு இலலை 
என்பதை, ப 

* ஆரியன்‌ கண்டாய்‌ தமிழன்‌ கண்டாய்‌ ' 
ஆரியமும்‌ தீந்தமிழும்‌ ஆயி னான்காண்‌ ' 
ன்னும்‌ அடிகளால்‌ ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்காலத்‌ 


154 தமிழ்‌ உரைநடை. 


இல்‌ வாழ்ந்த திருநாவுக்கரசர்‌ பாடிய தேவாரத்திற்‌ காண்‌ 
இன்றோம்‌. இந்த நூற்றாண்டு தொடங்கிப்‌ பிற்காலச்‌: 
சோழர்‌ பாண்டியர்‌ காலம்‌ வரையில்‌ ஆரியமும்‌ அதன்‌ 
வழி ஆரிய மக்களும்‌ தமிழ்‌ அரசர்களோடு தொடர்பு: 
கொண்டவர்களாய்த்‌ தங்கள்‌ கொள்கைகளையும்‌ மொழி” 
யையும்‌ வளர்க்கப்‌ பெரும்பாடு பட்டிருக்கிறார்கள்‌ என 
பதை வரலாறு காட்டுகிறது. அ௮க்காலத்தில எழுந்த. 
உரை நடை நூல்களும்‌, செய்யுள்‌ நால்களும்‌ வடமொழிச்‌ 
சொற்களை அதிகமாக எடுத்தாள்வதைக்‌ காண்கிறோம்‌. 

அக்கால இலக்கியங்களே வைக சமயமாகிய ஆரிய: 
- சமயத்தையும்‌ அதனோடு பின்னால்‌ தொடர்பு படுத்தப்‌: 
பட்ட சைவ வைணவ சமயங்களையும்‌ பற்றிய இலக்கியங்‌ 
களாக அமைந்துவிட்டன. பாடும்‌ முறையுங்கூடச்‌ சங்க: 
காலத்திலிருந்து மாறுபட்டுவிட்டது. இப்படி இடைக்‌ 
காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வடமொழி ஆட்சி செலுத்‌ 
தியது என்னலாம்‌. இக்காலத்தில்‌ வடமொழிச்‌ சொற்கள்‌: 
தமிழில்‌ மிக அதிகமாகக்‌ கலந்தன. சில இலக்கியங்கள்‌ 
வடமொழிகளிலிருந்து மொழி பெயர்க்கப்பட்டன; பல: 
சமணத்‌ துறவியர்‌ மொறிபெயர்ப்பு இலககயங்களைச்‌ செய்‌ 
தனர்‌. அதன்‌ எல்லை விரிவடைந்து நிலை கெடும்‌ என்று 
கண்டுதானே--௮ன்றி ஏனே-- நன்னூலார்‌ அக்காலத்தில்‌: 
ஒரு இலக்கண... நூலை எழுதி, அதில்‌ வடமொழியை ஆளுவ 
தற்கு வரம்பையும்‌ குறித்துச்‌ சென்றார்‌. ஈண்டு உரை 
நடை வகையில்‌ வடமொழி கொண்ட தெதொடர்பைக. 
காண்போம்‌. 


க. பி. எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இலக்கியம்‌ எனப்‌ 
படும்‌ இறையனார்‌ களவியல்‌ உரை நாலில்‌ பல வடமொழிச்‌: 
சொற்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அந்த வடமொழிக்‌ 
கலப்பைக்‌ கொண்டேதான்‌ அதன்‌ ஆசிரியர்‌ ஈக&ரர்‌ 


தமிழும்‌ வடமொழியும்‌ 155- 





- என்றாலும்‌, அதன்‌ காலம்‌ எட்டாம்‌ நா.ற்றுண்டே என: 
அறுதியிட முடிகின்றது. அடுத்துப்‌ பின்னால வந்த பல- 
உரையாசிரியர்கள்‌ தங்கள்‌ கால நிலைக்கு ஏற்பப்‌ பழந., 
தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களுக்குப்‌ புதுப்புது வகையான 
உரைகளைக்‌ காண முயன்‌நிருக்கின்றார்கள்‌. அநத வேறு; 
பாட்டு உணர்வுக்குக்‌ காரணம்‌ காலக்கோளாறேயன்‌ றி,. 

அவர்தம்‌ கருத்துக்‌ கோளாறு அன்று. இன்று புலவர்கள்‌ 
- ஆராய்ச்சி வழி அத்தகைய குறைகளைப்‌ போக்க முயன்று! 
ஓரளவு வெற்றியும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ என்னலாம்‌. எனி: 
னும்‌, இன்னும்‌ சிறந்த ஆராய்ச்சி தேவையாகும்‌. 


தமிழில்‌ வடமொழியை அதிகமாகக்‌ கலந்து எழுது; 
பவனே புலவனென அக்காலத்தில்‌ மதிக்கப்பட்டான்‌ 
போலும்‌! இந்நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ பலர்‌ தமிழ்‌. 
நாட்டில்‌ தமிழில்‌ பேச வராது” எனக்‌ கூறி, ஆங்கிலத்தில்‌: 
பேசுவதுதான்‌ பெருமை என எண்ணிக்கொண்டி ருந்ததைக 
கண்ட கமக்கு அன்றைய உணர்ச்சியின்‌ பொருளை 
விளங்கிக்கொள்ளுதல்‌ எளிதாகும்‌. நாடாளும்‌ மன்னரும்‌. 
புலவரும்‌ அக்கருத்தை உடையவர்களாய்‌ இருந்த. 
மையின்‌, அம்மொழி தமிழரிடைத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ சிறந்து: 
வாழ்க்கது என்னலாம்‌. அம்மொழிவாணருக்கு “இரணிய 
கருப்பம்‌; *துலாபாரம்‌' போன்ற பொறஜ்றருமங்களும்‌.. 
“தேவதானம்‌, *பிரமதேயம்‌' போன்ற நிலத்‌ தருமங்களும்‌ 
அக்கால மன்னர்கள்‌ வாரி வழங்கியுள்ளார்கள்‌. எனவே, 
அக்காலத்தில்‌ சிறப்பாகப்‌ பல்லவர்‌, பிற்காலச்‌ சோழர்‌ 
காலத்தில்‌ வடமொழி தமிழில்‌ கலந்தே தரடு-: 
மட்டுமன்றி, தமிழினும்‌ மேம்பட்டது என்னுமாறு சிறந்தும்‌: 
வளர்ந்தது. அதன்‌ தலைவர்களே காட்டில்‌ உயர்ந்தவர்கள்‌ ' 
என்று போற்றப்‌ பட்டார்கள்‌. அக்காலத்தில்‌ மணிப்‌: 
பிரவாளம்‌. என்னும்‌ வடமொழியும்‌ தமிழும்‌ விரவிய ஒரு. 


“156 தமிழ்‌ உரை ௩டை 
நடையில்‌ - புது மொழியை - உரை நடையை எழுதினர்‌. 
எட்டாம்‌ நூற்றுண்டிலெழுந்த இறையனார்‌ களவிய 
௮ரையில்‌ பல வடமொழிச்‌ சொற்கள்‌ எடுத்தாளப்‌ பெற்றி 
ருப்பதை அதன்‌ கழக வெளியீட்டின்‌ முன்னுரையில்‌ 
(பக) குறித்துள்ளனர்‌." இவ்வாறே பல வடசொற்கள்‌ 
அக்காலத்திலேயே சங்க காலத்தினும்‌ வேறுபட்ட வகை 
பிலே தமிழில்‌ வந்து வழங்கியுள்ளன. இன்னும்‌ இரண்‌ 
“டொரு நூற்றாண்டுகள்‌ செல்லச்‌ செல்ல மேலே கூறியபடி 
வடமொழி தமிழினும்‌ மேம்பட்டதொரு மொழியாக 
மதிக்கப்‌ பெற்று, அதிகமாகத்‌ தமிழ்‌ நூல்களுள்ளும்‌ உரை 
களுள்ளும்‌ கலந்துள்ளன என்பதை விளக்கும்‌ இரண்டோர்‌ 
. ஏடுததுக காட்டுக்கள்‌ கண்டு மேலே செல்லலாம்‌. 


வைணவ நூல்களுக்கு இடைக்காலத்தில பல உரைகள்‌ 
- வெளி வந்தன. நம்மாழ்வாருடைய ஆயிர ததுக்குக்‌ கண்ட 
உரைகளைப்‌ *படிகள்‌' என வழங்குவர்‌. அவற்றுள்‌ சிறந்தது 
““ஈடு' என்னும்‌ உரையாகும்‌. அதன்‌ விளக்கம்‌ பற்றி 
.மூன்னமே குறித்துள்ளோம்‌. ௮ந்‌த உரை மணியும்‌ 
பவளமும்‌ கோத்ததை ஓத்த மணிப்பிரவாள நடையில்‌ 
, இயஙகுகிறது. அதன்‌ கிரந்த எழுத்துக்களையும்‌ இக்காலத்தில்‌ 
பெரும்பாலோரால்‌ படிக்க இயலாது. அதனுடைய மொழி 
' பெயர்ப்பைத்‌ தமிழில்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ 
“வெளியிட்டிருக்கின்றனர்‌. அதிலே ஒரு சில தொடர்களைக்‌ 
- கண்டாலே அதில்‌ உள்ள வட மொழியின்‌ வேகம்‌ ஈன்கு 
இதரியும்‌. 


திரு மகள்‌ கேள்வனாய்‌, அடையப்பட்ட எல்லா 
, விருப்பத்தையும்‌ உடையவனாய்‌, மங்களம்‌ பொருந்‌ 


1. சிட்டர்‌ (6), பிராமணன்‌ (7), காரணிகன்‌, (8) குமார 
சுவாமி (8) மூர்த்திரபுரீடம்‌ (10), சுவர்க்கம்‌ (16), 
வாசகம்‌ (59), 


தமிழும்‌ வடமொழியும்‌ 157” 





திய எல்லா நற்குணங்களையும்‌ உருவமாக உடைய 
னான சர்வேஸ்வரன்‌, மாறிமாறிப்‌ பல பிறப்பும்‌ 
பிறந்து” என்கிறபடியே தொடர்ந்து வருகின்ற 
பிறவிகளில்‌ தோள்‌ மாறி நித்திய சம்சாரியாய்ப்‌ 
போந்த இவரை அடியை அடைந்து உள்ளந்‌ தேறி 
“ஈறு இல்‌ இன்பத்து இருவெள்ளம்‌ யான்‌ மூழ்கி 
னேன்‌”, என்று முதலிலே தம்‌ திருவாயால்‌ சொல்ல.: 
வல்லராம்‌ படியாக முதலடியிலே சிறந்த இருவருளைச்‌- 
செய்தருளினான்‌. *1 
என்ற உரை நூலின்‌ தொடக்கமும்‌, 


"நம்‌ தரிசனத்துக்குத்‌ தத்துவங்கள்‌ மூன்று; 
அவையாவன சித்தும்‌ அடித்தும்‌ ஈஸ்வரனும்‌. 
ஆயின்‌; “எல்லாப்‌ பொருள்களும்‌ பிரம்மம்‌ ஆகவே 
இருக்கின்றன. பொருள்‌ ஒன்றே; இரண்டாவது” 
இல்லை,” என்று கூறப்படுகையில்‌ மூன்று” என்றல்‌ 
என்னை?' எனின்‌,பிரகாச பிரகாரிகள்‌ ஐக்கியத்தால்‌- 
ஒன்று என்னலாய்‌, சொருப பேதத்தால்‌ பல என்னா 
லாயிருக்கும்‌.”* 

என்ற தொடரும்‌, 

“மேல்‌ திருவாய்‌ மொழியில்‌ இறைவன்‌ எல்லை: 
இல்லாத இனியன்‌ என்றார்‌; அவனுடைய ஆர்‌. ஐவ 
குணத்தைச்‌ சொல்லுகிறார்‌ இத்திருவாய்‌ மொழி 
யில்‌; *பத்துரை அடியவரில்‌” செளலப்யமும்‌, *வள 

- வேழ்‌ உலஇல்‌” செளசில்யமும்‌ அருளிச்‌ செய்தார்‌; 
இத்திருவாய்‌ மொழியில்‌ ஆர்ஐவகுணத்தை அருளிச்‌ 
செய்கிரார்‌. இவற்றிற்கு வேறுபாடு என்ன?”5 
என்ற தொடரும்‌, ஒரு சில எடுத்‌ துக்காட்டுக்களாகும்‌. ட 
மூலமோ, பேரறிஞர்களா:லும்‌ பயில முடியாத ஒனறு... 
இந்த நிலை ஓரு கோடியேயாகும்‌. எனினும்‌, அந்தக... 


1. தொகுதி 1, பக்‌. 97 2, நே. பக்‌, 13, 3, ஷே பக்‌. 305. 


“158 தமிழ்‌ உரை நடை 





-காலத்தில்‌ பல இலக்கியங்களும்‌ தோன்றின என்பதை 
2மறுகீக இயலாது. ஆனால்‌, அத்தனையும்‌ சமய சம்பந்தமான 
.இலக்கியங்களாகவே அமைந்து விட்டன. எனவே, 
அவற்றுள்‌ சமயக்‌ காழ்ப்பும்‌, சமய வெறியும்‌ தலை தூக்கி 
நிற்கக்‌ காணலாம்‌. இவையெல்லாம்‌ இடைக்‌ காலத்தில்‌ 
தமிழின்‌ மேல்‌ வடமொழி செலுத்திய ஆதிக்கவாடையைக . 
. காட்டுகின்றன வல்லவா? 


அக்காலத்திலே உண்டான மற்றோர்‌ இலக்கியம்‌ 
கல்வெட்டு இலக்கியம்‌ எனக கண்டோம்‌. அதிலும்‌ அதிக 
மாக வடமொழி வாடை வீசக்‌ காண்கின்றோம்‌. 


போக பூமி இதுவென்னப்‌ போகமெல்லாம்‌ 
வந்தீண்டி ஏகவாணை அரசுரிமை ஏழ்‌ பொழில்களும்‌ 
பெற்றதென்னப்‌ பாற்கடலிற்‌ கார்க்கட லிப்படி 
வாழ முடி சூடி ஆர்த்தவமராபிஷேகச்‌ (சல) 
தியரசர்‌ திளைத்தோட எவ்வுலகமும்‌ இருள்‌ நீங்க 
வந்த கோமானிவனென்று கவ்வை$ரக்‌ கலிகாலத்‌ 
தாதி காலங்‌ காட்டினனென இவன்‌ காக்கும்‌ அகல ' 
லோகங்களும்‌ அடியடையக்‌ குலைபடுவன தெங்கு 
களே। கோட்படுவன இளங்கமுகே. ”? 


ஏன்ற தொடர்‌ கொண்ட கோவிராஜகேசரி வன்மரான 
_திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ ராசாதிராச தேவர்‌ இறப்புப்‌ 
பற்றிய கல்வெட்டும்‌' பிறவுமாம்‌. அக்காலத்தில்‌ வடமொழி 
மாற்றி அமைத்த மொழி பெயர்ப்பு நிலை இஃதாக, மாற்றாத 
வகையிலே அப்படியே சொல்‌ அமைப்புக்களைக்‌ கொண்டே 
இயங்கும்‌ ஈட்டு உரைப்‌ பகுதிகள்‌ ஒரு சில காண்போம்‌. 


1. “கடல்‌ சூழ்ந்த பாரேழும்‌” என்ற தொடக்கத்தது. 


குமிழும்‌ வடமொழியும்‌ 159 





கீழ்வருவன ஈட்டு உரையில்‌ கிரந்த எழுத்துக்களை 
மாற்றிக்‌ தமிழ்‌ வட மொழி எழுத்துக்களை அமைத்து 
எழுதியவை. 

ஈட்டு மூன்னுரை :---(திருவாய்‌ மொழிக: ௪ 
முன்னுரைப்‌ பகுதி) 

*“பரத்வத்தையும்‌ பலனீயதையையும்‌ செளலப்‌ 
யத்தையும்‌ அனுபவித்து ஹிருஷ்டராய்த்‌ தாமாய்ப்‌ 
பேனர்‌ &ழ்‌. இதில்‌ தாமான தன்மையழிந்து ஒரு 
பிராட்டி தசையை ப்ராப்தராய்‌ ஹர்ஷத்தாலே 
சொல்லும்‌ பாசுரம்‌ போய்‌ ஆற்றாமையாலே 
சொல்லும்‌ பாசுரமாய்ச்‌ செல்லுகின்றது. *அயமபர 
கார காரகநியம்‌' என்னுமா போலக்‌ &ழ்ப்‌ போந்த 
ரீதி ஒழிய வேறொன்றுயிறேயிருக்கிறது? முற்காலத்‌ 
திலே அல்பம்‌ விவட்சிதனாய்‌ இருப்பானொருவன்‌, 
“வீதராகராய்‌ இருப்பார்‌ பரிக்ரகித்துப்‌ போருகிறது 
ஒன்றாய்‌ இருந்தது. தத்துவபரமாக அடுக்கும்‌ ஒன்று 
இத்திருவாய்‌ மொழியளவும்‌ அதிகரித்து இத்‌ 
திருவாய்‌ மொழி அளவிலே வந்தவாறே இது காமுக 
வாக்யமாய்‌ இருந்தத!” என்று கைவிட்டுப்‌ போனா 
னாம்‌. 'நிசித்யாசிதவ்ய' என்று விதிக்கிற பகவத்‌ 
காமம்‌ என்று அறிந்திலன்‌, பாக்கிய ஹானியாலே. 
*அயர்ப்பிலன்‌ அலற்றுவன்‌ தழுவுவன்‌ வணங்குவன்‌” 
என்ற இது அனுபவிக்கிறார்‌ என்று பிள்ளான்‌ 
பணிக்கும்‌ என்ற இது இவருக்கு “முனியே 
நான்முகன்‌ £ அளவும்‌ உள்ளது மானசானு பவமாகை. 
யாலே அ௮அத்தொடே சேர விழுமிறே? அனுபவிக்கப்‌ 
பாரிக்கிறார்‌ என்கிறவிடம்‌ இத்தொடே போரச்‌ 
செர்ந்திருக்கும்‌.* * 
ஈடு---அஞ்சிறைய'--5-ஆம்‌ பாட்டு. நல்கித்தான்‌ 

காத்தளிக்கும்‌.” 

**[நல்கி] விபூதிரகஷணம்‌ பண்ணும்‌ போது கர்த்‌ 
தவ்ய புத்தியாவன்றிக்்‌க பேறு தன்னதாகக்‌ இடர்‌ 


160 ப . தமிழ்‌ உரை நடை. 


ரக்ஷிப்பது. எனக்குத்‌ தன்பக்கல்‌ உண்டான வியா 
மோகம்‌ தனக்கு விபூதியிலே உண்டாயிற்று ரக்ஷிப்‌ 
பது (தான்‌) அபேக்ஷிப்பாரின்றிக்கே யிருக்கத்‌ 
தானே ரக்ஷிக்கும்‌ அவன்‌. [பொழிலேமும்‌] கமும்‌ 
மேலும்‌ ஒன்றாக நினைத்துச்‌ சொல்லுகின்றதா தல்‌, 
ஸ்வசரீர ரகூணம்‌ பண்ணுவது . ஸ்நேகபுரஸ்ஸர 
மாகையிறே [*நல்கித்தான்‌' இத்யாதி] நாம ரூப 
விபாகா நார்ஹமாய்‌ கிடந்தவன்று யாரிடமிருந்து 
அபேக்ஷிக்க இத்தை உண்டாக்கிற்று சக்திய 
வஸ்தப்‌ பிரபை [நீரு பூத்த நெருப்பு] போல, தான்‌ 
என்கின்ற சொல்லுக்கு உள்ளேயாய்த்‌ தன்னையிட்டு 
விவரிக்க வேண்டின அன்று, தன்‌ மேலே ஏறிட்டுக்‌ 
கொண்டு நோக்கினானாயிற்று. [காத்தளிக்கும்ரி 
காத்துக்‌ கொடுக்கு மென்னுதல்‌ [*வினையேற்கே நல்‌ 
கத்தானாகாதோ”] இல்லாதவன்று உண்டாக்‌இனாய்‌, 
- உண்டாக்கினதற்குப்‌ பலம்‌ கர்மத்தை எறிட்டுக்‌ 
கை விடுகையோ? ஸ்வஜன ரக்ஷணம்‌ பண்ண: 
லாகாதோ? நாட்டுக்கிட்ட நினைப்பு அந்தப்‌ 
புரத்துக்கு அரிதாக வேணுமோ? [*வினையேற்கே']” 
கடலிலே ஏற்றமிட்டுத்‌ தண்ணீர்‌ அரிதாம்படியான 
பாபத்தைப்‌ பண்ணுவேனே. [/*நாரணனைக்‌ 
கண்டக்கால்‌'] ஜீவ சமூகத்தினுடைய ஸ்வரூபஸ்‌இதி: 
யாதிகள்‌ ஸ்வாதீனமாய்‌ இவை ப்ரகாரமாக, தான்‌” 
பிரகாரியாய்‌, இவற்றிலே ஒன்று குறையிலும்‌ தம்‌: 
இழவாம்படி இருக்கையாலே நாராயணன்‌ என்று 
விருதுரதித்‌ இரிகிறவரைக்‌ கண்டக்கால்‌, இப்போர்‌” 
யோக ரூடியோ என்றிருந்தோம்‌ மஹா விருட்‌. 
சத்தோ பாதியோ என்று கேளுங்கள்‌, [கள்ளி, 
மல்கு நீர்‌ இத்யாதி] உன்‌ செயல்‌ பரார்த்தமாய்‌- 
இருந்ததீ; பெருகா நின்றுள்ள நீரை உடைத்தான 
நீர்‌ நிலம்‌ உண்டு- கொடிக்‌ தோட்டம்‌ அதிலே: 
[இரை தேர்‌]: பெடையின்‌ வாய்க்கு அடங்குவது: 
தேடாநின்றது. புள்ளுப்‌ பிள்ளைக்கு இரை கேடும்‌. 


தமிழும்‌ வடமொழியும்‌ 161 


எனக்‌ கடவதிறே? கயலுகளா நிற்கச்‌ செய்தேயிறே. 
பிள்ளை வாய்க்‌ கடங்குவது தேடுகிறது ”* 


இது வடமொழி பெற்றிருக்க ஆதிக்கத்தை நன்கு 
எடுத்துக்‌ காட்டுகின்றது. இது போன்றே பிற இலக்கி 
யங்களிலும்‌ இவ்வகை மேற்கோள்களைக்‌ காணலாம்‌, 
பிற்காலத்தில்‌ வந்தவராகிய குமர குருபர அடிகளார்‌ 
தம்மை வடமொழி வல்லுகர்‌ என மற்றவர்‌ நினைக்கும்‌ 
வகையில, 


: பால லோசன பானுவி லோசன 
பரம லோசன பக்த சகாயமா 
கலா காலதிரி சூலக பாலஏ 
கம்ப சாம்ப கடம்பவ னேசனே ' 


என்னும்‌ அடிகளை எழுதியுள்ளார்‌. இப்படியே நேற்று 
வரையில்‌ வடமொழிச்‌ சொற்களை அதிகமாகப்‌ - பயன்‌ 
படுத்தும்‌ வகையில்‌ மொழி வளர்ந்தது, இந்த நிலையில்‌ 
இலக்கண அமைப்பிலேயும்‌ சில மாறுபாடுகளைக்‌ கொண்டு 
வந்து புகுத்த நினைத்தார்கள்‌ மிகவும்‌ பிற்காலத்தில்‌ வநத 
சாமிநாத தேசிகர்‌ போன்ற பெரியவர்கள்‌. 


“ஓந்தெழுத்தாலொரு பாடை அமைந்தது.” என்று 
தமிழைக்‌ கூறி, அதைப்‌ பழித்துரைத்தனர்‌. அது வட 
மொழியிலிருந்து வநீத மொழிதான்‌ என நிறுவ நினைக்கும்‌ 
அளவுக்கு அந்தப்‌ பிற்காலப்‌ புலவர்‌ கருத்துக்கள்‌ சென்று 
விட்டன. ஆயினும்‌, அத்தகைய இலக்கிய இலக்கணப்‌ 
புலவர்‌ தம்‌ கொள்கைகளும்‌ நூல்களும்‌ கால வெள்ளத்தை 
எதிர்த்து நிற்க மாட்டாகனவாக அழிந்து விட்டன என்ன. 
லாம்‌. இன்று தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமன்றி, தமிழ்‌ அறிந்த 
பிற: பகுதிகளிலுங்கூடச்‌ தொல்காப்பியமும்‌ நன்னூலும்‌ 
தெரியும்‌ அளவுக்கு--ஏன்‌--ஒரு சிறு அளவுக்குக்கூட-- 

11 


162 தமிழ்‌ உரை நடை 


பிற இலக்கண நால்கள்‌ தெரிவதில்லை. அவற்றின்‌ 
பெயர்கள்‌ கூடத்‌ தமிழ்‌ அறிஞர்களுக்கே தெரியாத வகை 
யில்‌ ௮வை மறைந்து விட்டன என்னலாம்‌, இவ்வாறு: 
இடைக்காலத்தில்‌ தமிழமினும்‌ மேம்பட்டதாகக்‌ காட்டிக்‌ 
கொண்டு இலக்கிய . இலக்கணம்‌ பெற்று வளர்ந்த வட 
மொழி இந்த நூற்றாண்டில்‌ சிறிது தன்‌ இடம்‌ விட்டுச்‌ 
சென்று விட்டது என்னலாம்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டுக்கு இடையிலே மொழி 
வரலாற்றை அறியும்‌ திறனே ஒரு பெருங்கலையாக 
வளர்ந்து வருகின்றது. மேலை நாட்டு அறிஞர்கள்‌ இத்‌ 
துறையில்‌ பல காலமாகவே தங்கள்‌ கருத்திருத்தி அவன 
செய்து வருகிறார்கள்‌. அந்த முறையில்‌ இந்தப்‌ பாரத 
நாட்டிலும்‌ பல மொழி ஆராய்ச்சியாளர்கள்‌ தோன்றி 
வளர்ந்து வளம்‌ கண்டு வருகிருர்கள்‌. சென்ற நாற்‌ 
ரூண்டில்‌ வாழ்ந்த கால்டுவெல்‌ போன்றார்‌ இது தமிழ்ச்‌ 
சொல்‌' இது வடசொல' எனப்‌ பகுத்துக்‌ காட்டிய வழியே 
இன்று பலர்‌ ஆராய்கின்றனர்‌. இன்று கலந்து வழங்கிய 
வடமொழிச்‌ சொற்களை மறுபடியும்‌ நீக்கித்‌ தனித்‌ தமிழில்‌ 
பேச வேண்டும்‌ என்ற உணர்வு தலைதூக்கியுள்ளது. 
இப்பணிக்கு வழி காட்டிகளுள்‌ முதன்மையானவர்‌ அசிரியர்‌ 
மறைமலை அடிகள்‌ என்னலாம்‌. இன்று ஆரிய மொஜிச்‌ 
சொற்களாகியவை இவை என்று ஆராய்வதில்‌ பலர்‌ 
முன்னிற்கின்றனர்‌. ஆனால்‌, அதிலும்‌ இரு துருவ எல்லைக்‌ 
கற்கள்‌ தெரிகின்றன. ஒரு சிலர்‌ எல்லாவற்றையும்‌ 
வடமொழிச்‌ சொற்களெனவும்‌, சிலர்‌ எல்லாவற்றையும்‌ 
தமிழ்ச்‌ சொற்களெனவும்‌ காட்டி, அவற்றை விளக்கு 
முகத்தான்‌ வேடிக்கையான விளக்கங்களையும்‌ பகுப்புக்‌ 
களையும்‌ கையாளுவார்கள்‌. இதில்‌ காய்தல்‌ உவத்தல்‌ 
இன்றி நோக்கின, தமிழ்ச்‌ சொற்களிலிருந்து வடமொழிச்‌ 
சொற்களைத்‌ திட்டமாகப்‌ பிரிக்க இயலும்‌. ' 


தமிழும்‌ வடமொழியும்‌ 163 


இணி, இக்காலத்தில்‌ பிற மொழிச்‌ சொற்களைக்‌ 
கலத்தல்‌ வேண்டுமா வேண்டாவா என்று ஆய்வு ஒருபுறம்‌ 
நடக்கின்றது. இது தேவையே இல்லை. தமிழில்‌ 'நீர்‌” 
இருக்க *ஜலம்‌' என்றும்‌, 'சாறு' இருக்க 'ரசம்‌' என்றும்‌, 
உள்ளதை விட்டு வேற்று மொழியில்‌ கடன்‌ வாங்குதல்‌ 
"தமிழருக்கு மானமாகும்‌. ஆனால்‌, அதே வேளையில்‌ 
விஞ்ஞானம்‌ அல்லது அறிவியல்‌ வளர்ந்து வரும்‌ வேகத்தில்‌ 
ஏத்தனையோ புதுப்புதுச்‌ சொற்கள்‌ தேவையாய்‌ உள்ளன. 
அவற்றுள்‌ சில ஈம்‌ தமிழிலேயே உள்ள சொற்களொடு 
'பொருந்துமாயின்‌, மாற்றி அமைக்கலாம்‌. இல்லையாயின்‌, 
அதற்காகப்‌ புரியாவகையில்‌ வலிந்து சொல்லாகப்‌ 
பொருள்‌ கொள்ளத்‌ தேவை இல்லை. உள்ளவற்றை-- 
“வேற்று மொழிச்‌ சொற்களை--தொல்காப்பியர்‌ காட்டிய 
இலக்கணப்படி. பிறமொழி எழுத்துக்கள்‌ கலவாமல்‌ தமிழ்‌ 
எழுத்துக்களைக்‌ கொண்டு ஆக்கிக்‌ கொள்ளலாம்‌. இந்த 
நிலை எந்நாட்டுக்கும்‌ எம்மொஜழிக்கும்‌ பொதுவான 
ஒன்றுதான்‌. என்றாலும்‌, அதனால்‌ உள்ளதை விடுத்தோ 
நல்ல முறையில்‌ மொழி பெயர்ப்பு இருந்தால்‌ கொள்‌ 
வதை விடுத்கோ-வடமொழியையோ வேற்று மொழி 
“-யையோ தமிழ்‌ கடன்‌ வாங்கத்‌ தேவையில்லை. 


..... இப்படி வரலாற்று எல்லைக்கு அப்பாற்பட்ட காலக்‌ 
(தொட்டு, ஆரியமாகிய வடமொழி தமிழில்‌ கலந்த 
போதிலும்‌ தமிழ்‌ தன்‌ நிலை கெடாததாய்‌ வரம்பினைக்‌ 
கடவாத வகையில்‌ வேற்று மொ.மிக்‌ கலப்பு இல்லாமலே 
வாழ இயலும்‌ என்பதை நிலை நாட்டி வந்துள்ளது. அதே 
“வேளையில்‌ (பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ வழு 
-வல' என்ற இலக்கண முறைப்படி. தேவையான---இன்றி 
பமையாத-- சொற்களை அரியத்தில மட்டுமன்‌ றி--எம்‌ 
மொழியிலிருந்தும்‌ பெற்று, அதைத்‌ தமிழ்‌ எழுத்தால்‌ 
தமிழே ஆக்கி மொழி வளர்த்து நலம்‌ பெறுதல்‌ தமிழர்‌ 
தலையாய கடனாகும்‌, 


21) 
பிற்கால உரையாசரியர்கள்‌ 


பதினான்காம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ மேலே கண்ட 
கல்‌ வெட்டுக்களோ, பேறிலக்கிய இலக்கண உரை நூல்‌ 
களே அதிகமாக வளரவில்லை என்னலாம்‌. தமிழ்‌ இலக 
இயத்தில்‌ ௮தற்கு முன்‌ வடமொழி அதிகமாக .புகுந்ததைத்‌ 
“தமிழும்‌ வடமொழியும்‌' என்ற . தலைப்பிலே கண்டோம்‌. 
இந்தப்‌ பதினான்காம்‌ நாற்றாண்டிற்குப்‌ பின்‌ நேர்ந்த நாட்டு 
மாறுபாடுகளால்‌ வடமொழியாளரோடு முகலாயர்‌ ஆட்சி 
யாலும்‌ பின்‌ வந்த ஆங்கிலேயர்‌ ஆட்சியா-லும்‌ தமிழ்‌ 
இலக்கியத்துறையிலும்‌ மாறுபாடுகள்‌ மேகோன்றின 
என்னலாம்‌. கிறித்துவ மகமதிய சமய நெறிகள்‌ 
மேலைக்‌ கடற்கரை வழியாகப்‌ பழங்காலத்திலேயே தமிழ்‌ 
நாட்டில்‌ கால்‌ கொண்டிருந்தன எனருலும்‌, அவை 
இரண்டும்‌ அவ்வளவாக வளரவில்லை என்னலாம்‌. பின்‌ 
தமிழக ஆட்சி அச்சமயங்களைச்‌ சேர்ந்தோர்‌ கைகளில்‌ 
மாறிய காலத்திலேதான்‌ அவை ஈம்‌ காட்டில்‌ அதிகமாகப்‌ 
பரவலாயின, அப்பரவலுக்கு ஏற்ற வகையிலே அ௮வ்வச்‌ 
சமயங்கள்‌ பற்றிய நால்களும்‌ வெளிவந்தன என்னலாம்‌. 
ஆனால்‌, அதே வேளையில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பழஞ்சமயங்களாய்‌ 
இருந்த சைவ வைணவ சமயங்களிலும்‌ பலபெரியவர்கள்‌ 
தோன்றிப்‌ பாட்டிசைத்தும்‌ உரை எழுதியும்‌ சமயத்தையும்‌ 
தமிழையா॥ ஒருங்கே வளர்த்தார்கள்‌ என்று கொள்ளுவது: 
- பொருத்தமாகும்‌. சென்ற . இரண்டொரு நூற்றுண்டு 
களிலே மேலை நாட்டார்‌ தமிழ்‌ மொழிக்கு -.சிறப்பாக உரை 
நடை  .வளர்ச்சிக்குப்‌ - பாடுபட்டார்கள்‌ எனக்‌ காண்‌. 
கின்றோம்‌. அதே காலத்திலும்‌ அதற்கு இரண்டொரு. 
நாற்றாண்டுகளிலும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ உரைநடை வளர்ந்த 


பிற்கால உரையாசிரியர்கள்‌ 165 


நிலையைக்‌ கண்டு, பின்‌ அப்‌ பிற சமயத்தவர்களான மேலை 
நாட்டு அறிஞர்கள்‌ செய்த தொண்டினையும்‌ சிறிது நோக்கு 
(வோம்‌ : 


இந்தக்‌ காலத்தின்‌ இலக்கிய வளர்ச்சி நிரம்ப அழகிய 
தேசிகர்‌ வமித்‌ தொடங்குகிறது எனக்‌ குறிக்கினருர்‌ திரு. 
வ. சு. செங்கல்வராயப்‌ பிள்ளை அவர்கள்‌.£ இவர்‌ ஒரு பெரும்‌ 
புலவர்‌. இனிய பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. அவற்றுடன்‌ 
உரையசிரியராயும்‌ இருந்திருக்கறார்‌ எனக்‌ கொள்ளல்‌ 
. பொருந்தும்‌, இக்காலத்தில்‌ வாழ்ந்த சிறந்த இலக்கணப்‌ 
புலவர்கள்‌ வைத்தியநாத தேசிகரும்‌ சாமிநாத தேசிகரும்‌ 
ஆவார்கள்‌. அவர்கள்‌ எழுதிய இலக்கண விளக்கம்‌, 
இலக்கணக்‌ கொத்து என்னும்‌ இரண்டும்‌ இன்று தமிழ்‌ 
காட்டில்‌ வழக்கிழக்து விட்டன. காரணம்‌ என்ன? இவவிரு 
வரும்‌ தம்‌ காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வடமொழிக்கு 
இருக செல்வாக்கனை எண்ணி, தமிழின்‌ அடிப்படை 
இலக்கண அமைதிகளையும்‌ முறைகளையும்‌ மறந்து, தம்‌ 
விருப்பப்படி. இலக்கணத்தை எழுதத்‌ துணிந்து விட்டனர்‌. 
இந்த இருவரோடு இணைந்தவராகச்‌ சொல்லக்‌ கூடிய 
புலவர்‌ சுப்பிரமணிய தேசிகராவர்‌- அவர்‌ எழுதிய நூல்‌ 
“பிரயோக விவேகம்‌” என்பதாகும்‌. இம்கூவருள்‌ சாமிநாத 
(தேசிகர்‌ தம்‌ நாட்டையும்‌ மொழியையும்‌ மறந்து, தமிழ்‌ 
இலககணத்தையே மாற்றும்‌ வகையில்‌ தம்‌ நூலை எழுதஇ 
யுள்ளார்‌ . என்பதைத்‌ இரு. செங்கல்வராயப்‌ பிள்‌௯ 
அவர்கள்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டியள்ளார்கள்‌.” 


1. பார ௦ 711100 ]. 34 

2. *கி்0மத்டற 85 & ௦81 வார] 500௦18, ௦ 866105 
1௦ 18176 12ம்‌ ஈர! 000160 101105) 1) 80106 08868 ௨0001 115 
ளொடா கார்‌! நஹ ஊம்‌ ]111ரதரமா6, (815100) ௦7 நீவா 
2096, ற 36) 


166 ப தமிழ்‌ உரை நடை. 


இவ்வாறு மேலே காட்டிய மூவரும்‌ இலக்கண நூலை எழுதி 
யுள்ளார்கள்‌. அதுபற்றி இங்கு நாம்‌ ஆராயத்‌ தேவை: 
இலலை, எனினும்‌, இவர்கள்‌ இலக்கண நாலுடன்‌ உரை, 
நடையிலேயும்‌ நாலை எழுதி உதவினார்கள்‌ என்பதே நாம்‌! 
இங்குக்‌ காணவேண்‌ டி யதாகும்‌. 


இம்மூவரும்‌ தத்தம்‌ இலக்கண நூல்களுக்குத்‌ தாமே: 
உரை எழுயுள்ளதைக்‌ காண்கிறோம்‌. தமிழ்‌ மரபுப்படி. 
நூல்‌ எழுதுபவரே உரை எழுதும்‌ வழக்கம்‌ இல்லை.. 
*“உரைகாரர்‌' என்றே தனியாக வேறு ஒருவர்‌ இருப்பதைக்‌: 
காண்கிறோம்‌. தொல்காப்பியம்‌ முதலிய பேரிலக்கண 
நூலகளுககும்‌, பத்துப்‌ பாட்டுப்‌ போன்ற பேரிலக்கிய: 
நூல்களுக்கும்‌ அவற்றின்‌ ஆ௫ிரியர்களே உரை எழுகி விட்‌. 
டிருப்பார்களாயின்‌, பின்னால்‌ இத்தனை உரை நடை நூல்கள்‌ 
தோன்றியிரா. அத்துடன்‌ புதுப்‌ புதுக்‌ கருத்துக்கள்‌ காலத்‌ 
"துக்கு ஏற்ப மாற்றமும்‌ ஏற்றமும்‌ பெற்றுக்‌ காட்டக்கூடிய 
நிலையில்‌ அமையா, எனவே, கருத்து வளர்ச்சிக்கும்‌ மொழி' 
வளர்ச்சிக்கும்‌ இடம்‌ தேடக கருதிய தமிழ்‌ நாட்டில்‌ தம்‌: 
நூலுக்குத்‌ தாமே உரை எழுதுகின்ற வழக்கத்தைப்‌ புலவர்‌ 
்‌. மேற்கொள்ளவில்லை. அனால்‌, இந்த மூவரும்‌ அம்மரபுக்கு. 
மாறாகத்‌ தாமே தம்‌ நூலுக்கு உரையும்‌ எழுதினர்‌ என்றால்‌, 
அதற்குக்‌ காரணம்‌ என்ன ? 


இம்மூவருடைய கருத்துக்களும்‌ நாம்‌ மேலே கண்ட. 
படி. தமிழ்‌ இலக்கண முறைக்கு மாறுபட்டனவேயாகும்‌. 
எனவே, இவர்களைப்‌ பின்பற்றி யாரும்‌ சென்றிருக்க மாட்‌. 
டார்கள்‌. ஏன்‌? உரை எழுதவுங்கூட யாரும்‌ முன்‌ வம்‌. 
இிருக்கமாட்டார்கள்‌. இந்நிலையில்‌ தம்‌ கொள்கையை எப்‌” 
படியும்‌ பரவச்‌ செய்யவேண்டும்‌ என நினைத்த இம்மூவரும்‌,. 
தாமே அவற்றிற்கு உரை எழுதினர்‌. இவர்தம்‌ உரையும்‌. 
நூலும்‌ மக்களால்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ கூடாத வகையில்‌ 


பிறகால உரையாசிரியர்கள்‌ ப 167 


மிலை கெட்டன என்றா லுங்கூட, இவர்தம்‌ தமிழ்‌ உரை ஈடை 
கன்கு அமைந்துள்ளது. இவர்தம்‌ எழுத்து, தமிழ்‌ உரை 
நடை வரலாற்றில :இடம்‌ பெறத்‌ தக்கதாகவே அமைந்‌ 
துள்ளது என்னலாம்‌. இவர்களது உரைநடைத்‌ இறனை 
விளகக இரண்டோர்‌ எடுத்துக்‌ காட்டுகீகள்‌ கண்டு மேலே 
செல்லலாம்‌. 

“அறநூல்‌ முதலியன நான்கற்குங்‌ கருவி 
எழுத்து முதலைந்தே, அவற்றுள்ளும்‌ நான்கற்குங்‌ 
கருவி சொல்லே. ௮ச்சொல்லிற்குக்‌ கருவி யதுவே, 
ஆகையால்‌ எல்லாவற்றினுஞ்‌ சொல்லே சிறப்பென்‌ 
பது நோக்கி, மூன்றியலாகிய இந்நாலுட்‌ சொன்‌ 
மாத்திரமே சில சொற்றனமென்பது தோன்ற 
இயம்பில னென்றாம்‌. வடநூலாருந்‌ தலைமை பற்றிய 
வழக்கால்‌ அவ்வைந்தனையும்‌ சொல்லென்று வழங்‌ 
குவர்‌, ப 

*“முக்காற்பார்த்து நல்லோர்‌ பலருடனும்‌ பல 
காலும்‌ பயின்று பிறர்க்கறிவித்தன்‌ முதலான 
வெல்லாமடங்கப்‌ பல்காற்‌ பழக்கமென்றும்‌. 
இங்ஙனம்‌ பழகமாட்டாரென்பது, தோன்றப்‌ 
பழூனுமென்றாம்‌. இங்ஙனம்‌ பழகிற்‌ றெரியாத 
தொன்றில்லையென்பது தோன்ற உளவேலெள்றும்‌.* 


“குற்றமற்ற இயல்பினையுடைய பொருளென்று 
சிறப்பித்துச்‌ சொல்லப்படுவது, மனத்தான்‌ நோக்கு 

. தற்கு எட்டாத வீடு துறவறமாகிய காரண வகை 
யாற்‌ கூறப்படுவதல்லது இலக்கண வகையாற்‌ கூறு 
தற்கு எட்டாமையின்‌ அதனை விடுத்து, விரித்துக்‌ 
கூறும்‌ உலக நடையானும்‌, வேத ஈ௩டையானும்‌ 
அறமும்‌ பொருளும்‌, இன்பமுமென மூன்று வகைப்‌ 
படும்‌, ௮ங்ஙனம்‌ விரித்துக்‌ கூறப்படும்‌ பொருளே 


1. இலக்கணக்‌ கொத்து, பாயிர உரை, பக்‌. 14 
ப சுவாமிநாத தேூகர்‌, 


168 தமிழ்‌ உரை ௩டை 


தொகுத்துக்‌ கூறுந்‌ தமிழ்‌ நடையான்‌ அகப்பொரு 
ளும்‌ புறப்பொருளுமென இரண்டு வகைத்தாய்க்‌ 
குணமும்‌ அலங்காரமுவெனக்‌ கூறுபட வந்த அணி 
யான்‌ உளதாகிய சிறப்பினைப்‌ பொருந்திச்‌ 
செய்யுளிடத்தே சார்ந்து விளங்கும்‌ இயல்பினை 
யுடைத்தாம்‌.”* 


இவவாறு இவர்களது உரை நடை செல்ல, இவர்கள்‌ 
காலத்தவராகவும்‌, சாமிநாத தேசிகர்‌ தம்‌ மாணவராகவும்‌ 
கொள்ளப்‌ பெறும்‌ சங்கர ஈமச்சிவாயப்‌ புலவர்‌ தமிழ்‌ உரை 
நடைக்குச்‌ றந்த தொண்டு செய்தார்‌ என்னலாம்‌. இவர்‌ 
பல உரை நடை நூல்கள்‌ எழுதவில்லை என்ருலும்‌, இவர்‌ 
செய்த ஓரே தொண்டு சிறந்த தொண்டாகும்‌. பழங்கால 
உரையாசிரியர்கள்‌ கொலகாப்பியம்‌ போன்ற இலக்கண 
நூல்களுக்கும்‌ இலககியங்களுக்கும்‌ உரை எழுதினமை 
போன்று, இவர்‌ பிற்காலத்தில்‌ பவணந்தியாரால்‌ செய்யப்‌ 
பெற்ற மரபு கெடாத இலக்கண நூலாகிய நன்னூலுக்கு 
நல்ல உரை எழுதிச்‌ சென்றுள்ளார்‌. இவர்தம்‌ உரையே 
நன்னூலுக்குச்‌ சிறந்த உரையாகப்‌ போற்றப்‌ பெறு 
இன்றது. இவரது உரையை வைத்தே சிவஞான முனிவர்‌ 

இடங்களில்‌ சேர்ப்பன சேர்த்து உரையை மேலும்‌ 
சிறக்கச்‌ செய்துள்ளார்‌. : நன்னூ.லுக்கு நல்ல விருத்தி உரை 
காரர்‌ சங்கர நமச்சிவாயரேயாவர்‌; காண்டிகை, விருத்தி 
என்ற இருவகை உரைகள்‌ உள என்று கூறிய ஈன்னூலின்‌ 
இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்நூலுக்கு யாரும்‌ 
எழுகாது வைத்த குறையைக்‌ தம்‌ விருத்தி உரையால்‌ நீக்க 
வைத்தவர்‌. எனவே, இவரது உதவி உரை நடை. ௮ளர்ச்‌ 
சிக்கு மட்டுமன்றி இலக்கண வளர்ச்சிக்கும்‌ பெருந்துணை 


1. இலக்கண விளக்கம்‌ - பொருளதிகாரம்‌ 2-ஆம்‌ 
சூத்திரம்‌ உரை, பக்‌. 2. வைத்தியநாத தேசிகர்‌ , 


பிற்கால உரையாசிரியர்கள்‌ 169 


புரிந்தது என்னலாம்‌. இன்றளவும்‌ இவரது உரையே 
சிறந்த உரையாக நன்னூலுக்கு அணிசெய்கிறது என்பதை ' 
யாரே மறுக்கவல்லார்‌? பழங்கால உரையாசிரியர்களோடு 
இத்து எண்ணத்‌ தக்கவர்‌ இவர்‌ என்று கூறி மேலே 
செல்லலாம்‌. 


பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ சிறந்த உரையாசிரியராய்‌ 
விளங்கியவர்‌ சவஞான முனிவரே என்றால்‌ மறுப்பவர்‌ 
யாரும்‌ இலர்‌. நெல்லை மாவட்டச்‌ தென்கோடியில்‌ தோன்‌ 
ச்‌ சிறக்கச்‌ தமிழ்‌ கற்று, செய்யுள்‌ இயற்றுவதிலும்‌, உரை 
நடை ஆக்குவதிலும்‌, தருக்க வாதம்‌ செய்வதிலும்‌, சமய 
நெறி காட்டுவதிலும்‌ சிறந்து விளங்கிய ஒப்பற்ற ஞாயிருய்‌ 
இவர்‌ விளங்கினார்‌ என்பதை நாடு நன்கு அறிந்துள்ளது." 
இவர்‌ பாடல்களின்‌ செழுமையைக காஞ்ப்புராணம்‌, 
“சோமேசர்‌ முதுமொழி வெண்பா, அமுதகாம்பிகை பிள்ளைத்‌ 
தமிழ்‌ போன்றவற்றால்‌ நன்கு உணரலாம்‌. சிவஞான முனி 
வர்‌ இனிய பாடல்களை யாத்ததோடு அமையாது, பல நூல்‌ 
களுக்கும்‌ உரை எழுதியுள்ளார்‌. மேலே கண்ட சங்கர 
நமச்சிவாயர்‌ தம்‌ நன்னூல்‌ விருத்தி உரையை உடன்‌ 
கொண்டு மேலாக இவர்‌ தமது ஆராய்ச்சித்‌ இறம்‌ கொண்டு 
பல வினாவிடைகள்‌ மூலம்‌ சில சூத்‌ இரங்களுக்குப்‌ பொருந்தும்‌ 


1. ]பரீகாற0ம5 கிறர்ர்றகாு ௦7 11ரரருதர8 பபபமாகர்‌ 150 
ஐ10000604 4673 108ாடு ஜ68( 88266, 00618 80ம்‌ ஏரர்ர5 1 116 மக08 
மமம்‌ 18 0ா௦0406ம 06 6018] (௦ 814கஹக ௨௦02ம்‌. 116 தார்‌] 
*ர்6 0௦ 101 1மம்‌% (ம்கர ஊரு றாக186 15 (00 184151 எற்றே 
6510௦0 மற0௩ நர, 1776 ௬85 & ஐ௭8( 0064 8௦0 ரர்‌ 610ார018ற, 
3 860 1021018॥ கம்‌ றற!1082றா ஊம்‌ ௦௦00181002 நக்க 
27624 5815127711 8010187. (17150007 ௦7 ஹார்‌ 87066, ற, 39) 


170 தமிழ்‌ உரை நடை. 


உரைகளையேற்றுப்‌ பொருந்தா உரைகளுக்கு மறுப்புக: 
கூறும்‌ இறம்‌ நோக்கத்‌ தக்கதொன்றாகும்‌. இவர்தம்‌ நஈன்னூ: 
லின்‌ இலக்கண விளக்கங்கள்‌ சங்கர நமச்சிவாயரது சுடர்‌ 
விளக்கினை நன்றாகத்‌ தூண்டி விட்டு ஒளி காலச்‌ செய்‌: 
கின்றன. இரண்டொன்று காண்டோம்‌. 
(மக்கள்‌ தேவர்‌ நரகர்‌ உயர்தினை 
மற்றுயிர்‌ உள்ளவும்‌ இல்லவும்‌ அஃறிணை." 
என்ற நன்னூல்‌ (201) சூத்திரத்திற்கு விருத்தி உரையாக, 
*மக்கள்‌ தேவார்‌ நரகர்‌ எனப்படுதல்‌ அவ்வவ்‌ 
யாக்கையும்‌ உயிரும்‌ கூடி நின்ற வழி ஆதலின்‌, 
அவை பிரிந்த வழியும்‌ வேறு கருதிய வழியும்‌ அவரு 
யிரையும்‌ உடம்பையும்‌ உயிரில்லாதனவாகிய 
அஃறிணையாகக்‌ கொள்ளப்படுமென்க, விலங்கு 
முதலியவற்றின்‌ உயரினங்களு மன்ன.” 
எனச்‌ சங்கர நமச்சிவாயர்‌ நன்கு விளக்குகனறார்‌. ௮ஸ்‌ 
விளக்கைக்‌ தூண்டும்‌ முகத்தான்‌ சிவஞான முனிவர்‌, 
“மக்களாகப்‌ பிறந்து புண்ணிய பா வமியற்றிப்‌ 
புண்ணிய மிகுதியால்‌ தேவராயும்‌ பாவ மிகுதியால்‌ 
நரகராயும்‌ பிறத்தலின்‌, மக்கள்‌ தேவர்‌ நரகரெனச்‌ 
சாதன சாத்திய முறையே வைத்தாரென்க. அன்றி 
யும்‌, ஆரியர்‌ தொல்காப்பியர்‌, **உயர்திணை 
என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே,” என முன்னர்க்‌ கூறிப்‌ 
பின்னார்‌ **இவ்வென வறியு மந்தந்‌ தமக்கில வா௫ய: 
தெய்வஞ்‌ சுட்டிய பெயர்‌' முதலியனவும்‌ *'உயர்‌- 
திணை மருங்கிற்பால்‌ பிரிந்‌ இசைக்கும்‌'' எனக்‌ 
கூறலின்‌, உயர்திணைப்‌ பாற்படுத்து, “மக்கள்‌ தேவர்‌ 
நரகர்‌ உயர்திணை என முறை தெரிந்து ஒதினா 
ரெனக்‌ கோடலுமா மென்க.” 
என்று தமது சமய, தருக்க, இலக்கிய இலக்கணப்‌ புலமை 
நலமெல்லாம்‌ தோன்ற எழுதியிருப்பது அறிந்து அறிந்து: 
மகிழத்தக்கதன்றோ!. இதே போன்று சூத்திரத்துக்கும்‌, 


பிற்கால உரையாசிரியர்கள்‌ 177? 


சொற்களுக்கும்‌ பிறர்‌ காணும்‌ விளககஙகளும்‌ உரைகளும்‌: 
பொருந்தாதனவென இவர்கள்‌ கூறும்‌ கூற்றுக்களும்‌ சிற: 
தனவாம்‌, : 


இலக்கணத்தில்‌ வைப்பு முறைகளை ஆய்ந்து விளக்கம்‌ 
தரும்‌ வகையில்‌, தமிழில்‌ சொற்களைப்‌ பெயர்‌ வினை: இடை. 
உரி என்ற வைப்பு முறைக்கு இவர்‌ காட்டும்‌ காரணத்தை- 
யும்‌ அதன்வழி இவர்‌ உரை நடையையும்‌ கண்டு மேலே: 
செல்லலாம்‌: 

**இச்சொற்களைப்‌ பெயர்‌ முதலாக வைத்தது 
என்னை எனின்‌, பெயர்ச்சொல்‌ பொருளை விளக்கு 
தலானும்‌, விளைச்சொல்‌ பொருளது புடை பெயர்ச்‌ 
சியை விளக்குதலானும்‌, இடைச்சொல்‌ பொருளை 
யும்‌ பொருளது புடை பெயர்ச்சியையும்‌ தம்பா 
லன்றித்‌ தத்தங்‌ குறிப்பால்‌ விளக்குதலின்‌ பெயர்ச்‌ 
சொல்‌ வினைசொற்களும்‌ ஆகாது அவற்றின்‌ வேறு 
மாகாது இடைநிகரவனவாய்‌ நிற்றலானும்‌, உரிச்‌ 
சொல்‌ பொருட்‌ பண்பாகிய இசை, குறிப்பு, பண்பு 
மூன்றனையும்‌ விளக்கிப்‌ பொருட்குரிமை பூண்டு 
நிற்றலானும்‌, திசைச்‌ சொல்‌ கொடுந்தமிழ்‌ மொழி 
யாயும்‌ அன்னிய மொழியாயும்‌ வருதலானும்‌, 
வடசொல்‌ அந்நிய மொழியேயாய்‌ வருதலானும்‌, 
இம்முறை வைக்கப்பட்டன என்க.” * 
இவரே தொல்காப்பியப்‌ பாயிரத்துக்கும்‌ அதன்‌ முதற 

சூத்திரத்திற்கும்‌ விருத்தி உரைகள்‌ எழுயிருக்கின்றார்‌. 
அவை புலவர்களாலே நன்கு போற்றப்படுகின்ற காரணத்‌. 
தல்‌, அவற்றுள்‌ இரண்டோர்‌ இடங்களைக்‌ காணல்‌ ஏஜ்‌: 
புடைத்து என எண்‌ ணுகின்றேன்‌. 

*இங்ஙனம்‌ வழக்கும்‌ செய்யுளும்‌ பயின்ரார்க்கு, 
அவற்றின்கண்‌ ஒரு நிகரனவாய சொற்களும்‌ ஒன்றோ 
டொன்று ஓஒவ்வாதுமாகய செய்கை வேறுபாடுகளும்‌ 
சொன்‌ முடிபு பொருண்‌ முடிவு வேறுபாடுகளும்‌. 


172 தமிழ்‌ உரை நடை 





நோக்கும்‌ வழி, இவையெல்லாம்‌ வழா நிலையோ? 
சில வழுவமைதியோ? வழுவோ? கட்டளை 
யில்லையோ?”' எனவும்‌ ஆசங்கை நிகழுமன்றே? 
அவ்வாசங்கை நீங்க எழுத்து முதல்‌ மூன்றும்‌ 
ஆராய்ந்து செந்தமிழியற்கை சிவணுதற்கு, 
இந்நூல்‌ ஒருதலையான்‌ வேண்டப்படும்‌ என்பதரஉம்‌, 
அவை பயிலாதார்க்கு ஆசங்கையே நிகழாமையின்‌ 
"இந்நூல்‌ பயன்படாது என்பதூஉம்‌ விளக்கிய, 
“அயிரு முதலின்‌ நாடிச்‌ சவணிய கண்டு எண்ணித்‌ 
தொகுத்தான்‌,” என்றார்‌. எனவே, வழக்கும்‌ 
செய்யுளும்‌ ஆராய்ந்து பின்னர்‌ இந்நூல்‌ கேட்டற்‌ 
வற்று என்பது பெறப்பட்டது.” * 

* நாடிச்‌ சிவணிய' என்பது *ஓதி உணர்ந்‌ 
தான்‌? என்பது போலக்‌ காரண காரியப்‌ 
பொருட்டாய்‌ நின்றது. *சிவணிய' என்பது 
_“*செய்யிய' என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சம்‌. 
இஃது உணரமாட்டாதார்‌, 'நாடிக்கண்டு எண்ணித்‌ 
தொகுத்தான்‌' எனக்கூட்டி, ஒரு வினைமுதல்‌ வினை 
பாக்கி நாடிய ஆராய்ச்சியிற்‌ குறைபாடு உடைய 
வற்றிற்கு, முந்து நூல்‌ கண்டு என்றும்‌, 'ஆயிரு 
முதலிற்‌ செந்தமிழ்‌ இயற்கை சிவணிய' எனக்‌ 
“மகொண்டு கூட்டியும்‌ இடர்ப்‌ படுப, 3 

* * அற்றேல்‌' அகத்தியம்‌ நிறைந்த தொல்‌ 
காப்பியன்‌' என்னாது "ஐந்திரம்‌ நிறைந்த தொல்‌ 
காப்பியன்‌' என்ற தென்னை?' எனின்‌, அகத்தியம்‌ 
'நிறைந்தமை எல்லாரானும்‌ தெளியப்பட்டமையின்‌, 

்‌. வடமொழியிலும்‌ வல்லவனாயினான்‌ என்பது 
விளங்கிய அங்ஙனங்‌ கூறினார்‌ என்பது. இவ்வாறு 
அன்றி ஐந்திரத்தின்‌ வழித்‌ தோன்றிய நூல்‌ என்பது 
விளங்கிய ஐந்திரம்‌ நிறைந்த தொல்காப்பியன்‌ 
1. தொல்‌. பாயிரவிருத்தி, பக்‌, 5. 
2. டே பக்‌, 6, 


பிற்கால உரையாசிரியர்கள்‌ 173: 
எனவே, ஐந்திரம்‌ முதல்‌ நூல்‌ என்று அமைந்தி 
ருப்ப, முந்து நூல்‌ கண்டு எனக்‌ கூறியது எற்றுக்கு 
எனவும்‌ கூறி மறுக்க,” 

1. “அற்றேல்‌, ஐகாரக்‌ குறுக்கம்‌ மொழி இடை 
கடைகள்‌ என்னும்‌ இடம்‌ காரணமாகக்‌ குறு. 
இசைப்பது போலக்‌ குற்றிய லிகர குற்றிய லுகரங்‌: 
களும்‌ இடமும்‌ பற்றுக்கோடும்‌ காரணமாகக்‌ குறுக- 
இசைத்தலின்‌ இவற்றை இயல்பு என்றது என்னை?” 
எனின்‌ அறியாது கடாயினாய்‌. அவை*காரணமாககச்‌ : 
குறுகி இசைப்பனவாயின்‌, இங்கு, ஏது. தாது: 
என்னும்‌ வடமொழி இறுதி உகரமும்‌ அவ்விடமும்‌ 
பற்றுக்‌ கோடும்‌ உடைமையின்‌ அவை காரணமாகக்‌: 
குறுகி இசைத்தல்‌ வேண்டும்‌, காரணம்‌ உள்வழிக்‌ . 
காரியம்‌ உண்டாதல்‌ ஒகுதலையாகலின்‌1 அங்ஙனம்‌... 
இசையாமையின்‌, இடமும்‌ பற்றுக்‌ கோடும்‌ குற்றிய- 
லிகர குற்றியலுகரங்கள்‌ நிற்றற்குச்‌ சார்பு: 
அவனவே பன்றி, குறுக இசைசத்‌ தற்குக்‌:: 
காரணம்‌ அகா எனக்கொள்க “அல்தேல்‌,. 
வடமொழியின்‌ அறுவகை யிடமும்‌, வல்லெ முத்துப்‌- 
பற்றுக்‌ கோடும்‌ குற்றியலுகரத்திற்குச்‌ சார்பு ஆகா: 
மையின்‌, இலக்கண வழுவாம்‌;பிற” எனின்‌, ஆகாது); 
குற்றியலுகரம்‌ இடமும்‌ பற்றுக்கோடும்‌ சார்ந்து : 
அன்றி நில்லாது என்றது அல்லது, இடமும்‌ பற்றுக்‌ 

- கோடும்‌ குற்றியல்‌ உகரத்திற்குச்‌ சார்பாய்‌ அல்லது ' 
வாரா என்னும்‌ யாப்புறவு இன்மையின்‌, குற்றியல்‌ . 
உகரம்‌ தமிழ்ச்‌ சிறப்பெழுத்தாகலின்‌, வடமொழி ்‌ 
யின்‌ வாராது ஆயிற்று. இக்குற்றியல்‌ இகரக்‌ 
குற்றியல்‌ உகர உண்மை அறியாத உரையாசிரியர்‌, 

। இடைப்படிற்‌ குறுகும்‌ இடனுமா ௬ுண்டே ' 


என்றதற்கு இடைப்படினும்‌ குறுகும்‌ எடை 
உம்மையை மாற்றி, இறந்தது தழீஇயிற்று ஆக்கு. 


1. தொல்‌ - பாயிரவிருத்தி-பக்‌. 8. 


174 தமிழ்உரை நடை 





வர்‌. அஃது ஆசிரியர்‌ கருத்தொடு முரணும்‌ என்பது 
இக்கூற்றான்‌ அறிக, இன்னும்‌, “புணர்ச்சி வேற்றுமை 
பற்றி வேறு ஆயிற்று” என்பார்க்குக்‌ களவு, கனவு 
முதலியனவற்று உகரமும்‌ புணர்ச்சி வேறுபட்டுக்‌ 
குற்றியல்‌ உகரத்திற்கு உரிய விதி முழுவதும்‌ பெறு 
தலின்‌, அதனையும்‌ குற்றியலுகரம்‌ எனக்‌ கோடல்‌ 
வேண்டும்‌! அவ்வாறு கொள்ளாமையின்‌, 
அவர்க்கும்‌ அது கருத்தன்று என மறுக்க,” 
இவ்வாறு இலக்கணப்‌ புலமை நிரம்பிய சிவஞான 
முனிவர்‌ சமயத்துறையிலும்‌ தருக்க முறையிலும்‌ சிறந்த 
புலமை பெற்றவர்‌ என்பதை இவர்‌ சிவஞான போதத்‌ 
துக்கு 'எழுதிய பாடியம்‌' என்கிற உரை நன்கு எடுத்துக 
காட்டும்‌. அது திராவிட மாபாடியம்‌' என்னும்‌ பெயருடன்‌ 
உலக வழகீகில்‌ வழங்குவது ஒன்றே தமிழில்‌ அது 
போன்ற வேறு உரை இலலை என்பதை நன்கு எடுத்துக்‌ 
காட்டும்‌. மெய்கண்ட தேவர்‌ எழுதிய ஈன்று நான்கு அடிக 
ளாலாகிய பன்னீரண்டு சூத்திரங்களுக்கு அத்துணை விளக்க 
டமாக உரை எழுத வல்ல திறன்‌ சிவஞான முனிவருக்கே 
கைவரப்‌ பெற்ற இறன்‌ என்பதை அப்பாடியத்தை 
ஆராய்வார்‌ நன்கு உணர்வர்‌. சைவ. ித்தாந்தத்தின்‌ 
அண்ணிய கருத்துக்களைக்‌ காட்டும்‌ நிலையும்‌, அதை 
மமறுப்பாரை மறுக்கும்‌ திறனும்‌, பிற எடுத்துக்காட்டுக்களும்‌ 
அதைப்‌ பயிலவாரே நன்கு அறிவர்‌. இங்கு இரண்‌ 
“டொன்று காணல நலம்‌ பயப்பபதாமும்‌: 


**மறைப்பாவது, அநாதியாய மூல மலத்தின்‌ 
காரியமாகலின்‌, அது முதல்வனாற்‌: செய்யப்படுகி 
காரியமென்பது என்னையெனின்‌, கூறுதும்‌--முதல்வ 
னாவான்‌ முற்றுணர்வுடைமையின்‌, உலகத்துயிர்கள்‌ 
படுந்துன்ப முழுவதும்‌ உணர்ந்தோனாகியும்‌, 


1. முதற்சூத்திர விருத்தி, பக்‌ 38, 39, 


பிற்கால உரையாசிரியர்கள்‌ 175 





பேராற்றலுடைமையான்‌; உயிர்களை3யல்லாம்‌ 
ஒருங்கே வீடு பேறடைவிக்க வல்லவனாகியும்‌, சிவன்‌, 
சங்கரன்‌ முதலிய பெயர்களானும்‌ அறியப்படுவ 
தாய்‌, விருப்பு வெறுப்பின்றி, எல்லா உயிர்கண்‌ 
மாட்டும்‌ ஒப்ப நிகழ்வதாய்‌, தொடர்பு பற்ருது, 
பிறர்‌ துன்பங்கண்டுமி அதனை அக்கணமே நீக்கு 
தற்கு விளையும்‌ மனவெழுச்சியாகிய பெருங்கருணை 
யுடைமையான்‌, அவற்றை ஒருங்கே வீடுபேறடை 
வித்தற்கண்‌ ஒருப்பாடு மிக்குடையனாகியும்‌ இத்‌ 
,தன்மைகளெல்லாமுடைய இறைவன்‌ உயிர்களால்‌ 
அனாதி முதல்‌ ஈட்டபட்டுப்‌ பல்வேறு வகைப்பட்ட 
துன்பங்களை யெல்லாம்‌ விளைவிக்கும்‌ வினை வலி 
பபினையும்‌, எல்லாப்‌ பெருங்கொடுமை£கும்‌ மூல 
மாகிய சகச மல சத்திகளையும்‌, அவற்றான்‌ பெருந்‌ 
துன்பங்களையும்‌ கெடுத்து, எல்லா உயிர்களையும்‌ 
ஒருங்கே வீடுபேறு அடைவியாமைக்குக்‌ காரணம்‌, 
குடங்கையி னேந்திய தீயின்‌ சூட்டினை நிகழ வொட்‌ 
டாது தனக்கு மாறாகிய மந்திர முச்சரிக்குங்காறுந்‌ 
குடுத்து நிற்குங்‌ குளிகை போல, அ௮ம்முதல்வனைச்‌ 
சிறட்பியல்பான்‌ உணரும்‌ மெய்யுணர்வு தோன்றுங்‌ 
காறும்‌ அவனது பெருங்கருணை உ௪யிர்கண்மாட்டு 
ஒருங்கே நிகமாத வண்ணம்‌ தடுத்து நிற்கும்‌ உயிர்க்‌ 
குற்றமாகிய அவ்வம்மல சத்தியின்‌ வழி நின்று 
அவற்றை நடத்துவதாகிய இவனது சங்கற்பமே 
யன்றிப்‌ பிறிதில்லையென்பது பெறப்படுதலின்‌, 
அங்ஙனம்‌. நடத்துவதாகிய முதல்வனது சங்கற்பமே 
ஈண்டு மறைப்‌ பெளப்படும்‌.? * 
(பாடியம்‌. 2 ஆம்‌ சூத்திர உரை, பக்‌, 126) 
ஆர்க்க வகைக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு கண்டு மேலே 

செல்வோம்‌: 

*“அற்றேல்‌, கண்ணிந்திரியம்‌ எதிர்முக மாத்‌ 
-திரையானன்றிச்‌ சென்றியைந்து சாண்பதாயின்‌, 


176 தமிழ்‌ உரை நடை. 





மரத்தின்‌ நுனிக்கொம்பினையும்‌, சேய்மைக்கண்ண 
தாடிய சந்திரனையும்‌ ஒருங்கு காண்டலும்‌, பளிங்கு 
முதலியவற்றின்‌ உள்‌ வைத்த பொருளைத்‌ தடை 
யின்றிக்‌ காண்டலுங்‌ கூடுமாறென்னையெனின்‌ , 
கூறுதும்‌--கண்‌ முதலிய இந்திரியங்கள்‌ விளக்கொளி 
போல விடயத்தின்‌ இயைந்தன்றி விளக்குதலின்மை 
யானும்‌, இயைபு வேண்டாத வழுச்‌ சுவர்‌ முதலிய 
வற்றான்‌ மறைந்த பொருளையுங்‌ காண்டல்‌ வேண்டு 
மென்பது மேற்கூறினாமாகலானுங்‌ கண்ணிந்திரியத்‌ 
திற்குக்‌ காணுங்கால்‌ விடயத்தோ டியைபுண்மை 
நியமமென்பது பெறப்பட்டது; படவே நுனிக்‌ 
கொம்பினையுங்‌ காண்டலும்‌, பளிக்கு முதலிய 
வற்றின்‌ உட்பொருளைக்‌ காண்டலும்‌ இயைந்தே. 
காணும்மென்பது பெற்றாம்‌, அண்டு நுனிக்கொம்‌ 
பினையுந்‌ திங்களினையும்‌ ஒருங்கு கண்டேனென்று 
அநுபவ நிகழ்தல்‌, தாமரையிதழ்‌ நூற்றினையும்‌ 
ஊசியான்‌ ஒருங்கே போழ்ந்தேனென நிகழும்‌ 
அநுபவம்‌ போல விரைந்து செல்லுங்‌ கால நுட்ப 
மறியாமையின்‌ நிகழும்‌ அபிமான மாத்திரையே 
எனவும்‌, பளிங்கு முதலியன தூயவாகலாற்‌ சுவர்‌ 
முதலியன போலத்‌ தடை செய்வனவன்மையின்‌, 
அதிசூக்குமமாகிய கண்ணொளி விளக்கொளி போல 
அவற்றின்‌ 2 கூடுமெனவும்‌ துண்ணுணர்‌ 
வான்‌ ஓர்ந்துணர்க, ” 
பாடியம்‌, 2-ஆம்‌ சூத்திர உரை, பக்‌. 240--41,) 
இக்காலத்திலே வாழ்ந்த மற்றோர்‌ உரையாசிரியா்‌ 
சைவ சொக்கப்ப நாவலராவர்‌. இவர்‌ தஞ்சைவாணன்‌: 
கோவைக்கு உரை எழுகியுள்ளார்‌. இவரையன்றித்‌. 
இருத்தணிகை கந்தப்பையர்‌ மக்களாகிய விசாகப்‌ பெரு. 
மாளையர்‌, சரவணப்‌ பெருமாளையர்‌ என்ற இருவரும்‌: 
தமிழ்‌ உரைஈடைக்குதி தொண்டு செய்தார்கள்‌ என்ப: 
தைத்‌ திரு. வ. ௬. செங்கல்வராயப்‌ பிள்ளை: அவர்கள்‌ நன்கு, 


பிற்கால உரையாசிரியர்கள்‌ 117 


காட்டியுள்ளார்கள்‌." இவர்கள்‌ எழுதிய இலக்கண உரை: 
நடை விளக்கங்களையும்‌, பிற உரை௩டைகளையும்‌ அவர்‌. 
நன்கு எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. இவர்கள்‌ காலத்திலே. 
தான்‌ பிற சமயங்களை வளர்க்க வந்த மேலை நாட்டுக்‌: 
கிறித்தவப்‌ பாதிரிமார்‌ தத்தம்‌ சமய உண்மைகளைக்‌: 
காட்டும்‌ உரைகடை நூல்களையும்‌ பிற சிறு உரைநடை 
நூலகளையும்‌ எழுதினர்‌, அவைகளைப்‌ பின்னர்க்‌ . காண்‌' 
போம்‌. 2 22 என்டு 

்‌. மேலே கண்ட உரையாகிறியர்களெல்லாம்‌ : சைவ 
சமயச்‌ சார்புடையவர்களாகவே . உள்ளார்கள்‌. ஆனால்‌, 
வைணவ சமண சமயச்‌ சார்புடைய நூல்களும்‌ நாட்டில்‌ 
வளராமல்‌ இல்லை. சமணர்கள்‌ ஸ்ரீ புராணம்‌ முதலிய உரை: 
நடை. நூல்களையும்‌ வைணவர்கள்‌ அஷ்டாதச ரஹஸ்யம்‌, 
குருபரம்பரைப்‌ பிரபாவம்‌ முதலிய உரைநடை நூல்களையும்‌ 
எழுதியுள்ளனர்‌. இவை வெளி வந்த காலம்‌ நாம்‌ காணும்‌ 
இக்காலத்தை ஓட்டியதாகவே இருக்க வேண்டும்‌. இக 
காலத்திலும்‌ வடமொழி ஆக்கம்‌ மிக்கு இருந்தது என 
மேலே நாம்‌ கண்டபடியால்‌, இந்த வைணவ சமய உரை 
நடை நூல்களிலும்‌ வடமொமிச்‌ சொற்கள்‌ அதிகமாகக்‌ 
கலந்துள்ளன என்னலாம்‌. நாம்‌ முன்‌ கண்ட ஈட்டு உரை 
போன்ற வகையிலே இவவைணவ தால்கள்‌ செல்‌ 
கின்றன. இதற்குக்‌ காரணம்‌, பல வடமொழிக்‌ கருத்துகீ 
கத்‌ தமிழில்‌ கொண்டு வந்து புகுத்த நேர்ந்ததே என்‌ 
பதைத்‌ திரு. செல்வக்கேசவராய முதலியார்‌ ஈன்கு எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌.” இவர்‌, பதினெட்டாவது நூற்றாண்‌ 
டூன்‌ இறுதி வரையில்‌ கமிழ்ச்‌. சிறுவர்கள்‌ கற்கலான 
வசன நூல்களை விரல்‌ விட்டெண்ணுமிடக்து, “அவிவேக 
பரிபூரண குரு கதை' ஒன்று எனச்‌ சுண்டு விரல்‌ ஒன்றை 

1. 3812000701 ஹாம்‌! 77066, 2 42 
2. தமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌. 110 
12 


178 தமிழ்‌ உரை நடை. 





மாத்திரமே மடக்கலாம்‌; மற்றை விரல்கள்‌ நிமர்ந்தே 
நிற்கும்‌"" என்று கூறுவதால்‌, உரை எழுதும்‌ வகையில்‌ 
வந்த தமிழ்‌ உரை நடை வளர்ச்சி ஒரு புறம்‌ நிகழ, இது 
போன்ற கதைகளை உரை நடையில்‌ எழுதும்‌ பழக்கம்‌ பதி 
னெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ தொடங்கிற்று என்பதை நன்கு 
உணரலாம்‌. இந்தத்‌ துறையில்‌ அடுத்து அறிஞர்‌ 
சிலர்‌ நல்ல தொண்டு செய்திருக்கன்றனர்‌ என்பதையும்‌ 
காணலாம்‌. 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
தோன்றி வாழ்ந்த தாண்டவராய முதலியார்‌ தமிழ்‌ உரை 
நடைக்கு ஒரு புதுப்‌ பாதை வகுத்துள்ளார்‌. அவர்‌ 
*கதா மஞ்சரி' என்னும்‌ கதை நூல்‌ தொகுப்பு ஒன்றைத்‌ 
தமிழ்‌ உரை நடையில்‌ தந்துள்ளார்‌. இக்கதைகள்‌ 
அனைத்தும்‌ உரை நடையில்‌ இளம்பிள்ளைகளும்‌ கற்கும்‌. 
வகையில்‌ அமைந்தன எனக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 
எனவே, உயர்ந்த உரையாசிரியர்கள்‌ போன்று கற்ரார்‌ 
மட்டும்‌ பயின்று அறியும்‌ உரை நடைகளையே கண்டு 
வந்த நமக்குச்‌ சென்ற நாற்றாண்டிலேதான்‌ றுவரும்‌ 
சிறிது, கற்றவருங்கூடப்‌ படித்து அறிந்துகொள்ளும்‌: 
வகையில்‌ உரைநடை நூல தோன்றிற்று என்பதைக்‌ 
“கரண முடிகின்றது. இவர்‌ இயற்றிய மற்றோர்‌ உரை 
நடை நூல்‌ இன்றும்‌ நாட்டில்‌ நிலவுின்றது. அதுதான்‌ 
'பஞ்சதந்திரக்‌ கதைகள்‌', இவ்வாறு இன்று இருபதாம்‌ 
நூற்றாண்டின்‌ இடைக்காலத்தில்‌ மிகச்‌ சிறந்ததாகப்‌ 
போற்றப்பெறும்‌ சிறு கதை, பெருகாவல்‌ முதலிய 
தோன்றுவதற்குக்‌ காரணமாய்‌ உள்ள அந்தச்‌ சிறு கதை 
பெருங்கதைகளை உரைநடை £ஆக்ஒத்‌ தந்த தாண்ட 
வராய முதலியார்‌ அவர்களுக்குத்‌ தமிழ்‌ உலகம்‌ என்‌: 


1. தமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌, 111 


யிற்கால உரையாசிரியர்கள்‌ 179. 





மெறன்றும்‌ கடமைப்பட்டுள்ளது. இவர்‌ இவ்வாறு உரை 
௩டை மட்டுமின்றிப்‌ பல பாடல்களையும்‌ எழுதியுள்ளார்‌ 
எனவும்‌ அறிகிறோம்‌. இன்று நாட்டில்‌ உலவும்‌ பலப்‌ 
பல சங்கப்பாடலகளை ஏட்டிலிருந்து எடுத்து ஆராய்ந்த 
சிறந்த புலவர்‌ இவரே என அிஞர்‌ காட்டியுள்ளனர்‌." 
தொல்காப்பியம்‌, திவாகரம்‌, கல்லாடம்‌, திருக்குறள்‌ 
பரிமேலழகர்‌ உரை போன்ற நூல்களை எடுத்துத்‌ 
(தொகுத்துத்‌ தரிம்‌ வளர உதவி நினரறார்‌ இவரே. 
இரு, வ. சு. செங்கல்வராயப்‌ பிள்ளை அவர்கள்‌, அக்காலத்‌ 
தில்‌ எழுந்த உரை நடை வளத்தையும்‌, தாண்டவராய 
முதலியார்‌ பணியையும்‌ ஈநனகு எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


தாண்டவராய முதலியாருக்கு மூன்னமே மதுரைக்‌ 
கந்தசாமிப்‌ புலவர்‌ தமிழ்‌ மொழிக்குச்‌ செய்த உரை நடை, 
(தொண்டைக்‌ திரு. செல்வக கேசவராய முதலியார்‌ 
அவர்கள்‌ நன்கு எடுத்துக்காட்டியுள்ளார்‌.”?” இவர்‌ 
விவகார சங்கிரகம்‌' என்ற நூலை மொழி பெயர்த்துள்ளார்‌ 
என. அறிகிறோம்‌. இவருடைய உரைஈடை பெரும்‌ 
யாலும்‌ வடமொழிச்‌ சொற்களைக்கொண்டே அமைந்‌ 
துள்ளது எனவும்‌ அறிகிறோம்‌. 


இவ்வாறு சென்ற சில நூற்றாண்டுகளில்‌ ஈம்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ தமிழ்‌ வளர்த்த புலவர்கள்‌ ஒரு புறம்‌ இருக்க, 
தமிழ்‌ வாழும்‌ பிற நாடுகளிலிருந்து வந்த பிறரும்‌ 
தமிழுக்கு அரண்‌ செய்தார்கள்‌ எனக்‌ காண்கின்றோம்‌. 
அவருள்‌ தலை சிறந்தவர்‌ யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ ஆறுமுக 
நாவலர்‌ அவர்கள்‌.” நல்ல நடையில்‌ கதை, உரைநடை 


1, 111810797 ௦1 ஹா! 11086, ற. 43. 
2. தமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌ 112, 
3. டே. பக்‌ 46, 


180 தமிழ்‌ உரை ஈடை. 





முதலிய எழுதுவதற்கு காவலர்‌ தம்‌. பெரிய புராண வசனம்‌” 
என்னும்‌ நூல்‌ வழிகாட்டியாய்‌ உள்ளதெனத்‌ திரு. 
செல்வக்கேசவராய முதலியார்‌ அவர்கள்‌ எடுத்துக 
காட்டியுள்ளார்கள்‌.' நாவலர்‌ இவ்வாறு பெரிய புராணம்‌, 
திருவிளையாடற்புராணம்‌ முதலியவற்றை உரைநடை யாக்கி 
யுள்ளார்‌; மற்றும்‌ சிறுவர்களுக்குப்‌ பயன்படக்கூடிய. 
பால பாடம்‌, சைவ வினு - விடை போன்றன இவா தம்‌ உரை 
நடை நூல்களாகும்‌. இவை அனைத்தும்‌ சைவ சம்பந்த: 
மான நூல்களாய்‌ அமைந்த காரணத்தால்‌, பிறரால்‌ நன்கு, 
பயிலப்படாதனவாக அமைந்து விட்டன என்னலாம்‌.. 
சைவர்களுக்‌ குள்ளும்‌ சமயப்‌ பற்றுள்ளவர்களுங்கூட 
முதல நூலைப்‌ பயின்று அறியவேண்டுமென்ற உள்ளத்‌ 
தோடு, முதல்‌ நூல்களையும்‌ அவற்றின்‌ உரைகளையும்‌ 
நாடி. நிற்கின்றமையின்‌, இவை அஇகமாக வளர்ச்சியுற: 
வில்லை. அத்துடன்‌ இவருடைய சமயக்‌ கொள்கை 
உயாந்த நிலையிலே போற்றப்பட்டமையின்‌, சாதாரண 
சைவசமயிகளுங்கூட இவருடையகைப்‌ பின்பற்ற முடிய 
விலலை. இவருடைய ௩டை பற்றித்‌ .திரு. செங்கல்வராயப்‌: 
பிள்ளை அவர்கள்‌ காட்டிய மேற்கோளையே நானும்‌ காட்டி 
அமைகன்றேன்‌: 


“அன்பானது, குடத்துள்‌ விளக்கும்‌ உறையுள்‌ 
வாளும்‌ போல ஒருவர்‌ காட்டக்‌ காணற்பாலதன்று; 
அவ்வன்புடைமையால்‌ வெளிப்படும்‌ செயல்களைக்‌ 
கண்ட வழி, இவை உண்மையால்‌ இங்கே அன்பு 
உண்டு,' என்று அநுமித்துக்‌ கொள்ளற்‌ பாலதாம்‌... 
(பெரியபுராணம்‌, சூசனம்‌, செய்‌, பக்‌, 128) 


1. தமிழ்‌ வியாசங்கள்‌ பக்‌, 113, 
2. நி140ார 087811 நர096, 7, 48. 


மிற்கால உரையாசிரியர்கள்‌ 181 


இவரும்‌ வடமொழியை அதிகம்‌ உபயோ த்தார்‌. 
என்றாலும்‌, இவருக்கு முன்‌ உபயோூத்தவர்களைப்‌ 
. போன்று. அத்துணைப்‌ பேரளவில்‌ உபயோகிக்கவில்லை 
என்னலாம்‌. 

“தினவர்த்த' மானி' என்ற பத்திரிகை தோன்றிய கால 
மும்‌ அதுவாகும்‌. எனவே, ' பத்திரிகை வழிக்‌ தமிழ்‌ 
உரைநடையை வளர்க்கக்‌ தொடங்கிய காலத்தின்‌ 
தொடக்க நாளாகிய அந்நாளை நாம்‌ மறக்க முடியாது. 
அதில்‌ வீராசாமி செட்டியார்‌ என்பவர்‌ சில சில பழமொழி 
களை அமைத்து உரைநடையில்‌ பல பொருள்களை எழுதி 
வந்தார்‌ என அறிகிறோம்‌." இவையெல்லாம்‌ விநோதரச 
மஞ்சரியில்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளன என அறிகிறோம்‌. 

தமிழ்‌ உரை நடையில்‌ இதுவரை காணாத ஒரு புது 
வகை இலக்கியத்தை நாம்‌ இப்போது எண்ணிப்‌ பார்க்க 
(வேண்டும்‌. தமிழ்‌ நாட்டில்‌ பல்வேறு அரசியல்‌ போராட்‌ 
உங்களுக்கும்‌, பிற காட்டார்‌ மொழி ஆக்கம்‌ முதலிய 
வறறிற்குமிடையே இந்த இரண்டொரு நாற்றாண்டுகளில்‌ 
தமிழ்‌ உரைநடை ஓரளவு வளர்ந்தது .எனக்‌ கண்டோம்‌. 
அவற்றுள்‌ ஓரு வகை 'உரைநடையே நாட்குறிப்பு.” 
தத்தம்‌ வாழ்வில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளையும்‌, ௮ந்‌ 
நாட்களில்‌ கடைபெறும்‌ நாட்டு நடப்பு உலக நடப்பு 
முதலியவற்றையும்‌ மூரறை தவறுமல்‌ ஒழுங்காகக்‌ 
குறித்து வைப்பார்‌ தொகை தமிழ்‌ நாட்டில்‌ மிகக்‌ குறை 
(வானது. ஏன்‌? இல்லை என்றே கூடச்‌ சொல்லிவிட 
லாம்‌. மேலை நாட்டில ஒரு சிலர்‌ இத்தகைய பழக்கங்‌ 
களை மேற்கொண்டுள்ளனர்‌ என அறிகிறோம்‌. ஒரு சில 
நூற்றாண்டுகளாக அந்தப்‌ பழக்கம்‌ மேலை நாட்டில்‌ நிலவி 
வந்த போதிலும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ அவ்வாறு திட்டமாக 
காட்குறிப்பைக்‌ .குறித்து வைக்கும்‌ வழக்கம்‌ இல்லை என்‌ 
“௩ குமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌. 114, 


182 ப தமிழ்‌ உரை நடை 


பதை அறிவோம்‌. எனினும்‌, அத்துறையில்‌ ஒழுங்காகக்‌ 
கருத்திருத்தியயர்‌ ஒருவரே. அவர்‌ அப்பணியைத்‌ திறம்‌ 
படச செய்து தம்‌ நாட்குறிப்பை ஒர்‌ இலக்கியமாக--வற 
லாற்றுக்‌ காப்பியமாக--வாழும்‌ வகையில்‌ எழுதிவைத்து 
விட்டார்‌ எனின்‌, அது மிகையாகாது, ஆம்‌/ அத்தகைய: 
பெரியாரே ஆனந்தரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌. 


தமிழ்‌ நாட்டு மண்ணில்‌ ஆங்கிலேயருக்கும்‌ பிரெஞ்சுக்‌ 
காரருக்கும்‌ உரிமை பற்‌ ்‌ றிப்‌ போராட்டம்‌ நடநத அந்தப்‌ பதி 
னெட்டாம்‌ நூ ற்ருண்டின்‌ இடைக்கால த்தில்‌ வாழ்ந்தவர்‌ 
இவர்‌. பிரெஞ்சு அரசாங்கக்‌ துணையாளராகவும்‌ மொழி 
.பெயர்ப்பாளராகவும்‌ புதுச்சேரியில்‌ இருந்து பணியாற்றிய 
இவர்‌, தம்‌ நாட்களில்‌ நடந்த சாதாரண வீட்டு நிகழ்ச்சி 
தொடங்கி நாட்டு உலக நிகழ்ச்சிகள்‌ வரையில்‌ அனைத்தை. 
.யும்‌ அனருடம்‌ தவறாது எழுதி வைத்துள்ளார்‌. இவரது 
அத்தகைய குறிப்புக்கள்‌ இருபத்தைந்து ஆண்டுகளுக்குத்‌ 
தான்‌ இருக்கின்றன. என்றுலும்‌, அக்குறிப்புககள்‌ ௮௧: 
காலத்திய தமிழ்‌ நாட்டையே நன்கு விளக்குகின்‌ றன என்ன 
லாம்‌. அவற்றை பிள்ளை அவர்கள்‌ தமிழ்‌ உரை நடையில்‌ 
எழுதியுள்ளார்கள்‌. உரை நடை தெள்ளக்‌ தெளிந்த தமிழ்‌: 
நடையில்‌ இல்லை என்றாலும்‌, இந்நடையை நாம்‌ ௮ ய 
வேண்டுவது அவசியம்‌. இது போன்று தமிழில்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ எப்போதும்‌ ஒரு குறிப்பு நூல்‌ இருந்ததில்லை. 
இதில வடமொ.மி, ஆங்கிலம்‌, பிரெஞ்சு மொழிகள்‌ அதிக 
மாக விரவியுள்ளன என்பதைப்‌ பயில்வோர்‌ ஈன்கு அறிவர்‌. 
மற்றும்‌ தமிழ்‌ நாட்டு மக்கள்‌ வழக்கத்திலுள்ள கொச்சைச்‌ 
சொற்களும்‌ விரவியுள்ளன. இரண்டோர்‌. எடுத்துக: 
காட்டுக்கள்‌ அமைவுடையன வாம்‌ எனக்‌ கருதுகின்றேன்‌. 


1740 மே 16-ரெளத்திரி, வைகாசி, 7-ஆம்‌ தேதி திங்கட்கிழமை.” 


“காலமே துவக்கி சாயங்கால பரியந்திரம்‌ 
ஆற்காடு வேலூர்‌ வந்தவாசியிலே யிருந்தும்‌. பின்னை 


1, நாட்‌ குறிப்பு, தொகுதி (1) பக்‌, 89. 


ிற்கால உரையாசிரியர்கள 183 

ட ட ட பதட்டம்‌ அண வப ம்‌ வலவ னி ட டர்ப்ட படட வியப பபப டமில்‌ 
யும்‌ சுத்துப்‌. பட்டிலேயிருந்தும்‌ பிராம்மணரும்‌, 
கோமுட்டிகளும்‌, தத்துவாதிகளுமாய்‌ வந்த போர்‌ 
அயிரம்‌ சனத்துக்கு அதிகமே' உண்டு. அதிய 
செட்டியார்‌ ஆனந்த செட்டி மனுஷன்‌ வெள்ளைச்‌ 
செட்டியும்‌ நம்முடைய சகலாத்து மத்ததுகளை 
எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ 
சொன்ன சேதி என்னவென்றால்‌, நிசாம்‌ பின்னை 
இருபதினாயிரம்‌ குதிரையுடன்‌ பிரகாலே வருகிற. 
தாகவும்‌ முன்னே நாற்பதினாயிரம்‌ ஐம்பதினாயிரம்‌ 
குதிரையை அனுப்பி வைத்தாரென்றும்‌ அந்தக்‌ 
குதிரைகள்‌ கணவாய்க்‌ கிட்ட வந்திருக்கிறதென்றும்‌ 
கணவாயிலே அப்துல்‌ நபியினுடைய பிள்ள 
களுடனே சண்டை செய்து அப்துல்‌ நபியினுடைய 
பிள்ளைகளையெல்லாம்‌ முறிஞ்சிபோய்‌ அதன்‌ பேரிலே 
அப்துல்‌ நபிகான்‌. சமாதானம்‌ பேசி லக்ஷத்தைம்‌ 
பதினாயிரம்‌ ரூபாய்‌ தீர்த்துக்கொண்டு திரமத்துக 
ளெல்லாம்‌ கொடுத்து பேட்டி பண்ணிக்கொண்ட 
தாகவும்‌, மராட்டியர்‌ இப்புறம்‌ வருகிறது ஊர்ச்‌ 
சிதமாய்த்தானே சொன்னார்களென்று சொன்னால்‌ 
நாவாபு அசனல்லி--டக்கோ சாயபு இவர்களெல்லாம்‌ 
இரண்டாயிரங்‌ குதிரையுடனே போய்‌ கணவாய்‌ 
மகாபத்திரமாய்‌ கட்டிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்றும்‌, இப்படிப்பட்ட சேதிகளாய்ச்‌ சொன்னார்‌. 
இருக்கிறதானுல்‌ காரியமோ பாதியாயிருக்கிற 
தென்று சொன்னார்‌.” ” 


ஒக்டோபர்‌ 16 அற்பசி 3, சோமவார நாள்‌: ள்‌ 


“காலமே எட்டு மணிக்கு சின்ன துரையவர்‌ 
களுக்குப்‌ பெரியதுரையவர்கள்‌ பெரிய துரைத்தனம்‌ 
கொடுத்து 21 பீரங்கி போட்டு சகலமான வெள்ளைக்‌ 
காரர்‌ குமிசெலியேோர்‌ மற்றப்பேர்‌ ௮னைவரும்‌ வந்து 


1, நாட்‌ குறிப்பு, தொகுதி, 1, பக்‌. 137. 


164 தமிழ்‌ உரை நடை 


பேட்டி பண்ணிக்கொண்டார்கள்‌. சாவியும்‌ 
ஒப்பிச்சுப்‌ போட்டு தம்முட அதிகாரமும்‌ அவர்‌ 
வசம்‌ பண்ணினார்கள்‌.” * ப 


ஒக்டோபர்‌-22, அற்பசி 10, செவ்வாய்க்கிழமை: * 


**காலமே சீர்மையாகிய பிரான்சுக்கு ஒரு 
கப்பல்‌ பாயெடுத்து ஓடிப்போனான்‌ அந்தக்‌ கப்பல்‌ 
பேர்‌ பினிச்சு: கப்பல்‌ கப்பித்தான்‌ பேர்‌ முசேபுரோ 
சேல்‌. இந்தக்‌ கப்பலிலே ஏற்றிய தட்டு 1001, செம்‌ 
மரம்‌ பாரம்‌ 2000, மிளகு பாரம்‌ 600, பின்னையும்‌ 
சிஷ்லறை தினுசுகளும்‌ ஏற்றி காலமே கப்பல்‌ 
பாயெடுத்துச்‌ ஈீர்மைக்குப்‌ பயணம்‌ போனான்‌. 
கோட்டைக்குப்‌ பதினொரு பீரங்கியும்‌ போட்டுப்‌ 
பாயெடுத்‌ தார்கள்‌,?”. 


இக்காலத்தில்‌ வாழ்ந்த இராமலிங்க அடிகளார.து “மனு 
முறை கண்ட வாசகம்‌' என்ற உரை நடை நால்‌ சிறந்த 
"தாகும்‌. அதுவும்‌ மற்றும்‌ அவர்‌ எழுதிய பிற உரை நடை 
களும்‌ கடிதங்களும்‌ அக்கால உரை ஈடையை நன்கு நமக்குக்‌ 
காட்டுகின்றன. இந்த காளிலே எழுதிய வேதநாயகம்‌ பிள்ளை 
யின பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ என்ற பெருங்கதை உரை 
நூலைப்‌ “பற்றி அடுத்த பகுதியில்‌ காண்போம்‌. இன்‌ னும்‌ 
பலர்‌ இக்காலத்தில்‌ சிறு உரை நடை நூல்களும்‌ இயற்றி 
யுள்ளனர்‌. அவர்களின்‌ பெயர்களையும்‌ எழுத்துக்களையும்‌ 
எடுத்துக்‌ காட்டிக்கொண்டே செல்லின்‌, எல்லை விரியும்‌. 
எனவே, இக்காலத்தில தமிழ்‌ நாட்டு அறிஞர்‌ வளர்த்த 
உரை நடை பற்றிய ஆய்வினை நிறுத்தி, ஏறக்குறைய இதே 
காலத்தில்‌ நம்‌ நாட்டுக்கு வந்த மேலை நாட்டு அறிஞர்கள்‌ 
தமிழ்‌ இலக்கியச்தை--சிறப்பாக உரை நடையை---எவ்‌ 
வெவ்வாறு வளர்த்தார்கள்‌ என்பதை இனிக்‌ காணலாம்‌. 


1. டிபக்‌, 181, 


12% 
மேலை நாட்டார்‌ தொண்டு 


- கடநத சில நாறருாண்டுகளிலே தமிழில்‌ ஏற்பட்டுள்ள 
உரை நடைக்‌ தோற்றத்தையும்‌, அகன்‌ வளர்ச்சியையும்‌ 
கண்டோம்‌. அதே காலத்திலேதான்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌ 
பரந்த பாரதத்திலும்‌ இறித்துவம்‌ அதிகமாகப்‌ பரவலா 
யிற்று. ௮ச்சமயச்‌ சார்புடைய அரசாங்கம்‌ இந்திய நாட்டில்‌. 
நிலைத்து நின்ற காரணத்தால்‌, அரசாங்கத்துணை கொண்டும்‌ 
பிற வகையிலும்‌ ௮ச்சமயத்தை வளர்க்கப்‌ பலர்‌ பாடுபட்ட 
னர்‌. மேலை நாடுகளிலிருந்து தம்‌ மெய்ச்சமய நெறி பரப்ப 
வந்த கிறித்தவப்‌ பாதிரிமார்‌ பலர்‌, அவர்கள்‌ சமய நெறியை 
.வளர்கீக வத. வேளையில்‌ தாங்கள்‌ தங்கும்‌ நாடுகளின்‌ 
“மொழியையும்‌ ஈன்கு கற்று, அம்மொழிகளில்‌ வல்லவர்‌ 
.களாகி, அம்மொழிகளிலேயே தங்கள்‌ சமய உண்மையை 
அவவந்‌ நாட்டு மக்களுக்கு எடுத்து விளக்கினார்கள்‌; அதீ 
துடன்‌ கற்ற மொழியில்‌ உள்ள றந்த இலக்கியங்களையும்‌ 
“போற்றி வந்தார்கள்‌. தமிழ்‌ நாட்டுக்கு வந்து தங்கள்‌. சம 
.யத்தைப்‌ பரப்பிய மேலை நாட்டுக்‌ கிறித்தவப்‌ பாதிரிமார்கள்‌ 
- அவவாறே தமிழ்‌ மொழியைக்‌ கற்று, தங்கள்‌ சமயத்தை 
.இம்மொழிவழிப்‌ பரப்பினார்கள்‌. அத்துடன்‌ இங்குள்ள 

, பல நல்ல இலகமயெங்களைக்‌ கற்று அவற்றைத்‌ தத்தம்‌ 
“மொழியிலும்‌ மொழி பெயர்த்தார்கள்‌. ஒரு சிலர்‌ தமிழ்‌ 
மொழியிலேயே சில இலக்கிய இலக்கண நூல்களையும்‌ எழு 
தினர்‌. சிலர்‌ கம்பராமாயணம்‌ போன்ற இலக்கியங்களைப்‌ 
பயின்று, அதே போலத்‌ தம்‌ சமய உண்மைகளை எடுத்துக 
காட்டும்‌ சில இலக்கியங்களையும்‌ எழுதினர்‌. குறள்‌, 


186 தமிழ்‌ உரை நடை 


நாலடியார்‌ போன்ற அறநெறி இலக்கியங்களை மட்டுமன்றித்‌ 
திருவாசகம்‌ போன்ற சமய இலக்கியத்தையும்‌ டாக்டர்‌ ஜி. யூ. 
போப்பு என்பார்‌ மொழி பெயர்த்துள்ளார்‌. இன்னும்‌: 
்‌- திராவிட மொழிக்‌ குடும்பம்‌ பற்றித்‌ தெரியா திருந்த தமிழக. 
மக்களுக்கு ௮ம்மொழிக்‌ குடும்பம்‌ பற்றிய வகைகளையும்‌,. 
அமைப்புக்களையும்‌, இயல்புகளையும்‌, பிறவற்றையும்‌ நன்கு 
எடுத்துக்காட்டியவர்‌ 'கால்டுவெல்‌' - என்ற மேலை நாட்டுச்‌ 
சமயப்‌ போதகரேயாவர்‌, 


இவ்வாறு அன்றிச்‌ சிலர்‌ உரை நடை நூல்கள்‌ எழுதி” 
யும்‌ வெளியிட்டுள்ளனர்‌. இவர்கள்‌ காலத்திலேதான்‌ ௮௪௬ 
யந்திரம்‌ தோன்றியதாதலால்‌, எல்லா மொழிகளும்‌ அவ: 
வச்சுக்‌ கலையின்‌ துணை கொண்டு நன்கு வளர்ந்தன என்ன: 
லாம்‌. எனவே, அந்தத்‌ துறையிலும்‌ தமிழை அச்சிட்டு: 
வளர்த்த பெருமை மேலை நாட்டவருக்கு உண்டு. இங்கு, 
நாம்‌ அவைகளைப்‌ பற்றியெல்லாம்‌ அதிகமாக ஆராய்ச்சி' 
செய்ய வேண்டுவதில்லை. அவருள்‌ உரை நடைக்குத்‌. 
தொண்டாற்றிய ஒரு சிலரைப்‌ பற்றியும்‌, அவர்வழி உரை 
நடை வளர்ந்த சிறப்பியல்பையும்‌ மட்டுமே ஈண்டுக்‌, 
காண்போம்‌ : 

தமிழ்‌ வளர்ச்சியைப்‌ பல்‌ வேறு சமய நெறி நினறு: 
அராய்ந்த அறிஞர்‌ திரு. மயிலை. சீனி. வேங்கடசாமி அவர்கள்‌. 
அத்தமிழ்‌ மொழி கிறித்தவ சமயத்தவரால எவவெவ்வாறு. 
போற்றி வளர்க்கப்பட்டது என்பதைத்‌ தெளிவாகக. 
“கிறிஸ்தவமும்‌ தமிழும்‌' என்ற தமது நூலில்‌ சிற$த எடுத்துக. 
காட்டுக்களோடு விளக்கியுள்ளார்‌. மேலை நாட்டிலிருந்து: 
வந்த கறிததவப்‌ பெரியார்கள்‌ மட்டுமன்றித்‌ தமிழ்‌ நாட்டி. 
லேயே தோன்றித்‌ தமிழையே தாய்‌ மொழியாகக்கொண்ட 
கிறித்தவர்தம்‌ தொண்டுகளையும்‌ அர்‌. நூலில்‌ தொகுத்தளித்‌. 
துள்ளார்‌. அவர்‌, அறிந்த புலவர்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராக. 
எடுத்துக்கொண்டு அவரவர்‌ இலக்கிய வழியும்‌, இலக்கண 


. மேலை.நாட்டார்‌ தொண்டு 187” 


வழியும்‌, செய்யுள்‌ வழியும்‌, உரை நடை வழியும்‌, மொ.” 
பெயர்ப்பு வழியும்‌ செய்த தொண்டுகளை எடுத்துக்‌ காட்டி... 
யுள்ளார்‌; இடையிடையே பலப்பல மேற்கோள்களையும்‌.. 
அவர்தம்‌ எழுத்துக்களையும்‌ எடுத்துக்‌ காட்டி விளக்கத்‌. 
தவறவில்லை. எனவே, மேலை நாட்டாரது விரிந்த தமிழ்த்‌... 
தொண்டைக்‌ *திறித்தவமும்‌ தமிழும்‌ என்ற நூலில்‌: 
சிறக்கக்‌ காணலாம்‌ ஈண்டு நாம்‌ அ௮ம்மேலை காட்டார்‌ 
தமிழ்‌ உரை நடை வளர்ச்சிக்கு எவ்வெவவாறு பாடு 
பட்டுள்ளனர்‌ என்பதை மட்டும்‌ ஈண்டு மேலே செல்லலாம்‌. . 


தொல்காப்பியர்‌ காலந்தொட்டுத்‌ தமி.றில்‌ உரை நடை . 
நூலகள்‌ இருந்தன என்பதற்குச்‌ சான்றுகள்‌ கிடைக்கின்‌ 
றன. என்றாலும்‌, முடிந்த நிலையில்‌ உரை நடை நூல்‌ என்று: 
கூறும்‌ ஒன்றும்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. : சிலப்பதிகாரம்‌: 
போன்ற உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுட்கள்‌ இரண்‌ 
டொன்று அக்கால உரை நடை நிலையை நமக்குக்‌ காட்டு. 

கின்றன. பின்பு இடைக்காலத்தில்‌ தோன்றிய உரை நடை 
களெல்லாம்‌, முன்னைய செய்யுளுக்குப்‌ பொருள்‌ காணுமுகத்‌ 
தான்‌ அமைந்த உரை நடைகளாகவே அமைகின்றன. பிற்‌. 
காலத்தில்‌ வந்த தாண்டவராய முதலியார்‌ போன்றவர்கள்‌” 
பஞ்சதந்திரக்‌ கதை போன்ற ஒரு சில உரை நடை நூல்களை : 
எழுதினர்‌ என முன்‌ அதிகாரத்தில்‌ கண்டோம்‌. எனினும்‌; 
அவர்கள்‌ உரை நடை எழுதுமுன்‌ தமிழில்‌ உரை நடை நூல்‌ 
வந்துவிட்டது. அந்த முதல்‌ தமிழ்‌ உரை நடை நூலை: 
கமக்கு எழுதி உதவியவர்‌ ஒரு மேலை காட்டு அறிஞரே 
ஆவர்‌. ப 

“தமிழில்‌ தனி உரை நடை நூல்‌ ஐரோப்பியரால்‌ முதல்‌- 
முதல்‌ எழுதப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை.'* 
என்று திரு. சீனி. வேங்கடசாமி அவர்கள்‌ சொல்லி, தமம்‌5 


1, கிறித்தவமும்‌ தமிமும்‌, பக்‌. 21. 


“188 .... தமிழ்‌உரை நடை 


“கொள்கையை நிலைநாட்டு முகத்தான்‌ மேலைநாட்டு அறிஞர்‌ 
களை நமக்கு அறிமுகப்படுத்துகறார்கள்‌. தமிழில்‌ முதன்‌ 
முதல்‌ உரை நடை நூல்‌ எழுதியவர்‌ வீரமாழுனிவரே எனப்‌ 

பலரும்‌ எண்ணியிருப்பதைத்‌ தவறு எனக காட்டி, 

, பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வந்து, இங்கே 
வாழ்ந்த ராபர்ட்‌-டி-நோபிலி என்ற தத்துவ போதக சுவாமியார்‌ 
அவர்களே முதல்‌ முதல்‌ தமிழில்‌ தனி உரை நடை நால்கள்‌ 

எழுதியவர்‌ எனக்‌ காட்டுகின்றார்‌. பின்பு ௮வரை ஒட்டி. 
வீரமாமுனிவர்‌, சீகன்பால்கு ஐயர்‌, போப்பு, கால்டுவெல்‌ 

“போன்றார்‌ தமிழ்‌ உரை நடை நூல்களை எழுதித்‌ தமிழ்‌ 
இலக்கியப்‌ போக்கிலேயே ஒரு திருப்பு மையத்தை அமைத்‌ 

தனர்‌ என்பதைக்‌ காண்கின்றோம்‌. இவருள்‌ சிலர்‌ பாடலகள்‌ 
பாடியுள்ளாரேனும்‌, பெரும்பாலோர்‌ உரை நடையிலேயே 

தத்தம்‌ கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்‌ என அறி 

. இரோம்‌. அவர்தம்‌ உரை ஈடைகளை அப்படியே காணுமுன்‌, 
அவர்கள்‌ உரை நடையை அதிகமாகப்‌ பயன்படுத்த தேர்ந்த 

. காரணத்தைக்‌ காண்போம்‌ : ப 


தமிழில்‌ மிரு பழங்காலம்‌ தொட்டு, உரை நடைக்கு 
. இலக்கணம்‌ இருப்பினும்‌, புலவர்‌ பலரும்‌ செய்யுளிலேயே 
_ தத்தம்‌ கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர்‌. சாதாரணமாக 
ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொள்ளும்‌ கருத்துரைகளெல்‌ 
-லாங்கூடச்‌ சங்க காலத்தில்‌ செய்யுள்‌ நடையிலே இயல்‌ 
வதைக்‌ காண்கிறோம்‌. கணவன்‌ இறந்த பின்‌ கனல்‌ 
முழுக நினைக்கும்‌ பூதப்‌ பாண்டியன்‌ தேவியார்‌, கடந்த 
தைக்‌ கருத்தில்‌ நினைந்து ஏங்கும்‌ பாரி மகளிர்‌, அரசனுக்கு 
அறிவுறுத்த வத வெண்ணிக்குயத்தியார்‌ போன்ற பெண்டிர்‌ 
உட்படப்‌ பலரும்‌ செய்யுளிலேயே தத்தம்‌ கருத்தைத்‌ தெரி 
ஃவித்துள்ளனர்‌. காரணம்‌ என்ன? அவர்கள்‌ சிறந்த புலவர்‌ 
களாய்‌ இருந்தமை ஒன்று. அத்துடன்‌ அக்காலத்தில்‌ ஓலை 
யில எழுத்தாணி கொண்டு எழுதும்‌ பழக்கம்‌ சுருங்கச்‌ 


மேலை நாட்டார்‌ தொண்டு | 189: 


சொல்லி விளங்க வைககும்முறையில்‌ அவர்களைச்செய்யுளையே- 
எழுசவைத்திருக்கும்‌ என்பது மற்றொன்று, ஆம்‌/ சொல்ல- 
வேண்டிய பொருளைச்‌ செய்யுளில்‌ சுருக்கமாகச்‌ சொல்லிவீட.. 
லாம்‌. ஆனால்‌, அது பலருக்கும்‌ விளங்காது. என்றாலும்‌... 
எழுதுவது சற்றுக்‌ கடினமாகக்‌ கருதிய காரணத்தாலும்‌ ௮௧ 

- காலத்தில்‌ பலர்‌ கற்றறிந்தவராய்‌ இருந்ததனாலும்‌, செய்‌- 
யளையே உரை நடையினும்‌ அதிகமாக அக்காலப்‌ புலவர்கள்‌ - 
இயற்றினார்கள்‌. 


மேலை நாட்டிலிருந்து வந்த அறிஞர்‌ பலரும்‌ மக்களுடன்‌ - 
மிக நெருங்கிப்‌ பழகியதோடு, தத்தம்‌ கருத்தை எளிய வகை : 
யில்‌ பலருக்கு விளக்கிச்‌ தத்தம்‌ சமயத்தை வளர்க்க நினைத்‌. 
தனர்‌. எனவே, அவர்கள்‌ தங்கள்‌ நாட்டில்‌ எளிமைக்கும்‌ : 
பயன்படும்‌ உரை நடை வழக்கையே இங்கேயும்‌ கையாண்‌ 
டார்கள்‌ எனல பொருந்தும்‌. மற்றும்‌, அவர்கள்‌ நாடுகளில்‌ - 
அச்சுப்பொறி போன்ற நல்ல வெளியீட்டுச்‌ சாதனங்கள்‌ 
உருப்பெறத்‌ தோன்றிய காளிலே அவர்கள்‌ இங்கு வந்தமை . 
யும்‌ மற்றொரு காரணமாகும்‌. உரை நடையில்‌ தங்கள்‌ 
கருத்தை எளிய முறையில்‌ எழுதி ஆயிரக்‌ கணக்காக அச்‌ 
சிட்டு, கற்றார்க்கும்‌ மற்றார்க்கும்‌ வழங்கி, அதன்‌ வழியில்‌ 
தங்கள்‌ சமயம்‌ வளர்க்கக்‌ கருதியும்‌ உரை நடையை விரும்பி 
எழுதினார்கள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌, அவர்கள்‌ காடு 
களில்‌ அனறும்‌--ஏன்‌--இனறுங்கூடச செய்யுள்‌ நடையி 
லும்‌ உரை நடையே சிறந்த வகையில்‌ அதிகமாக எழுதப்‌: 
படுவதைக்‌ காண்கிர௫ம்‌, அதே நிலையில்‌ அந்காடுகளிலி * 
ருந்து தமிழ்‌ மண்ணில்‌ சமயப்‌ பணியாற்ற வந்த மேலை 
நாட்டு அறிஞர்கள்‌ செய்யுளிலும்‌ உரை நடையையே தங்கள்‌ 
பணிக்கு ஏற்ற சாதனமாகக கொண்டார்கள்‌ என்பது, 
பொருத்தமான தாகும்‌. 


1, கிறித்தவமும்‌ தமிழும்‌, பக்‌, 17. 


“190 தமிழ்‌ உரை நடை 





தமிழில்‌ முதல்‌ முதல உரை நடை எழுதிய மேலை 
நாட்டு அறிஞர்‌ ராபர்ட்‌-டி-நோபிலி என்னும்‌ தத்துவ 
டபோதக சுவாமி அவர்கள்‌ என்பதை மேலே கண்டோம்‌, 
-இவர்‌ இத்தாலித்‌ தேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌.ஈம்‌ தமிழ 
கத்துக்கு வந்ததற்குக்‌ காரணம்‌, சமயப்‌ பணியேயாகும்‌. 
பல இந்துக்களைத்‌ தம்‌ இறித்தவ சமயத்துக்குத்‌ திருப்பவே 
. இவர்‌ இங்கு வந்தார்‌. இங்கு மதுரையில்‌ இவர்‌ நம்‌ சமயத்‌ 
. துறவிகள்‌ போன்றே வாழ்க்கை நடத்தினார்‌; இங்கு வந்த 
“பிறகு தமிழ்‌, வடமொழி இரண்டையும்‌ நன்கு கற்று, அவற்‌ 
றில்‌ நன்கு எழுஇப்‌ பேரப்‌ பழடஇினார்‌. எனவே, தமிழில்‌ 
இவர்‌ உரை நடை, எழுதுவதில்‌ சிறந்தவராய்‌ விளங்கினார்‌ 
. என்பது சொல்லவும்‌ வேண்டுமோ! இவர்‌ எழுதிய நாூல்களைக 
““இறித்தவமும்‌ தமிழும்‌' ஈமக்குத்‌ தொகுத்துத்‌ தருகின்றது," 
இவர்‌ இயற்றியதை ஞானோபதேச காண்டம்‌, மந்திர மாலை, 
ஆத்தும நிர்ணயம்‌, தூஷண திக்காரம்‌, சத்திய வேத லட்சணம்‌, 
. சகுண நிவாரணம்‌, பரம சூட்மமாபிப்பிராயம்‌, கடவுணிருணயம்‌, 
புனர்‌ ஜென்ம ஆட்சேபம்‌, நித்திய ஜீவன்‌ சல்லாபம்‌, தத்துவக்‌ 
. கண்ணாடி, ஏசுநாதர்‌ சரித்திரம்‌, தவசுச்‌ சதம்‌, ஞான தீபிகை, 
நீதிச்‌ சொல்‌, அநித்திய நித்திய வித்தியா சம்‌, 
பிரபஞ்ச விநோத வித்தியாசம்‌, தமிழ்‌ போர்ச்சுகீசிய அகராதி 
என்னும்‌ பதினெட்டு நூல்களாகும்‌. இவை யாவும்‌ 
உரைநடைகளேயாகும்‌. இவரும்‌, இவர்‌ போன்ற பிற 
“மேனாட்டவரும்‌ அக்காலத்தில்‌ நாட்டில்‌ இருந்த வட 
“மொழி ஆதிக்க வறியே தம்‌ நூல்களை இயற்றியள்ளன 
“ரென்பது இவர்‌ தம்‌ நூற்பெயர்களிலிருந்தும்‌ இவர்‌ 
தம்‌ மொழி நடையிலிருந்தும்‌ நன்கு விளங்கும்‌. இவரது 
, நடையைக்‌ காண நாமும்‌ இரண்டொரு மேற்கோள்‌ கண்டு 
செல்வோம்‌. இவரது உரைஈடை நலத்துக்கு எடுத்துக்‌ ' 
.காட்டாகத்‌ இரு. சீனி வேங்கடசாமி அவர்கள்‌ இவரு 


1, கிறித்தவமும்‌ தமிழும்‌, பக்‌. 69. 


“மலை நாட்டார்‌ தொண்டு 191 


டைய ஞானோபதேச காண்டத்திலிருந்து இரண்டு பகுதி: 
களைத்‌ தம்‌ நூலில்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. நாழும்‌ 
அதிலே ஒரிரு பகுதிகளைக்‌ கண்டு மேலே செல்வோம்‌. 
அப்படியே பிற மேலை நாட்டு உரை நூலாசிரியர்களு 
டைய எழுத்துக்களைக்‌ காணின்‌ ஓரளவு அவர்கள்‌ செய்த 
முதாண்டும்‌, அவர்கள்‌ காலத்துத்‌ தமிழ்‌ உரைநடை 
வழக்கும்‌ நன்கு விளங்கும்‌. 

கத்துவபோத சுவாமிகளின்‌ உரைநடையில்‌ ஒரு 
அில பகுதிகளைக்‌ காணலாம்‌: 


“இதிலே அவசியமாயறிய வேண்டிய விசேஷ 
முண்டு. அதேதென்றாற்‌ காரணமானது காரியத்‌ 
துக்கு நன்மையெல்லாம்‌ கொடுக்கிறதென்கிறது. 
காரியத்தைக்‌ காரணமான துண்டாக்குகற தென்று 
சொல்லப்படும்‌. காரணத்தினாலே கொடுக்கப்படுகிற 
நன்மை காரியத்திலே இரண்டு வகையாயிருக்கலாம்‌. 
ஒரு வகையாவது: காரியத்திலே இருக்கிறதெல்லாம்‌ 
காரணத்திலே சரியாயிருக்கிறது. இந்த வகையிலே 
அக்கினி அக்கினியைச்‌ செனிப்பிக்கும்‌. சிங்கத்தைச்‌ 
சங்கமானது பிறப்பிக்கும்‌. மனுஷனும்‌ மனுஷனைப்‌ 
.றப்பிப்பான்‌. இப்படிப்பட்ட காரண காரியத்தை 
விசாரிக்கும்போது காரணத்திவேயிருக்கிற நன்மை 
பயெல்லாங்‌ காரியத்திலே சரியாயிருக்கிுறதொழிய 
ஏற்றச்‌ குறைச்சலாயிராது. இப்படிப்பட்ட காரண 
காரியத்தை அனுரூப காரணமென்றும்‌, அனுருப 
காரியமென்றுஞ்‌ சொல்லத்‌ தகும்‌,” ” 


இவருடைய நீண்ட வாக்கிய அமைப்பிற்கு ஓர்‌ 
உ தாரணம்‌ காண்போம்‌: 
**அகையினாலே அந்த ஸ்தலத்திலே நிர்மல ஐல 
முள்ள பீசோன்‌, சேயோன்‌, திகிரீஸ்‌, ஏவுபிறாத்தே என்ற 
நாலு நதிகள்‌ பரவியோட, அவைகளுடைய தரங்கங்‌ 


192 தமிழ்‌ உரைநடை: 


களின்‌ வேகத்தினாலே புறத்திலே ஒதுக்கப்பட்ட 
வச்சிர வயிடூரியங்கள்‌ விளங்க, புஷ்பராக முதலான 
கெம்பு ரத்தினங்கள்‌ அங்கங்கே பிரகாூிக்க, பச்சை 
நீல மாணிக்கங்கள்‌ அதினுடைய கரைகளைச்‌ 
சிங்காரிக்க, கோமேதகம்‌ பவளம்‌ முத்து முதலான 
வைகள்‌ அங்கங்கே சுவாலித்திருக்க,, ஒன்றோ 
டொன்று பின்னினாற்போல அலைகள்‌ கரையிலே: 
மோத, அஞ்ச மிதுனங்கள்‌ நீந்த, தாமரை நெய்தல்‌ 
. முதலான புஷ்பங்கள்‌ சலத்தையலச்சரிக்க, நானா 
விதங்களான 'மச்சவினங்கள்‌. , நான்கெல்லையினு. 
மோடித்‌ திரிந்து விளையாட, அப்படிப்பட்ட நதி" 
களுடைய மட்டோடு பரம்பியோடுகிற பிரவாகம்‌: 
களினாலே அந்தஸ்தலமானது மிகவும்‌ .மதுரமான 
தாய்‌ வேடிக்கையோடே பொருந்தியிருக்கிற பல 
பல விருகஷங்களாலே அலங்கரிக்கப்‌ பட்டதுமாயி 
ருந்து, கார்த்தரானவா்‌ தாமேயுண்டாக்கின 
அப்படிப்பட்ட சிங்கார வனத்திலே கண்ணுக்குப்‌" 
பிரியமானவைகளுமாய்‌, பற்பல வார்ணங்களிலே 
விளக்கப்‌ பட்டவைகளுமாய்‌, ஸ்பரிசத்துக்கு மிருது: 
வானவைகளுமாய்‌, கனிந்த பழங்கரசுடைய பாரத்‌: 
. தினாலே கவிழ்ந்திருக்கிற கப்புக்‌ கவர்களுள்ள' 
விருக்ங்களுடைய சாலைகள்‌ அங்கங்கே ஒழுங்காகக்‌: 
காணபித்திருக்க, பல பல வர்ணங்களைக்‌ கொண்டி. 
ருக்கிற வாசனையுள்ள புஷ்பங்கள்‌ விகூத்திருக்க, 
அவைகள்‌ உதிர்ந்து பட்டுப்‌ பட்டாவளி போலத்‌ 
தரையெல்லாஞ்‌ சிங்காரிக்க, மலர்ந்திருக்கிற. 
புஷ்பங்களிலே ஒழுகும்‌ தேனையும்‌ வீசுகின்ற வாசனை 
யையும்‌ மதுகரங்கள்‌ நுகர, எண்ணப்படாத பக்ஷி' 
சாதிகள்‌ காதுக்கின்பமாய்க்‌ கூவுகிற குரல்களினாலே: 
மதுரமான நாததீதம்‌ பண்ணுகிறாப்போல பாடிக்‌. 
கொண்டிருக்க, மான்‌, சலை, முயல்‌, மரை முதலான” 
வேடிக்கையுள்ள மிருகங்கள்‌ பயமில்லாமல்‌ அங்கே. 


மேலை நாட்டார்‌ தொண்டு 193 


யும்‌ இங்கேயும்‌ ஒடி விளையாட, சவ்வாது கஸ்தூரி 
முதலான பரிமளங்களைப்‌ பிறப்பிக்கின்ற மிருகங்‌ 
களினாலே ஆகாசத்திலேயும்‌ பூமியிலேயுஞ்‌ 
சுகந்தங்கள்‌ வீச, சிங்கம்‌, புலி, கரடி முதலான 
துஷ்ட மிருகங்கள்‌ தமது துஷ்டகுணமெனப்பட்ட 
யாவையும்‌ மறந்து, பயங்கர .சொருபியாயிராமல்‌, 
சாந்த குணத்தைக்‌ கொண்டிருந்து சாது மிருகங்‌ 
களாய்‌ அங்கேயுமிங்கேயந்‌ திரிய, பல பல புஷ்பங்‌ 
களுடைய மதுரமான பரிமளங்களை மதுகரங்கள்‌ 
பானம்‌ பண்ணுகிறாப்போல யிருக்க, குளிர்ச்சியான 
தென்றல்‌ வீச, சூரியனனைது தனது உக்கிரமான 
உஷ்ணத்தை மனுஷனிடத்திலே தைக்கப்‌பண்ணாமல்‌ 
சகலத்துக்கும்‌ மிதமான பிரகாசத்தைப்‌ பரம்பப்‌ 
பண்ண, தொங்குகின்ற மேற்கட்டிகள்‌ போலே 
கவிழ்ந்திருக்கிற பரமண்டலமானது இரத்தின 
மாணிக்கங்களைத்‌ தோற்கடிப்பது போலே நிரை 
நிரையே பதிக்கப்பட்ட நட்சத்திரங்களுடைய 
சொல்லப்‌ படாத அலங்காரங்களினாலே விளக்கப்‌ 
பட்டிருக்க, இதெல்லாம்‌ மனுஷனானவன்‌ பார்த்துக்‌ 
கர்த்தருடைய அளவறுக்கப்படாத பெலத்தையும்‌ 
பரம சாமர்த்தியத்தையும்‌ தப்பில்லாச்‌ சிரமத்தை 
யும்‌ கொண்டிருக்கிற விமரிசையையும்‌, கரை 
காணாத கருணையையுங்‌ கண்டுபிடித்துச்‌ சகலத்தை 
யும்‌ உண்டாக்கி நடத்திக்‌ கொண்டு வருகிற 
கார்த்தனை அகோராத்திரம்‌ இடை விடாமற்‌ 
கொண்டாடுகிறதுக்கும்‌ அவர்‌ பேரிலே குறையற்ற 
பக்தியை வைக்கிறதற்கும்‌ அவருடைய சித்தத்தின்‌ 
படியே குறையற்ற பிரகாசமாய்‌ மனுஷன்‌ நடக்க 
முழுமனதோடு துணிகிறதற்கும்‌ முன்‌ சொல்லப்‌ 
பட்ட பொருள்களுடைய வேடிக்கையுள்ள தெரிசன 
மானது பரிபூரண காரணமாயிருந்ததென்று அங்கீ 
கரிக்கக்‌ கடவோம்‌.?” 


13 


194 தமிழ்‌ உரை நடை 


இந்த நீண்ட பெருவாக்கியம்‌ காண்பவருக்கு இவர்‌ 
தம்‌ தமிழ்‌ எழுத்தின்‌ திறன்‌ நன்கு விளங்கும்‌. இணி 
இவரை அடுத்து, பெஸ்கி எனப்பட்ட வீரமாழுனிவர்‌ 
செய்த உரைநடைத்‌ தொண்டைக்‌ காண்டோம்‌: 


வீரமாமுனிவர்‌ இத்தாலி நாட்டிற்பிறந்து'பெல்கி' 
(8280/) என்ற பெயர்‌ கொண்டவராய்த்‌ துறவு நிலையை 
மேற்கொண்டு, தம்‌ கிருத்து சமயப்‌ பணிவழித்‌ தமிழ்நாடு 
வந்தவர்‌, இங்கே மதுரையைத்‌ தமக்குரிய : இடமாக 
அமைத்துக்கொண்டார்‌. ஈண்டு மதுரையிலே இவர்‌ 
தமிழ்‌ மொழியைக்‌ குற்றமறக்‌ கற்றறிந்தார்‌. இவர்‌ 
சைவ உணவையே உண்டு வந்தார்‌ என்பர்‌. நெற்றியில்‌ 
இந்துக்கள்‌ போலக்‌ கோபி சந்தனம்‌ அனிந்துகொள்வா 
ராம்‌; தமிழ்‌ நாட்டு முறைப்படி வேட்டி உடுத்துவாராம்‌; 
அது காவி நிறத்ததாய்‌ இருக்குமாம்‌; புலித்தோலாசனத்‌ 
தில்‌ உட்காருவாராம்‌. இவ்வாறு தமிழ்‌ நாட்டுத்‌ துறவி 
யர்‌ நிலையிலேயே இவர்‌ வாழ்நதார்‌ என அறிவதோடு, 
இவர்‌ சிறந்த தமிழ்ப்‌ புலமையும்‌ பெற்று விளங்‌இனார்‌ 
எனவும்‌ அறிகிறோம்‌. 


இவர்‌ பல பாடல்களைப்‌ பாடியதோடன்றி, பேரிலகீ 
இயங்களும்‌ இலக்கண நூலுங்கூட எழுதியுள்ளார்‌. இவர்‌ 
எழுதிய தொன்னூல்‌ விளக்கம்‌, இலக்கணம்‌ பற்றியதாகும்‌. 
அதில்‌ இவர்‌ '௭' கர “ஒ' கரங்களுக்குத்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்திலிருந்து வந்த புள்ளி வைக்கும்‌ குறியீட்டை 
மாற்றி மேல்‌ நீண்ட கோடு அமைக்கும்‌ வழியை யிட்டு 
அமைத்தார்‌ என அறிகிறோம்‌. இலக்கணம்‌ மட்டுமன்றித்‌ 
, தமிழில்‌ முதல முதல அகராதி எழுதியவரும்‌ இவரே. 
நிகண்டு, திவாகரம்‌ போன்ற பழங்காலச்‌ சொற்பொருளு 
ணர்த்தும்‌ நூல்கள்‌ இருப்பினும்‌, மேலைநாட்டு அகராதி 
முறையை அடிப்படையாகக்கொண்டு இவர்‌ *சதுரகராதி” 


மலை நாட்டார்‌ தொண்டு 195 


என்ற ஓன்றை எழுதினார்‌. இதுவே தமிழில தோன்றிய 
முதல்‌ அகராதி என்பர்‌. இவர்‌ பல செய்யுள்‌ நால்களை 
இயற்றியுள்ளார்‌. தேம்பாவணி அவற்றுள்‌ சிறந்தது. 
.திருக்காவலூர்க்‌ கலம்பகம்‌ போன்ற சிற்றிலக்கியங்களையும்‌ 
இயற்றியுள்ளார்‌. இவர்‌ எழுதிய உரைநடை நூல்கள்‌ 
(வேதியர்‌ ஒழுக்கம்‌, வத விளக்கம்‌, பேதக மறுத்தல்‌, ஞானம்‌ 
உணர்த்தல்‌, திருச்சபைக்‌ கணிதம்‌, வாமன்‌ கதை, பரமார்த்த 
குரு கதை என்பன. இவை அனைத்தும்‌ சிறக்த வகையில்‌ 
போற்றப்படுகின்றன. இவருடைய செய்யுள்‌ : நூல்களில்‌ 
பழற்கால இலகீகியங்களாகிய திருக்குறள்‌, கம்பராமா 
யணம்‌, சிந்தாமணி போன்றவற்றின்‌ . சாயல்களை நன்கு 
- காணலாம்‌. உரைநடை நூல்கள்‌ மொழிக்கே . புதியன 
வானமையின்‌, இவர்‌ தம்‌ தனிப்போக்கு நெறியிலே 
அவற்றை அமைத்துள்ளார்‌. எனினும்‌, இவர்‌ எடுத்து 
விளக்கும்‌ பொருள்கள்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பழங்கால வாழ்‌ 
வில்‌ காட்டப்பட்ட பொருள்களாகவே அமைூன்றன 
... என்னலாம்‌. அவற்றுள்‌ சிறந்ததாகய“அறன்‌' என்னும்‌ 
பொருள்‌ பற்றிய, இரு. சீனி. வேங்கடசாமி அவர்கள்‌ 
எடுத்துக்‌ காட்டிய இவர்‌ உரைநடைப்பகுதியிலிருந்து 
நாமும்‌ சிறிது கண்டு மேலே செல்லலாம்‌. 


“'வேதநூன்‌ முதலெவ்வகை நூலுக்‌ கல்லா 
துணரவுஞ்‌ சொல்லாலுணர்த்தவும்‌ வல்லவராஇ, 
மெய்ஞ்ஞானத்‌ திருக்கடலாகிய வொருமெய்க்‌ 
கடவுடன்‌ றிருவடிமலரே தலைக்கணியெனக்‌ கொண் 
டேத்தி, இருளிராவிடத்து விளங்கிய வொருமீன்‌ 
(போலவும்‌, பால்ச்சுரகத்‌ தரிதலர்ந்த பதுமம்‌ போல 
வும்‌ மெய்யாஞ்‌ சுருதி விளக்கா திருளே மொய்த்த 
நாட்டின்‌ கண்ணுங்‌ கடவுளேற்றிய ஞானத்‌ திரு 
விளக்கைரிப்பத்‌ தெளிந்து, உணர்ந்தெங்கும்‌ ஒரு 


1. கிறித்துவமும்‌ தமிழும்‌ பக்‌, 89, 


196 .... தமிழ்‌உரை டை 





்‌ விளக்கென நின்றுயர்ந்த திருவள்ளுவருரைத்த பல. 
.வற்றொன்றை நான்‌ தெரிந்துரைப்பத்‌ துணிந்தேன்‌. 
அந்நாயனார்‌ தந்த பயன்‌” எனும்‌ பெருங்கடலாழத்‌ 
தின்‌ மூழ்கு யாங்குடையரு மணி யொருங்கெடுத்‌: 
தொருசிறு செப்பினடைத்தாற்‌ பேோபோலத்‌ 
திருவள்ளுவரது பயனெல்லாம்‌ விரித்துப்‌ பகரும்படி. 
நான்‌ வல்லனல்லேனாகையின்‌, அக்கடற்றுறை. 
சோர்ந்தொரு மணியெடுத்துக்‌ காட்டலுணர்ந்தேன்‌. . 
அவர்‌ சொன்ன குறளி னொன்றே யிங்ஙன நான்‌: 
விரித்துரைப்பத்‌ துணிந்தேன்‌. அ௮ஃதாவது,. 


.. * மனத்துக்கண்‌ மாசில னாத லனைத்தறன்‌. 
ஆகுல நீர பிற்‌ 


என்பது, இல்லறந்‌ துறவறமென்ற இவ்விரண்ட. 
னுள்ளும்‌ அடங்கி நிற்குமெல்லாவறங்களும்‌ மனத்‌.' 
தின்‌ தூய்மையாற்‌ பெறும்‌ பெருமையே தரும்‌: 
மெனவும்‌, மனத்திதினுள்‌ மாசு கொண்டவன்‌ 
செய்யுந்‌ தவமுந்‌ தானமூ மற்றை யாவுமறத்தினரவ 
-மாவதன்றி யறத்தின்‌ பயனுளவல்லவெனவு- 
மக்குறளிரு பயனிவையென விரித்துக்‌ காட்டுதும்‌. 
விரிப்பவே, மெய்யும்‌ பொய்யும்‌ விளக்கி: 
யுட்பயன்றரு மெய்யறத்தின்‌ நன்மையே வெளியா 
விஃதொன்றுணர்ந்து நாமதற்‌ கொப்பநடந்தா லிது 
வீடெய்தும்‌ வழியெனக்‌ காணப்படும்‌. பெரும்‌ 
பொருணேர்ந்து பொய்ம்மணி கொள்வது கேடா 
யினும்‌ பொருளை நேர்ந்தும்‌ உடலினை வாட்டியும்‌ 
. உயிரை வருத்தியு மேற்கதி வீட்டிற்‌ செல்லாச்‌ சில 
பொய்யறங்களை யீட்டுவத்திலுங்‌ கேடாமன்றோ? 
இதனை விலக்கித்‌ தனது உயிராக்கங்‌ காப்பது: 
வேண்டி யிருக்குறட்‌ பயனாராய்வது நன்றே. ? ?1 


1. கிறித்தவமும்‌ தமிழும்‌, பக்‌, 84. 


மேலை நாட்டார்‌ தொண்டு 197 


இதன்‌ உயர்ந்த நடையும்‌, சந்தி. பிரியா வகையில்‌ 
இலக்கிய இலக்கண உரையாசிரியர்களது நடைபோன்ற 
அமைவும்‌, இவ்‌ வீரமாமுனிவர்‌ தமிழில்‌ பெற்ற புலமை 
யையும்‌ சிறப்பையும்‌ நன்கு எடுத்து விளக்குகின்றன 
வன்றோ! இவ்வாறு உயரிய நடையிலே இலக்கிய. இலக்‌ 
கணங்கள்‌ எழுதியது மட்டுமன்றி, அனைவரும்‌ விரும்பி 
எளிதில்‌ பயிலக்கூடிய வகையில்‌ *பரமார்த்த குருவின்‌ கதை' 
என்ற ஒரு கதை நூலும்‌ இவர்‌ எழுதியுள்ளார்‌. அந்தக்‌ 
கதை படிப்போருக்கு இனிமை தருவதோடு, ௮ந்த நடை 
பம்‌ மேலே கண்டபடி மிடுக்கு நடையில்லாததாய்‌, எளிமை 
யபுடையதாய்‌ அமைந்திருப்பதை எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவற்றையெலலாம்‌ விரிப்பிற்‌ பெருகும்‌ என்று அஞ்சு, 
இத அளவோடு இவரைப்‌ பற்றி நிறுத்தி மேலே செல்ல 
லாம்‌. ஆம்‌! இத்தாலி நாட்டு வீரமாமுனிவர்‌ தமிழ்‌ முனி 
 வரேயாய்‌ இருந்து இலக்கியம்‌, இலக்கணம்‌, செய்யுள்‌, உரை 
நடை ஆகிய அனைத்துத்‌ துறையினும்‌ பாடுபட்டுத்‌ தமிழை 
வாழ வைத்தார்‌ என்பது பொருந்தும்‌. 


செர்மனி தேசத்திலே பிறந்த இரேனியுஸ்‌ ஐயர்‌ 
[ட்ரிக்‌ 8க௦ாப5) என்ற பாதிரியாரும்‌ தமிழ்‌ நாட்டுக்கு 
வந்து, பாளையங்கோட்டையில்‌ இருந்து, பலகாள்‌ தமிழ்ப்‌ 
பணி கலந்த சமயப்பணியாற்றி வந்தார்‌. அவர்தம்‌ சமய 
உண்மைகளைத்‌ தமிழில்‌ விளக்கினாலன்றி மக்கள்‌ புரிந்து 
.கொள்ளமாட்டார்களல்லவா / எனவே, அவர்‌ மற்றவர்‌ 
களைப்‌ போன்று தம்‌ சமய மெய்க்‌ கருத்‌ துக்களையெல்லாம்‌ 
கமிழ்ப்படுத் தினார்‌. அதை *6வத உதாரணத்‌ திரட்டு' என்ற 
ஒரு தொகுப்பு நூலாக்கி வெளியிட்டார்‌. அது உரை நடை 
யாலாயது. எனவே, தமிழ்‌ உரை நடை வளர்ச்சியில்‌ அந்த 
மேலை நாட்டு அறிஞருக்கும்‌ பங்கு உண்டு என்பது 
(தெளிவு... 


196 தமிழ்‌ உரை நடை 


போப்பு ஐயரைப்‌ பற்றி அறியாதார்‌ இரார்‌. ஆங்கில 
நாட்டிற்‌ பிறந்து தம்‌ அருஞ்சமயத்‌ தொண்டு கருதித்‌ தமிழ்‌: 
நாட்டு நெல்லையிலும்‌. தஞ்சையிலும்‌, உதகையிலும்‌ பல: 
ஆண்டுகள்‌ அரும்பணி செய்த இவர்‌, தக்க நல்லாசிரியர்‌ 
களிடம்‌ தமிழைப்‌ பயின்று, அத்தமிழ்‌ நலத்தால்‌ கட்டுண்‌ 
டவர்‌. குறள்‌, காலடியார்‌ போன்ற இலக்கிய நூல்களே 
யன்றித்‌ திருவாசகம்‌ எனும்‌ சைவ சமய நாலையும்‌ ஆங்கிலத்‌. 
தில மொழி பெயர்த்தவர்‌ இவர்‌. இவர்‌ *தமிழ்ச்‌ செய்யுட்‌ 
கலம்பகம' என்ற ஒரு தொகுப்பு நாலை வெளியிட்டதாகவும்‌ 
அறிகிறோம்‌.' மொழி பெயர்ப்பு, தொகுப்புப்‌ பணியேயன்‌ நி,. 
இவர்‌ உரை வளர்ச்சிக்குச்‌ செய்த பணியும்‌ சிறந்த பணியே 
யாகும்‌. சமயப்‌ பணிக்கான சில சில துண்டுப்‌ பிரசுரங்களை 
இவர்‌ எழுதி வெளியிட்டதோடு, சமய உண்மைகள்‌ 
பொதிந்த கட்டுரைகள்‌ பலவும்‌ வெளியிட்டுள்ளார்‌ எனவும்‌. 
அறிகிறோம்‌. இவர்‌ உரை நடைக்கு ஒரு கான்று கண்டு: 
மேலே செலலலாம்‌. 


இந்தச்‌ சபையோருக்குள்ளே சிலர்‌ வேதத்‌. 
திலே தேர்ந்தவர்களும்‌ யோக்கியமுள்ளவர்களுமா 
யிருந்து மற்றவர்களுக்குப்‌ பிரசங்கிக்கத்‌ தொடங்‌: 
கின போது இவர்களைக்‌ கடவுள்‌ தாமே தெரிந்து 
கொண்டு இவர்களுக்குத்‌ தகுந்த வரத்தைக்‌. 
கொடுத்தாரென்று வெஸ்லி ஐயர்‌ எண்ணி, இது 
நல்ல காரியமென்று] சொல்லி அவர்களுக்‌ குத்தரவு 
கொடுக்கிறதை அநேகர்‌ கண்டு, குருப்பட்டமடைந்‌. 
தவார்கள்‌ தவிர3 மற்றவர்கள்‌ பிரசங்கம்‌ பண்ண 
லாமாவென்று சொல்லி விசனப்பட்டார்கள்‌.. 
வெஸ்லி ஐயரோவெனில்‌ பராபரன்‌” தாமே ஒரு. 
மனிதனைத்‌ தம்‌ ஊழியத்துக்குத்‌ தெரிந்து கொண்‌்- 
டால்‌ நான்‌ பராபரனை எதிர்த்து நிற்கக்‌ கூடுமா” 


1, இறித்தவமும்‌ தமிழும்‌, பக்‌. 106. 


மேலை நாட்டார்‌ தொண்டு 199 


வென்று மாறுத்தரஞ்‌ சொல்லித்‌ தேவபக்தியுள்ள 

அநேகருக்குப்‌ பிரசங்கிக்க உத்தரவு கொடுத்து 

வந்தார்‌.”?* 

டாக்டர்‌ கால்டுவெல்‌ அவர்கள்‌ திராவிடமொழி ஒப்பி 
லக்கணத்தை எழுதி உலஇல்‌ தமிழ்க்‌ குடும்பத்தின்‌ புகழை 
உயரச்‌ செய்தவராவர்‌. அயர்லாந்து நாட்டில்‌ பிறந்த இவர்‌, 
தம்‌ சமயப்‌ பணிக்காகவே தமிழ்‌ நாடு வந்து, நெல்லை மாவட்‌ 
டத்திலிருந்து நெடுங்காலம்‌ பணியாற்றியவர்‌. இவரது 
உயர்ந்த ஓப்பிலக்கணம்‌ உலகம்‌ உள்ளளவும்‌ சிறந்ததாகப்‌ 
போற்றப்படும்‌ ஒன்றாகும்‌. இவர்‌ உரை நடைகீகுச்‌ செய்த 
- தொண்டையே நாம்‌ இங்கு நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 
௩ற்கருணைத்‌ தியான மாலை, தாமரைத்‌ தடாகம்‌ என்னும்‌ இரு 
நூரல்களையும்‌, ஞானஸ்நானம்‌, நற்கருணை என்னும்‌ இரு 
கட்டுரைகளையும்‌ இவர்‌ எழுதினார்‌ என அறிகிறோம்‌.” 
இவரது உரை நடைக்கும்‌ ஒரு சான்று காணல்‌ நன்று 
என எண்ணுகிறேன்‌ : 

**சகல ஞானத்தையும்‌ ஈகிறவரே, நான்‌ எனது 
இருதயத்தை எப்படி ஆராய்ந்தாலும்‌, உமது விருந்‌ 
துக்கு என்னை எப்படி எத்தனப்படுத்தினாலும்‌, உம்‌ 
முடைய உதவியும்‌ ஆசீர்வாதமும்‌ இல்லாமல்‌ என்‌ 
முயற்சீகளெல்லாம்‌ விருதாவாய்ப்‌ போகும்‌; நீரே 
என்‌ கண்களைத்‌ திறந்து என்‌ இருதயத்தை இளகச்‌ 
செய்யாவிட்டால்‌, என்‌ பாவங்களை நான்‌ அழிந்து 
கொள்வ தெப்படி? நீரே விசுவாசந்‌ தராவிட்டால்‌, 
நான்‌ கிறிஸ்து ரட்சகரின்‌ கிருபையைச்‌ சார்ந்து 
அவர்‌ மேலேயே முழு நம்பிக்கையை வைப்ப 
தெப்படி? நீரே உம்முடைய ஆவியினாலே என்னைச்‌ 
சுத்திகரியா விட்டால்‌, : அசுத்தமும்‌ இவினையும்‌ 





1. கிறித்தவமும்‌ தமிழும்‌, பக்‌. 108. 
2. ஷே பக்‌. 110. 


200 தமிழ்‌ உரை நடை 


என்னில்‌ நிலைக்கும்‌, ஆகையால்‌ என்‌ தேவனே! 
உம்மிடத்தில்‌ வருகிறேன்‌. நீரே என்‌ இருதயத்தை 
எனக்குக்‌ காண்பித்து, .உமது பந்தியைச்‌ சேருதற்‌ 
கேற்ற குணங்களையும்‌ ஆயத்தத்தையும்‌ எனக்குத்‌ 
தாரும்‌, கேட்கிற எனக்குக்‌ கொடும்‌; தேடுகிற 
நான்‌ கண்டடையச்‌ செய்யும்‌) தட்டுகிற எனக்கு 
வாசலைத்‌ திறந்தருளும்‌, ஆமன்‌.”" 
இவர்களேயன்‌ றி, இன்னும்‌ சில மேலை நாட்டு மக்களும்‌ 
நம்‌ நாட்டுக்குச்‌ சமயப்பணி கருதியும்‌ அரசியல்‌ அலுவ 
லேற்றும்‌ வத காலை இங்குள்ள தமிழ்‌ மொழி, பண்பாடு, 
கலை நலம்‌, பிற இயல்புகள்‌ ஆகியவற்றைக்‌ கண்டு, கற்று, 
பின்பற்றி வாழ்ந்ததோடு அவற்றையெல்லாம்‌ வியந்து 
போற்றி ஆங்கிலத்திலேயே எழுதியும்‌ வைத்துள்ளார்கள்‌. 
அவை பற்றி கண்டு நாம்‌ ஆராய வேண்டா. இது நிற்க. 


இம்பேலை நாட்டு மக்கள்‌ உரை நடைக்குச்‌ செய்த 
தொண்டுகளை எண்ணும்‌ போது, இவர்கள்‌ சமயத்தினைச்‌ 
சேர்ந்த தமிழ்‌ நாட்டுக்‌ இறித்தவர்தம்‌ ஈல்ல உரைஈடைத்‌ 
தொண்டும்‌ நமக்குத்‌ தெரிகின்றது, மாயூரம்‌ வேதநாயகம்‌ 
பிள்ள அவர்கள்‌ உரை நடைக்குச்‌ செய்த தொண்டு 
சிறந்ததாகும்‌, இவர்‌ செய்யுளில்‌ சில நூலகளும்‌, சில 
கர்த்தனைகளும்‌ இயற்றியிருக்கிறார்‌. இவர்‌ செய்த இரண்டு 
உரை நடை நூல்களும்‌ தமிழ்‌ உரை நடைப்‌ பாதையிலே 
சிறந்த இடத்தைப்‌ பெற்றுள்ளன. அவை பிரதாப முதலியார்‌ 
சரித்திரம்‌, சுகுணசுந்தரி சரித்திரம்‌ என்பன. அவற்றில்‌ 
இவர்‌ தம்‌ கால நிலைக்கு ஏற்பப்‌பல வட சொற்களைப்பெய்து 
எழுதினார்‌. அவற்றுள்‌ முன்னதை அண்மையில்‌ வெளி 
யிட்ட சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌ அவவட சொற்‌ 
களையெல்லாம்‌ விலகித்‌ தனித்‌ தமிழ்ச்‌ சொற்களையெல்‌. 
லாம்‌ பெய்து அச்சிட்டுள்ளனர்‌. அவர்தம்‌ தனித்‌ 
தமிழ்த்‌ தொண்டு போற்றக்‌ தகுவதே., என்றுலும்‌,. இவ்‌ 


மலை நாட்டார்‌ தொண்டு ப 201: 


வாறு அ௮சிடுவோர்‌ தம்‌ கருத்துப்படி. சொற்களை மாற்றி 
அமைத்துவிட்டால்‌, பின்‌ உரை நடை ஆய்வு நெறி நிற்‌ 
பாருக்குப்‌ பெரிய இடையூறு நேரும்‌; அதன்‌ ஆசிரியர்‌ வட 
“மொழி கலந்து வழங்கும்‌ கால எல்லையிலிருந்து எப்படி. உரை 
நடை இயற்றினார்‌ என்பதை எடுத்துக்காட்டமுடியாது; 
உரை நடை வரலாறே அதனால்‌ நிலைகெடும்‌. எனவே, 
அடுத்த பதிப்பிலாவது கழகத்தார்‌ வேதநாயகம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ எழுதிய உரை நடையை அப்படியே வெளியிடு 
-வார்களென நம்புகிறேன்‌. இவர்களேயன்றி, இன்னும்‌ 
பல கிறித்தவத்‌ தமிழ்த்‌ தொண்டர்கள்‌ தமிழ்‌ மொழி 
வளர்ச்சிக்குத்‌ தொண்டு செய்வதைக்‌ கற்றவர்‌ நன்கு 
அறிவர்‌. 


இம்‌ மேலை காட்டார்‌ தமிழகம்‌ வந்த காலத்திலே உரை 
டை வளர மற்றொரு வாய்ப்பும்‌ இருந்தது. அதுதான்‌ 
அச்சு இயந்திரத்‌ தோற்றம்‌. ஓலையில்‌ எழுத்தாணிகொண்டு 
தனித்தனி படி. எடுக்கும்‌ தொல்லையை நீக்கியதோடு ஓரே 
சமயத்தில்‌ நூற்றுக்‌ கணக்கான ஆயிரக்கணக்கான படிகளை 
எடுக்கும்‌ வாய்ப்பு இவ்வச்சுயந்திர வளர்ச்சியினால்‌ வந்ததே 
யாகும்‌. இதை நம்‌ நாட்டில்‌ கொண்டு வந்து புகுத்திய 
வரும்‌ இம்மேலை நாட்டினரேயாவர்‌. ஏசுவின்‌ திருத்தொண்‌ 
பூனைப்‌ பரப்பிய அந்த நல்லவரே முதன்முதல்‌ தமிழ்‌ அச்சுப்‌ 
புத்தகத்தினை வெளிக்கொணர்ந்தவர்‌. இங்கே தமிழ்‌ 
காட்டில அச்சுப்‌ புத்தகங்கள்‌ வெளி. வரு முன்பே, அங்கு 
மேலை நாட்டில்‌ தமிழ்‌ நூல்களை- அவர்‌ தம்‌ சமய சம்பந்த 
4ீமான நூல்களை-௮ச்சிட்டு இங்கே கொண்டு வந்து 
மக்களுக்கு வழங்கிய அறப்பணியாளர்‌ பலர்‌, ஒல்லாந்து 
“தேசத்தில்‌ தமிழில்‌ 1686ல்‌ மலையாளத்துத்‌ தாவர நூல்‌ என்று 
இன்று அ௮ச்டப்பெற்றதாகக்‌ குறிக்கன்றனர்‌.' அதில்‌ மரஞ்‌ 


1. கிறித்தவமும்‌ தமிழும்‌, பக்‌, 33, 


202 தமிழ்‌ உரை நடை: 





செடிகளின்‌ பெயர்கள்‌ மட்டும்‌ தமிழில்‌ இருந்தனவாம்‌... 
ஜெர்மனி நாட்டில்‌ பின்பு சில தமிழ்‌ நூல்கள்‌ ௮ச்சேறின- 
போலும்‌! இத்தாலி நாட்டு உரோமாபுரியிலும்‌ தமிழ்‌: 
நூல்கள்‌ ௮ச்சிடப்‌ பெற்றன. முதல தமிழ்‌ அச்சுப்‌ புத்தக 
மாகக்‌ கி, பி, 1577ல்‌ “கிறிஸ்தவ வேதோபதேசம்‌' என்னும்‌ 
நூல்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வைப்புக்‌ கோட்டை என்னும்‌ ஊரில்‌ 
அசசிடப்பெற்றதாக அறிகிறோம்‌. 1575 ல தமிழ்ப்‌ புத்தகம்‌ . 
முதல்‌ முதல்‌ அ௮ச்சிடப்பெற்றது என அறிஞர்‌ வையாபுரிப்‌ : 
பிள்ளை அவர்கள்‌ கூறுஇன்றார்கள்‌.” அதை அடுத்துக்‌ 
கிறித்தவ வணக்கம்‌ அச்சிடப்‌ பெற்றது போலும்‌! இவை. 
இரண்டும்‌ தமிழ்‌ நால்களே என்பதை .ஆசிரியர்‌ சீனி. 
வேங்கடசாமி அவர்கள்‌ நன்கு விளக்குகிறார்கள்‌. பின்னர்ப்‌: 
பலப்பல நூல்கள்‌ வெளி வந்துள்ளன. 

இவ்வாறு தம்‌ சமயம்‌ பரப்ப வந்த மேலை நாட்டுக்‌ 
கிறித்தவ மக்கள்‌ தமிழால்‌ கட்டுண்டு, தாமே தமிழராக, . 
தமிழ்‌ மொழி வளரப்‌ பல வகையில்‌ உதவி நினரறார்கள்‌ 
என்னலாம்‌. அவர்களது உயரிய துணை இல்லையாயின்‌ : 
இன்று நாட்டிலே வளர்ந்துள்ள இத்துணை உரை நடை. 
நூல்களும்‌ பிறவும்‌ வளர்ந்திருக்குமா என்பது எண்ணத்‌. 
தக்கதாகும்‌. எனவே, தமிழ்‌ நாட்டு மக்கள்‌ இம்மேலை.. 
நாட்டு அறிஞர்களுக்கு என்றென்றும்‌ கடமைப்பட்டவர்கள்‌- 
என்பதை மறத்தலாகாது. 


1. கிறித்தவமும்‌ தமிமும்‌ பக்‌. 34, 35, 
2. இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, பக்‌, 125, 


3 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 

தமிழ்‌ உரை ந௩டையின்‌ பெருவளர்ச்சி இருபதாம்‌” 
நூற்றாண்டை ஒட்டியே அமைந்தது என்னலாம்‌. சென்றா 
நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ இந்த நாற்றுண்டின்‌ தொடக்‌. 
கத்திலும்‌ அறிஞர்‌ பற்பலர்‌ தோன்றித்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
தையே வளம்படுத்தினர்‌. இருக்குமிடம்‌ தெரியாது மறைந்து- 
கடநத சங்க இலக்கியங்களும்‌, காப்பியங்களும்‌ இக்காலத்‌. 
திலேதான்‌ ஒன்றின்பின்‌ ஒன்றாக வெளிவரலாயின. இலக்‌ 
கண நூலகளும்‌ அவற்றின்‌ உரைகளும்‌ இருந்த இடத்தி: 
லிருஈது வெளிக்கிளம்பித்‌ தங்களை மக்களுக்கு அறிமுகம்‌: 
செய்துகொண்ட காலமும்‌ இதுதான்‌. அத்துடன்‌ நாளிதழ்‌. 
திங்கள்‌ இதழ்‌ என்னும்‌ வகையில்‌ தமிழில்‌ பத்திரிகைகள்‌ 
தோன்றி நாட்டு மக்களுக்கு அறிவையும்‌ உணர்வையும்‌: 
கட்டத்‌ தொடங்கிய காலமும்‌ இதுதான்‌. யாழ்ப்பாண 
நாட்டிலிருந்து . தமிழ்ப்‌ புலவர்‌ இலர்‌ இங்கு வந்து தமிழ்‌. 
வளர்த்த காலமும்‌ இதுவே. மற்றும்‌ தமி.ரின்‌ தொன்மை. 
பற்றியும்‌ செழுமை பற்றியும்‌ தமிழரல்லாப்‌ பிறரும்‌ அறிந்து. 
கொள்ளும்‌ வகையில்‌ ஆங்கிலத்திலே சிற்கல நால்கள்‌ எழுதி” 
வெளியிட்டனர்‌. பல கட்டுரைகள்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்தி”. 
லும்‌ தமிழ்‌ மொழி பற்றி வெளி வரலாயின; சுருக்கமாகக்‌ . 
கூறின்‌, இன்று தமிழ்‌ நாடு வளர்ச்சி பெற்றுள்ளமைக்கு.. 
அடிப்படையாயமைந்தவர்கள்‌ இந்த நாற்றாண்டின்‌ தொடக்‌ 
கத்திலும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலும்‌ வாழ்ந்த: 
புலவர்களேயாவார்கள்‌ எனக்‌ கூறலாம்‌. 

ஈண்டு உரை நடை அளவில்‌ காம்‌ நோக்குவோம்‌. உரை- 
கடை இந்த நூற்றாண்டின்‌ விடியலிலே ஓரளவு நன்கு, 


204 தமிழ்‌ உரை நடை 





வளர்ச்சி அடைந்தது என்பதைக்‌ காணல்‌ வேண்டும்‌. முற்‌ 
பகுதியில்‌ கண்ட ஆறுமுக நாவலர்‌ மட்டுமன்றி, யாழ்ப்‌ 
-பாணத்‌இலிருந்து தமிழ்‌ பரப்ப வந்தவர்‌ என்னுமாறு 
தொண்டு செய்த சி. வை, தாமோதரம்‌ பிள்ளை, கனகசபைப்‌ 
பிள்ளை போன்றார்‌ தமிழின்‌ வளர்ச்சிக்குப்‌ பாடுபட்டனர்‌, 
தமிழ்‌ காட்டு வரலாற்றை முதன்முதல்‌ இந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்திலே தொகுத்து எழுதி, ஆயிரத்து எண்ணூறு 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்‌'! என்னும்‌ நூலை ஆங்கிலத்‌ 
தில்‌ வெளியிட்ட பெருமை கனகசபைப்‌ பிள்ளை அவர்களையே 
சாரும்‌, இவ்வாறே சி, வை. தாமோதரம்‌ பிள்ளை அவர்‌ 
களும்‌ சில நூல்களை நன்கு அச்ிட்டு உதவினார்கள்‌. 
அவர்கள்‌ கலித்தொகை பதிப்பித்தபோது, அகன்‌ முன்னுரை 
யிலே தமிழ்‌ நூல்கள்‌ கேட்பாரற்று நலிவுறும்‌ நிலையைக்‌ 
காட்டியிருப்பதை, அறிஞர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்கள்‌ 
தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌ என்னும்‌ தமது நூலிலே நன்கு 
எடுத்துக்காட்டி, இரு. 9. வை. தாமோதரம்‌ பிள்ளை அவர்‌ 
களுடைய தமிழ்‌ உள்ளத்தை நன்கு புலப்படுத்தியுள்ளார்‌ 
கள்‌. நானும்‌ அவர்தம்‌ முன்னுரைப்‌ பகுதியை எடுத்துக்‌ 
காட்டி, ௮வர்‌ உள்ளத்தைக்‌ காட்டுவதோடு, ஈம்‌ ஆராய்ச்சிக்‌ 
காலத்து உரை நடைப்‌ போக்கையும்‌ காட்டலாம்‌ என 
நினைக்கின்றேன்‌. 


"ஏடு எடுக்கும்போது ஓரஞ்‌ சொரிகிறது. 
கட்டு அவிழ்க்கும்போது இதழ்‌ முரிகிறது. ஒற்றை 
புரட்டும்போது துண்டு துண்டாய்ப்‌ பறக்கிறது. 
இனி எழுத்துக்களோ என்றால்‌, வாலும்‌ தலையு 
மின்றி, நாலு புறமுங்‌ பாணக்‌ கலப்பை மறுத்து 
மறுத்து உழுது கிடக்கின்றது......”” 


1. 116 ரிார்‌!8 1800 76875 820. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 205: 


“பழைய சுவடிகள்‌ யாவும்‌ கிலமாய்‌ ஒன்றோ 
டொன்றாய்‌ அழிந்து போகின்றன. புது ஏடுகள்‌ 
சேர்த்து அவற்றை எழுதி வைப்பாரும்‌ இலர்‌, 
துரைத்தனத்தாருக்கு அதன்மேல்‌ இலட்சியமில்லை. 
சரஸ்வதியைத்‌ தம்பால்‌ வகிக்கப்பெற்ற வித்வான்‌ 
களை அவள்‌ மாமி எட்டியும்‌ பார்க்கிறாள்‌ இல்லை.. 
திருவுடையீர்‌! நுங்கருணை இந்நாள்‌ தவறினால்‌, 
பின்பு தவம்‌ புரிந்தாலும்‌ ஒரு தரம்‌ அழிந்த தமிழ்‌: 
நூற்களை மீட்டல்‌ அரிது, யானை வாய்ப்பட்ட 
விளாம்பழத்தைப்‌ பின்‌ இலண்டத்துள்‌ எடுத்து, 
மென்‌? ஓடன்றோ கிட்டுவது? காலத்தின்‌ வாய்ப்‌: 
பட்ட ஏடுகளைப்‌ பின்‌ தேடி. எடுப்பினும்‌ கம்பையும்‌ 
நாராசமுந்தான்‌ மீரும்‌,”?! 


- என்றும்‌ இன்னும்‌ பல வகையிலும்‌ கேட்பாரற்றுச்‌ செல்‌- 
௮க்கு இலக்காகி நிற்கும்‌ நல்ல தமிழ்‌ ஏடுகளை வெளிக்‌. 
கொணர வேண்டிய இன்றியமையாமையை வற்புறுத்து 
கருர்‌. அவர்‌ வேண்டுகோளின்படி பல தமிழ்‌ இலக்கி ' 
யங்கள்‌ வெளி வந்தன: அத்தொண்டில்‌ தளராது உழைத்‌. 
துப்பாடுபட்ட நலல தமிழறிஞர்‌ டாக்டர்‌ உ. வே. சாமிநாத. 
ஐயர்‌ அவர்களைத்‌ தமிழுலகம்‌ என்றென்றும்‌ மறவாது. 
அவர்கள்‌ நாடெலாம்‌ உழன்று நல்ல தமிழ்‌ நூல்களைத்‌. 
தேடித்‌ தொகுத்து வெளியிட்டதோடு, தமிழ்‌ உரை ஈடை 
யையும்‌ வளர்த்தார்கள்‌ என்பது பொருந்தும்‌. ஓவ்வொரு . 
நூலின்‌ விளக்கத்தையும்‌, முன்னுரையையும்‌ நல்ல தமிழில்‌ - 
உரை நடையில்‌ - எழுதியுள்ளார்கள்‌. மற்றும்‌, என்‌: 
வாழ்க்கைச்‌ சரித்திரம்‌' போன்ற உரை நடை நூல்களையும்‌ 
பின்னாட்களில்‌ எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள்‌. எனவே... 
அவர்கள்‌ சிதைந்த ஏடுகளாச்‌ செப்பனிட்டு வெளியிட்ட 
பணியோடு, தமிழ்‌ உரை நடை. வளர்ச்சி பெறவும்‌ சிறந்த. 


1. தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌, பக்‌, 216. 


266 தமிழ்‌ உரை ஈ௩டை 


"தொண்டு செய்திருக்கிறாரகள்‌ என்பைத மறுக்க 
முடியுமோ? 

1887-அம்‌ ஆண்டிலே ஐயர்‌ அவர்கள்‌ அலைந்து தேடிக்‌ 
“கொணர்ந்து வெளியிட்ட சிந்தாமணி முத பதிப்பின்‌ முன்‌ 
-னுரையில ஒரு பகு. தியை ஈண்டுக்‌ காட்டல்‌ நலமெனக 
கருதுகிறேன்‌. 
**எழுத்துஞ்‌ சொல்லும்‌ மிகுந்தும்‌ குறைந்தும்‌ 
பிறழ்ந்தும்‌ இரிந்தும்‌ பலவாறு வேறுபட்டுக்‌ கில 
முற்றிருந்த இந்நூலுரைப்‌ பழைய பிரதிகள்‌ பல 
வற்றையும்‌ பலகால்‌ ஒப்பு நோக்கி இடையருது 
பரிசோதனை செய்து வந்த பொழுது, கவிகளின்‌ 
சுத்த வடிவத்தையும்‌ உரையின்‌ சுத்த வடிவத்தை 
யும்‌ கண்டு பிடிப்பதற்கும்‌, உரையிலும்‌ விசேட 
உரை இன்னது பொழிப்புரை இன்னதென்று பிரித்‌ 
துறிதற்கும்‌, மேற்கோள்களின்‌ முதலிறுதிகளைத்‌ 
“தெரிந்துகோடற்கும்‌, பொழிப்புரையை மூலத்‌ 
“தோடு இயைத்துப்‌ பார்த்தற்கும்‌, பிழையைப்‌ 
பிழையென்று நிச்சயித்துப்‌ பரிகரித்தற்கும்‌, 
பொருள்‌ கோடற்கும்‌ எடுத்துக்‌ கொண்ட முயற்சி 
யும்‌ அடைந்த வருத்தமும்‌ பல, அப்படி யடைந்தும்‌, 
சிலவிடத்துள்ள இசைத்தமிழ்‌ நாடகத்‌ தமிழின்‌ 
பாகுபாடுகளும்‌, மற்றுஞ்சில பாகமும்‌ நன்றாக 
விளங்கவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ அவ்விசைத்‌ 
தமிழ்‌ நாடகத்‌ தமிழ்‌ நூல்‌ முதலியவைகள்‌ இக்‌ 
காலத்துக்‌ இடையாமையே. ? ?1 
எனக்‌ காட்டுகிறார்கள்‌ ஐயர்‌ அவர்கள்‌. இவ்விருவரது 
உரை நடையை நோககுங்கால்‌ இன்று நம்‌ வழக்கத்தில்‌. 
உள்ள உரை நடை அமைப்பு, பெரும்பாலும்‌ இந்த 
நூற்றாண்டின்‌ விடியலிலே உருவாகிவிட்டது எனக்‌ 
கொள்ளல்‌ பொருத்தமானதென்பது விளங்கும்‌. 

1. சீவக சிந்தாமணி, ஆரும்‌ பதிப்பு, பக்‌. 7. 


“இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 207 


இந்தக்‌ காலத்திலே பல நாளிதழ்கள்‌ உருவாயின.. 
. இக்காலத்தின்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ -- சிறப்பாக உரை 
நடை வளர்ச்சியில்‌--நாளிதழ்‌, திங்கள்‌ இதழ்‌, இழமை 
இதழ்‌ போன்றவைகளுக்குப்‌ பெரும்‌ பங்கு உண்டு. இனறு 
நாட்டில்‌ உலவுகின்ற சுதேச மித்திரன்‌ தமிழ்த்‌ தினசரி 
அக்காலத்தில்‌ தோன்றியதுதான்‌. என்றாலும்‌, இன்று 
உள்ள அதன்‌ தமிழ்‌ நடைக்கும்‌ அன்றைய நடைக்கும்‌ 
பிக்க வேறுபாடு உள்ளது என்பதைப்‌ பெரியோர்கள்‌ 
அறிவார்கள்‌. காலரிலைக்கு ஏற்ப மாறிச்‌ செல்லும்‌ கடப்‌ 
பாட்டில்‌ இன்று ஓரளவு தமிழ்‌ ஈகலத்‌ துறையில்‌ அதன்‌ 
நடை செல்கிறது என்றாலும்‌, அன்று அது அத்தமிழ்‌ 
நடையில்‌ செலலவிலலை ஏன்பதைக்‌ காலஞ்சென்ற 
திரு. வி.க. போன்ற பெரியவர்கள்‌ சொலலக்‌ கேட்டிருக்‌ 
கிறேன்‌. திரு. வி, ௧. வின்‌ நாளிதழாகிய (தேச பக்தன்‌” 
நடையை ('கையாண்டி' செய்யும்‌ வகையில்‌ சில நிகழ்ச்சிகள்‌ 
நடந்ததாகவும்‌, பின்‌ தம்‌ வாழ்நாளிலேயே அவ்விதழ்‌ 
தம்‌ நடையைப்‌ பின்‌ பற்றத்‌ தொடங்கியது கண்டு 
மகிழ்ச்சி அடைந்ததாகவும்‌ அவர்கள்‌ கூறக்‌ கேட்டிருக்க 
றேன்‌. எவ்வாருயினும்‌, தமிழ்ப்‌ பத்திரிக்கைத்‌ தொழி 
௮ில்‌--அதிலும்‌ நாளிதழ்‌ நடத்தும்‌ பெரும்பொறுப்பில்‌-- 
முதல்‌ நின்று அதை இடைவிடாது இன்று வரை நடத்தி 
வரும்‌ அவர்களுக்கு--அதன்‌ உரிமையாளர்களுக்கு---தமிழ்‌ 
மமச்கள்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டிருக்கிருர்கள்‌, 
அன்று தொட்டு இன்று வரை தமிழ்‌ நாட்டு இலக்கிய 
வளர்ச்சியில--றப்பாக உரைநடை வளர்ச்சியில்‌-- 
இதற்குப்‌ பெரும்பங்கு உண்டு என்பதை யாரும்‌ மறுக்க 
முடியாது. 

இரந்த நாளிதழைத்‌ தவிர்த்து, அக்காலத்தில்‌ 
சதினவர்த்தமானி' என்ற ஒரு நாளிதழும்‌ ஈடந்து வந்ததை 
அறிகிறோம்‌. அதில்‌ வெளி வந்த பல பொருள்களைத்‌ 


208 தமிழ்‌ உரை நடை. 


இரட்டி வீராசாமி செட்டியார்‌ என்பவர்‌ (விநோதரச மஞ்சரி” 
என்ற பெயருடன்‌ ஒரு நாலை வெளியிட்டதாகத்‌ திரு... 
செல்வக்கேசவராய முதலியார்‌ அவர்கள்‌ குறிக்கிறார்கள்‌." 


ஐநவிநோதினி' என்ற திங்கள்‌ இதழ்‌ ௮க்‌ காலத்தில்‌ 
பல அண்டுகள்‌ தொடர்ந்து நடைபெற்று வந்த ஓர்‌: 
இதழாகும்‌. அவ்விதழ்‌ “சுதேச பாஷாபிவிர்த்தி சங்கத்தா” 
ரால்‌' பாதுகாக்கப்பட்டதென அறிகிறோம்‌.” அதில்‌ கதை: 
களும்‌ கட்டுரைகளும்‌ மாணவரும்‌ மற்றவரும்‌ அறிந்து: 
கொள்ளும்‌ வகையில்‌ வெளி வந்தன என அறிகிறோம்‌. 


அவைகளேயன்றி வேறு பல பத்திரிகைகளும்‌ அக்‌ 
காலத்தில்‌ தோன்றித்‌ தமிழ்‌ உரைநடையை வளர்த்தன 
எனல்‌ மிகப்‌ பொழுந்துவதாகும்‌. எனவே, இது வரை 
இருந்தது போலன்றி, இதழ்‌ வகையில-- செய்தியை: 
விளக்கவும்‌, சிறு கதை முதலியன தொகுக்கவும்‌ பயன்‌ 
படும்‌ வகையில்‌--ஒரு புதுமுறையில்‌ தமிழ்‌ உரை நடைப்‌: 
பணி இக்காலத்தில்‌ உருப்பெறலாயிற்று என்னலாம்‌.. 
அம்‌! அன்று அமைக்கப்பெற்ற அந்த அடிப்படையின்‌. 
மேலேதான்‌ இன்று தமிழ்‌ நாட்டில்‌ காணப்பெறும்‌. 
நூற்றுக்கணக்கான நாள்‌, திங்கள்‌, கிழமை/இதழ்களும்‌ பல: 
ஆயிரக்கணக்கான கதை. கட்டுரை நூல்களும்‌ எழுதப்‌: 
பெறுகின்றன என்பதை யாரும்‌ மறுக்க இயலாது. பிற; 
துறைகள்‌ அனைத்திலும்‌ இந்த காளிதழ்‌, கதை நூல்‌ 
துறைகளே தமிழில்‌ உரைநடையை அதிகமாக வளர்த்தது: 
என்னலாம்‌. தமிழில்‌ மட்டுமன்றி, எம்மொழியின்‌ உரை 
நடை வளர்ச்சிக்கும்‌ இத்துறைகள்‌ பெரிதும்‌ பயன்‌ பட்டன-. 
படுகின்றன என்பதை உலகம்‌ அறியும்‌. எனவே தமிழ்‌. 
உரைநடை வளர்ச்சியில்‌ இந்த இருபதாம்‌ நா ற்றுண்டின்‌ 

1. தமிழ்‌ வியாசங்கள்‌,”பக்‌. 114, 

2. டீ பக்‌, 116, 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 209 





விடியற்‌ கால நிகழ்ச்சி ஒரு சிறந்த திருப்பு மையமாய்‌ 
அமைந்துள்ளது என்பது தேற்றம்‌. 


இக்காலத்தில்‌ தமிழ்‌ உரை நடையையும்‌ மொழியை 
யும்‌ வளர்க்கப்‌ பயன்படும்‌ வகையில சிற்சில அகராதி 
களும்‌ வெளி வந்தன. வீரமாமுனிவர்‌ இயற்றிய சதுரக 
ராதியை முன்னர்க்‌ கண்டோம்‌. உவின்ஸ்லோ பாதிரியார்‌ 
எழுதிய பேரகராதிககு ஓத்ததாகச சிற்றகராதி ஒன்றைப்‌ 
போப்பு அவர்கள்‌ 1859ல்‌ வெளியிட்டகாகவும்‌, 1870ல்‌ 
அவற்றின்‌ அடிப்படையில்‌ மற்றோர்‌ அகராதி உருவாக, 
1686ல்‌ மல்லாகம்‌ விஸ்வநாதப்‌ பிள்ளை ' அவர்கள்‌ அதன்‌ 
நல்ல பதிப்பை வெளியிட்டார்கள்‌ என்றும்‌ அறிகரரம்‌.! 
குரங்கம்‌ பாடியிலுள்ள கிருத்துவ சபையார்‌, 1897ல்‌ மற்‌ 
றோர்‌ அகராதியை வெளியிட்டனராம்‌. பின்பு யாழ்ப்‌ 
பாணப்‌ புலவர்‌ கதிரைவேற்‌ பிள்ளை அவர்களும்‌, மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தாரும்‌ வெவ்வேறு அகராதிகள்‌ வெளியிட்‌ 
டார்கள்‌. இவ்வாறு இந்தக காலம்‌ தமிழ்‌ உரைநடைக்‌ 
கும்‌ செய்யுளுகீகும்‌ ஆக்கம்‌ தரும்‌ வகையில்‌ ௮கரரதிகள்‌ 
தோன்றிய காலமாய்‌ அமைந்துள்ளது. 


நாவல்‌” என்னும்‌ நவீனம்‌ தோன்றிய காலமும்‌ இது 
என்பதைக்‌ கண்டோம்‌. மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ எழுதிய பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ பற்றி முன்‌ 
னரே கண்டோம்‌. அந்தக கதை மக்களால்‌ விரும்பி ஏ ற்‌ 
கப்பட்டதாயிற்று, அச்சுப்‌ பொறிகள்‌ வந்து விட்ட 
காரணத்தாலே இக்காலத்தில்‌ பல படிகளை அசட்டு 
வழங்க ஏற்பாடு செய்ய வசதி இருநதது. எனவே, இக்‌ 
கால உரைநடைநூல்கள்‌ மக்களிடையில்‌ மிக அதிகமாகப்‌ 
பரவலாயின. எனவே, இத்துறையில்‌ இன்னும்‌ இலரும்‌ 

1. இலக்கியச்‌ சிந்தனைகள்‌--வையாபுரிப்‌ பிள்ளை, 

பக்‌. 167, 
14 


210 தமிழ்‌ உரை ஈடை 





கருத்திருத்தியிருப்பர்‌. ௮வர்‌ அனைவரையும்‌ நம்மால்‌ 
இங்கு எடுத்துக்காட்ட முடியாமற்‌ போயினும்‌, இரண்‌ 
டொருவரை நம்மால்‌ மறக்க இயலாது, அவருள்‌ *கமலாம்‌ 
பாள்‌ சரித்திரம்‌ என்னும்‌ உரைஈடை நவீனம்‌ எழுதிய 
திரு. இராசம்‌ ஐயரும்‌, *பத்மாவதி சரித்திரம்‌' எழுதிய 
திரு. மாதவையரும்‌ மிக முக்கியமானவர்கள்‌. இவ்வாறு 
தமிழ்‌ நாட்டு அறிஞர்‌ இந்த நூற்றாண்டின்‌ விடியலிலே 
பல வகையில்‌ உரைநடையை வளர்த்தார்கள்‌ என்பது 
கண கூடு. ப 
ஒரு பக்கத்தே முன்னர்க்‌ கண்ட கிருத்துவ சமயத்தவர்‌ 
இக்காலத்திலும்‌ உரைநடை வளர்ச்௫ிக்கு உதவினார்கள்‌ 
என்பதும்‌ மிகையாகாது, அவர்தம்‌ விவிலிய நூல்‌ பல 
வகையில்‌ தமிழில்‌ மொழி பெயர்க்கப்‌ பெற்றது, சைவம்‌ 
வளர்த்த யாழ்ப்பாணத்து நலலூர்‌ ஆறுமுக நாவலர்‌ 
அவர்களே ஒரு காலத்தில்‌ அம்மொ.மி பெயர்ப்புப்‌ பணி 
யில்‌ ஈடுபட்டார்‌ என அறிகின்றோம்‌. என்றாலும்‌, முத 
லில்‌ வந்த மொழி பெயர்ப்புக்கள்‌ பெரும்பாலும்‌, வட 
மொழிச்‌ சார்பு பற்றியே அமைந்தன. அக்காலத்தில்‌ 
. வடமொழி நாட்டில்‌ அதிகமாக ஆதிக்கம்‌ செலுத்திய 
இல்லை என்றாலும்‌, தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்த பல கிறித்துவ 
சமயத்‌ தொண்டர்கள்‌ மலையாள காட்டிலும்‌ தமிழ்‌ நாட்‌ 
டிலும்‌ மாறி மாறிப்‌ பழய காரணத்தாலும்‌ இககாட்டுப்‌ 
பகுதிகளிலும்‌ பொதுவாகச்‌ சாதாரண வழக்கிலுள்ள 
வடமொழிச்‌ சொற்கள்‌ அவர்களை ஈர்த்தமையாலும்‌ ஒரு 
வேளை அவர்கள்‌ அந்த வகையான மொழி பெயர்ப்புக்‌ 
களை விரும்பினா களோ என நினைக்க வேண்டியுள்ளது. 
எப்படி ஆயினும்‌, நாளாக ஆக, அவர்களே அத்தகைய 
வடசொற்கள்‌ மிக்குக கலந்து மொழி பெயர்க்கப்பட்ட. 
தமிழ்‌ விவிலிய நூல்கள்‌ மக்கள்‌ மனத்தைக்‌ கவரவில்லை 
என்பதை உணர்ந்தார்கள்‌. ஆகவே அடுத்தடுத்துச்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 2114 





சிறிது திருந்திய வகையில்‌ நல்ல தமிழில்‌ மொழி பெயர்ப்பு 
நூல்களை ஆக்க முயன்றார்கள்‌. என்றாலும்‌, அவர்கள்‌ முழு 
(வெற்றி பெறவிலலை என்னலாம்‌. இன்றளவும்‌ அவர்தம்‌ 
விவிலிய நூலுக்குத்‌ தூய தெளிந்த தமிழில்‌ சிறந்த ஒரு : 
மொழி பெயர்ப்பு நூல்‌ இலலாததை அவர்களே உணர்ந்து 
கூறியுள்ளார்கள்‌. இன்று சிறந்த தமிழறிஞர்‌ சிலர்‌ ௮ச்‌ 
சமயத்தில்‌ உள்ளமையின்‌ ஒரு வேளை இனிச்‌ சிறந்த தமிழ்‌ 
(மொழி பெயர்ப்பு வர வாய்ப்பு ஏற்படலாம்‌. 


இக்காலத்தில்‌ வாழ்ந்த அறுமுக நாவலர்‌ தம்‌ உரை 
நடை, சமயச்‌ சார்பு பற்றியிருந்த காரணத்தால்‌ வட 
மொழிச்‌ சொற்கள்‌ அதிகமாகவே கலக்கப்‌ பெற்றதாக 
இருப்பதைக்‌ காணலாம்‌. மேலும்‌ வடசொற்களைக்‌ கலந்து 
எழுதலாமா கூடாதா என்ற ஆராய்ச்சி அக்காலத்தில்‌ எழ 
விலலை. எனவே, அவர்‌ உரை நடையில்‌ .௮திக வடமொழிச்‌ 
சொற்கள்‌ இடம்‌ பெறுகின்றன. தமிழ்‌ உரை நடைக்கு 
அவர்‌ செய்த தொண்டு அளவிடற்கரிது. உரை நடையில்‌ 
பல இலக்கியங்களைப்‌ பெயர்த்து எழுதியது மட்டுமன்றி, 
அவைகளை அழகுற அச்சிட்டு வெளிக்‌ கொணர்ந்த பெருமை 
யும்‌ அவர்களையே சாரும்‌. தமிழ்‌ நூலகளைப்‌ பிழையில்லா 
மலும்‌, திருத்தமாகவும்‌, அழகாகவும்‌ முதன்‌ முதல்‌ அச்சிட்ட 
பெருமை அவர்களையே சாரும்‌. “நாவலர்‌ பதிப்பு' என்பது 
இன்றும்‌ தனி மதிப்புடையதென்பதை யாரும்‌ அறிவர்‌ 
அவர்‌ உரை நடையில்‌ பல நூல்கள்‌ எழுதியுள்ளார்‌. இறப்‌ 
பாகச்‌ சைவ சமய நூல்கள்‌ பல அவர்‌ வி உரை நடையில்‌ 
(வெளிவந்தன. சமய உண்மைகளைக்‌ கூறும்‌ அவர்தம்‌ உரை 
நடை சில போழ்து சற்றுக்‌ கடினமானதாய்‌ இருப்பினும்‌ 
புராண சம்பந்தமான கதைகளைக்‌ கூடிய வரை எளிய நடை 
பபிலேயே எழுதியுள்ளார்‌ என்றே சொலல வேண்டும்‌. இங்கு 


212 தமிழ்‌ உரை நடை. 





அவர்‌ பெரிய புராண உரை நடையில்‌ ஒரு சிறு பகுதி காட்டி. 
அமையலாம்‌ என நினைக்கின்றேன்‌ : 


8-அதுகண்டு, தந்தையாராகிய சடையனார்‌, 
ஆதி சைவ குலத்திலே தம்முடைய கொள்கைக்கு 
ஏற்பப்‌ பந்துவாய்ப்‌ புத்தூரிலிருக்கிற சடங்கவி 
சிவாசாரியாரிடத்திலே, அவருடைய புத்திரிக்கும்‌ 
தம்முடைய புத்திரருக்கும்‌ விவாகம்‌ பேசி வரும்‌ 
பொருட்டு, சில முதியோர்களை அனுப்பினார்‌. 
அவர்கள்‌ சடங்கவி சிவாசாரியாரிடத்திற்‌ போய்ப்‌ 
பேசி, அவர்‌ உடன்‌ பட்டது கண்டு, சடைய 
னாரிடத்துத்‌ திரும்பிப்‌ போய்த்‌ தெரிவித்தார்கள்‌. 
அப்போது சடையளனார்‌ மகழ்ச்சி கொண்டு, -விவாகத்‌ 
துக்குச்‌ சுப தினமும்‌ சுப முகூர்த்தமும்‌ நிச்சயித்து, 
தம்முடைய ஞாதிகள்‌ சிநேகர்கள்‌ யாவரையும்‌ 
விவாக பத்திரம்‌ அனுப்பி அழைப்பித்தார்‌. பின்பு 
. தம்பியூயாரூராகிய சுந்தரமூர்த்தி நாயனார்‌ விவாக 
தினத்திற்கு முதற்‌ றினத்திலே சமாவர்த்தனம்‌ 
பண்ணி, ரகஷாபந்தனஞ்‌ செய்து, மற்ற நாள்‌ 
நித்திய கருமங்களை முடித்துக்‌ கொண்டு, திருமணக்‌ 
கோலங்‌ கொண்டு, குதிரைமேல்‌ ஏறி, மகாலங்‌ 
காரத்தோடு புத்துதரரிலே சடங்கவி சிவாசாரியார்‌ 
வீட்டிலே திருக்‌ கல்யாணப்‌ பந்தருக்குமுன்‌ சென்று, 
குதிரையினின்றும்‌ இறங்கி, உள்ளே போய்‌, 
ஆசனத்தில்‌ இருந்தார்‌.'?? 
இவ்வாறு நாவலர்‌ தம்‌ உரை நடை வடமொழி 
கொண்டு எளிமையோடு இயங்குகின்றது. என்றாலும்‌, 
அவர்‌ தமிழைக கண்ணெனப்‌ போற்றி வளர்த்தவர்‌ என்‌ 
பதை அனைவரும்‌ அறிவர்‌. அவர்‌ கால நிலையும்‌, அவர்‌ 
சமயக்‌ கோட்பாடுமே அவரை வடமொழிச்‌ சொற்களை 
அதிகம்‌ கலக்கச்‌ செய்தன. இன்று அவருடைய உரை நடை 


1, நாவலர்‌ பெரியபுராண வசனம்‌, பக்‌, 10, 1], 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 213 
நூல்கள்‌ ௮அஇகமாக வழக்கத்தில்‌ இல்லாததற்குக்‌ காரணம்‌ 
அவை பெரும்பாலும்‌ சமயம்‌ பற்றியனவாயிருத்தலேதான்‌. 
இது நிற்க, 

நாவலரைப்‌ போன்றே சமய நெறி வளர்த்த மற்றொரு 
பெரியார்‌ அருட்டிரூ இராமலிங்க அடிகளார்‌ ஆவார்‌. அவர்‌ 
தம்‌ பாடல்கள்‌ “அருட்பா' என்னும்‌ தொகுதியாக மக்கள்‌ 
உள்ளங்களில்‌ இடம்‌ பெற்று விளங்குகின்றன. பலர்‌ 
அவற்றை இன்று படித்து நலம்‌ பெறுகின்றனர்‌. அவர்‌ தம்‌ 
பாடல்கள்‌ எளிமை வாய்ந்தன. அவர்‌ பாடல்களேயன்‌ றிச்‌ 
சில உரை நடை நூல்களையும்‌ செய்துள்ளார்‌. சமயச்‌ சார்‌ 
பான உரைநூலக ளானமையின்‌, நாம்‌ நாவலர்‌ உரையிற 
கண்டபடி அவருடைய உரையிலும்‌ வடமொழி சொற்கள்‌ 
அதிகம்‌ இருக்கக்‌ காணலாம்‌. உரை நடை நூலுள்‌ சிறந்தது 
“சீவகாருண்ய ஒழுக்கம்‌' என்பதாகும்‌. மக்கள்‌ வாழ்வில்‌ 
எளிமையும்‌ தூய்மையும்‌ மேற்கொண்டு வாழ்ந்து எவ்வு 
பிரையும்‌ ஒத்து நோக்க வேண்டும்‌ என்ற கொள்கையை 
அவர்‌ கடைப்பிடிப்பவர்‌. இக்கருத்துக்களை நன்கு வலியு 
அறுத்தும்‌ உரை நடைப்‌ பகுதியே சீவகாருண்ய ஒழுக்கம்‌. 
அதற சில பகுஇகளைக்‌ கண்டு மேலே செல்லலாம்‌. 


“எளிமை: பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால்‌ 
பசியை நிவர்த்தி செய்விக்கன்ற தயவுள்ளவர்‌ 
களுக்குச்‌ சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை 
நீக்கத்‌ தயவு வாராம லிராது. பசியினால்‌ வருந்து 
இன்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை. 
எளிமையைச்‌ சில நாள்‌ சென்று மாற்றிக்‌ கொள்ளக்‌ 
கூடும்‌. பசியை அவ்வாறு மாற்றிக்‌ கொள்ளக்‌ 
கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்‌ 
கூடும்‌, பசியோடு வைத்திருக்க முடியாது,” 


1, இருவருட்பா, ஆறாம்‌ பகுதி, பக்‌. 11. 


214 ப தமிழ்‌ உரை நடை. 


**தேக முழுதும்‌ நரம்புகள்‌ தோன்றப்‌ பசியினால்‌ 
இளைத்து உயிரொடுங்கி மூர்ச்சை முடிய காலத்தும்‌ 
அயலாரைக்‌ கேட்பது துணியாமற்‌ கடவுளை 
நினைத்து நினைத்து, நெருப்பிற்‌ படுத்து நித்திரை 
செய்யத்‌ தொடங்குவாரைப்‌ போல, அடிவயிற்றிற்‌ 
கொடிய பசி நெருப்பை வைத்துப்‌ படுக்கத்‌ 
தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரங்‌ கொடுத்து 
அந்தப்‌ பசியை ஆற்றுவதே-- ஜீவகாருண்யம்‌, : ?! 


இவ்வாறு சமயத்துறையில்‌ மூழ்கி நின்ற அறிஞர்‌ 
பலருடைய தமிழ்‌ இலக்கியம்‌--சிறப்பாக உரை நடை 
இலககியம்‌--இந்த நூற்றாண்டின்‌ விடியலிலே தோன்றி 
வளர்ந்ததென்பது கண்கூடு, இப்படியே பலப்பல மேற்‌: 
கோள்கள்‌ எடுத்துக்‌ காட்டிக்கொண்டே போகலாமேனும்‌ 
விரிவஞ்சி இவ்வளவோடு நிற்கலாம்‌. எனினும்‌ இப்படிச்‌ 
சமய இலக்கியங்கள்‌ உரை நடையில்‌ ஏன்‌ தோன்றின? 
அக்காலத்தெழுந்த கிறித்தவ சமய நெறிக்குமாருக, நாட்டில்‌ 
நெடுங்காலமாக வாழ்ந்த சைவ வைணவ நெறிகளைப்‌ பாது: 
காகக நினைத்தமையினாலே இவ்வாடுன இலக்கியங்கள்‌ 
தோன்றின என்பர்‌ அறிஞர்‌, நாட்டில்‌ வேற்றுச்‌ சமயம்‌ 
வளர்வதைக்‌ கண்ட அறிஞர்‌ தம்‌ முயற்சியால்‌ இத்துணை 
இலக்கியங்கள்‌ தோற்றிய அதே காலத்தில்‌ நாட்டு இலக்‌. 
இயங்களிலும்‌ உரை நடையிலும்‌ வேற்று மொழி விரவி 
சிலை கெடுமோ என்ற நிலையில்‌ அந்த விரவு நிலையைத்‌ 
தடுக்கவும்‌ சிலர்‌ முயன்றனர்‌. அவருள்‌ தலையானவர்‌ 
ஆசிரியர்‌ மறைமலை அடிகளாவர்‌. இந்த நூறறாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ நாம்‌ மேற்கண்ட பல வடமொழிச்‌ சொற 
கள்‌ சமயத்துறையிலும்‌, பத்திரிகைத்‌ துறையிலும்‌, பிற: 
துறைகளிலும்‌ அதிகமாக வழங்கத்‌ தொடங்க 
அவற்றின்‌ கலப்பால்‌ தமிழில்‌ உள்ள பல சொற்களும்‌ 


1. திருவருட்பா, ஆரும்‌ பகுதி, பக்‌, 24. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 215 





மறைந்துவிடுமோ என்று எண்ணக்‌ கூடிய அளவிற்குக்‌ 
கலப்பு ஏற்பட்டது என்னலாம்‌. எனவே, அறிஞர்‌ மறை 
மலை அடிகளார்‌ போன்ற அய்வாளர்கள்‌ அதைத்‌ தடுக்க 
வேண்டுமெனக்‌ கருதினார்கள்‌. அடிகளார்‌ *வதாசலம்‌' 
என்ற தமது பெயரையே மாற்றி மறைமலை அடிகள்‌' என 
அமைத்துக்‌ கொண்டனர்‌. மற்றோர்‌ அறிஞராகிய “சூரிய 
நாராயண சாத்திரியார்‌” என்பவர்‌ தம்‌ பெயரைப்‌ :பரிதிமாற்‌ 
கலைஞன்‌' எனவே ஆக்கிக்‌ கொண்டார்‌. மறை மலை 
அடிகளார்‌ தம்‌ பெயரை மாற்றிக்‌ கொண்டதோடமையாது 
தமிழில்‌ எழுதும்‌ ஓவ்வொரு நூலையும்‌ தனித்‌ தமிழாகவே 
எழுத முற்பட்டார்‌. சமமத்‌ துறையில்‌ இவர்‌ ஆறுமுக 
நாவலருக்கு இளைத்தவர்‌ அல்லர்‌ என்னலாம்‌; *நடராசன்‌' 
என்னும்‌ *கூத்தரசனைத்‌ தம்‌ வீட்டிலேயே குடி. அமர்த்தி 
விழா வாறறுபவர்‌; அவனது அடலுக்கு அரும்பொருள்‌ 
கண்டு போற்றுபவர்‌. எனினும்‌, அவர்‌ தம்‌ சமய உண 
மைகளை விளக்க நினைத்த அந்த நிலையிலேயும்‌ தனித்‌ 
தமிழையே கையாண்டார்‌. அவர்தம்‌ நூல்கள்‌ தனித்‌ 
தமிழ்க கடல்கள்‌. இன்று தமிழ்‌ நாட்டில்‌ பெரிய அளவில்‌ 
காணப்‌ பெறும்‌ தனித்‌ தமிழ்‌ இயக்கத்திற்கு வித்திட்டவர்‌ 
மறை மலை அடிகளேயாவர்‌. அவர்‌ வழித்‌ தமிழில்‌ உரை 
நடை நல்ல வளம்‌ பெற்றதோடு தனித்‌ தமிழ்‌ மரபும்‌ 
வளரலாயிற்று, 


இனறு நாட்டில்‌ எத்தனையோ பேர்‌ மொமி--நாடு--- 

பற்றிப்‌ போராடத்‌ தயாராய்‌ இருக்கலாம்‌--இருக்கின்‌ ற 
னர்‌. எனினும்‌, ௮ன்று--இந்த நூற்றாண்டின்‌ விடியலிலே-- 
யாரும்‌ நினைக்காத நிலையிலே, தாம்‌ ஒருவராய்த்‌ 
தனி நின்று தனித்தமிழில்‌ அனைத்தையும்‌ எழுத மூடியும்‌ 
என்று காட்டி, அதைக்‌ கடைசி வரையில்‌ தம்‌ வாழ்வின்‌ 
குறிக்கோளகக்‌ கொண்டிருந்த பேராசிரியர்‌ மறை மலை. 
அடிகளாரைத்‌ தமிழர்‌ என்றென்றும்‌ போற்றக்‌ கடமைப்‌ 


216 . தமிழ்‌ உரை நடை 


பட்டவர்‌, அவர்‌ தமிழுக்கும்‌ சமயத்துக்கும்‌ பல வகையில்‌ 
நற்றொண்டு செய்து வந்தார்‌ என்றாலும்‌, சிறப்பாகத்‌ தமிழ்‌ 
உரைநடைக்கு அவர்‌ செய்த கொண்டைக்‌ காண்பதே 
ஈண்டு நமக்கு ஏற்றதாகும்‌. ப 


ஆரியர்‌ மறைமலை அடிகளார்‌ பல உரைநடை நூல்‌ 
களை எழுதியுள்ளார்‌. சமய உண்மைகளையும்‌, தமிழின்‌ 
பெருமை இனிமை நலங்களையும்‌, இன்றைய விஞ்ஞான 
அறிவியற்‌ கருத்துக்களையும்‌ எடுத்து விளக்கும்‌ வகையில்‌ 
அவர்‌ பல நூலகள்‌ உரைஈடையில்‌ எழுதியுள்ளார்‌, உரை 
நடை நாலகளேயனறிப்‌ பழைய சிறந்த உரையாசிரியர்‌ 
களை விஞ்சும்‌ வகையில்‌ அவர்‌ தம்‌ உரைகளிலுள்ள 
குற்றங்குறைகளை எடுத்துக்காட்டிப்‌ பத்துப்பாட்டில்‌ 
முல்லைப்பாட்டு, *பட்டினப்பால்‌'போன்ற நூல்களுக்குச்‌ 
சிறந்த உரை விளக்கமும்‌ எழுஇயுள்ளார்‌. அவர்‌ எழுதிய 
உரை நூல்களுள்‌ சிறந்தவை. மாணிக்கவாசகர்‌ வரலாறும்‌ 
காலமும்‌, பழந்தமிழ்க்‌ கொள்கையே சைவசமயம்‌, கடவுள்‌ 
நிலைக்கு மாறான கொள்கைகள்‌ சைவம்‌ ஆகா, வேளாளர்‌ நாக 
ரிகம்‌, சிந்தனைக்‌ கட்டுரைகள்‌, முற்காலப்‌ பிற்காலத்‌ தமிழ்ப்‌ 
புலவோர்‌, அறிவுரைக்‌ கொத்து, கோகிலாம்பாள்‌ கடிதங்கள்‌, 
குமுதவல்லி, சாகுந்தலம்‌, தொலைவில்‌ உணர்தல்‌ என்பவை 
யாகும்‌. நாடகம்‌, தருக்கம்‌ போன்ற நூல்களையும்‌ அவர்‌ 
எழுதியுள்ளார்‌. சுருங்கக்‌ கூறின்‌, இன்றைய தமிழ்‌ 
நாட்டுத்‌ தனித்தமிழ்‌ எழுச்சியின்‌ தந்தையார்‌ மறை மலை 
அடி.களாரேயாவர்‌ எனக கூறலாம்‌. எனவே, அவருடைய 
தனித்தமிழ்‌ உரைஈடையில்‌ இரண்டொரு பகுதிகள்‌ 
கண்டு இப்பகுதியை முடிப்போம்‌. 

“இங்ஙனம்‌ அந்த அம்மையைத்‌ தொல்வி 
லிருந்தே அறிதுயிலிற்‌ செலுத்தித்‌ தாம்‌ எண்ணிய 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ விடியலிலே 217 


எண்ணங்களின்படி அவள்‌ எண்ணவுஞ்‌ செய்யவும்‌ 
புரிந்து, அம்மருத்துவரும்‌ அவர்‌ தோழரும்‌ அவள்‌ 
பால்‌ ஆராய்ந்து பார்த்த இருபத்தைந்து ஆராய்ச்சி 
களிற்‌ பதினெட்டு நிகழ்ச்சிகள்‌ செவ்வையாகவே 
முடிந்தன;மற்றதில்‌ நான்கு மட்டும்‌ சிறிது வழுவின. 
இவைகளைக்‌ கொண்டு தொலைவிலிருந்தே பிறர்க்கு 
அறிதுயில்‌ வருவித்துத்‌ தாம்‌ எண்ணியபடியே 
அவரும்‌ எண்ணுமாறும்‌ நடக்குமாறுஞ்‌ செய்தல்‌ 
அலர்க்கு இயலுமென்பது நன்கு பெறப்படுதல்‌ 
காண்க,':1 


*“இனி அடிகள்‌ அமைச்சராயிருந்த பொழுது 
எல்லாச்‌ செல்வ வளங்களும்‌ உடையராய்‌, எல்லா 
இன்பங்களும்‌ நுகர்ந்திருந்தாரென்பது, மேற்‌ 
குறித்த இரு புராணங்களாலும்‌ விளங்குவதோடு, 
திருவாசகம்‌ திருக்கோவையாரில்‌ அவர்‌ ஆங்காங்கு 
அருளிச்‌ செய்திருக்கும்‌ குறிப்புக்களானும்‌ நன்கு 
பலப்படும்‌. இவர்‌ பிறவியிலேயே உளந்தூயராய்ச்‌ 
சிவபெருமான்‌ திருவடிக்கண்‌ மெய்யன்பு பூண்டு 
அஒமுகினமையின்‌, உலக வின்பங்களை ஆரத்துய்த்து 
அவற்றின்௧ண்‌ உவர்ப்பு வரப்‌ பெற்றாராய்த்‌ 
தம்மைத்‌ திருவரு ணெறிக்கட்‌ படுவித்துத்‌ தம்பிறவி 
வேர்‌ அறுப்பானாகிய மெய்க்குரவனைத்‌ தேடி, 
படையும்‌ வேட்கை மீதாரப்‌ பெற்றார்‌. ஞானாசரி 
யனைப்‌ பெறுதற்கு மேன்மே லெழும்‌ வேட்கை ஒரு 
பால்‌ ஈர்க்க, அரசன்‌ தம்மேல்‌ வைத்த அமைச்சியற்‌ 
ரொழிற்கடன்‌ மற்றொரு பால்‌ ஈர்க்க, இங்ஙனம்‌ இவ்‌ 
விரண்டன்‌ இடையே இிவபிரான்‌ திருவருள்‌ 
உதவியை எதிர்‌ நோக்கியபடியாய்‌ அடிகள்‌ ஓழு, 
வரலானார்‌. ”'* 


1. தொலைவில்‌ உணர்தல்‌, பக்‌. 103 
2. மாணிக்க வாசகர்‌ வரலாறு, பக்‌, 2 


218 தமிழ்‌ உரை நடை. 


“இனி, நப்பூதனார்‌ என்னும்‌ நல்லிசைப்‌ புலவர்‌ 
“முல்லை” என்னும்‌ அகவொழுக்கத்தினை விரித்துச்‌ 
செய்யுள்‌ இயற்றுகின்றார்‌ ஆகலின்‌, அதனோடு இயை 
புடைய வஞ்சி யொழுக்கத்தை அரசன்‌ பகைமேற்‌் 
சென்று பாசறையிலிருக்கும்‌ இருப்புக்‌ கூறுமுகத்‌ 
தால்‌ இதன்கண்‌ அமைத்துக்‌ கூறுகின்றார்‌. இவ்வாறு 
தாம்‌ எடுத்துக்கொண்ட பொருளுக்கு மாறுபடாமல்‌ 
இவ்வாசிரியர்‌ வேறு பொருளை இதன்கட்பொருத்தி 
உரைக்கும்‌ நுணுக்கம்‌ மிகவும்‌ வியக்கற்பால 
தொன்றுகும்‌.?:! ப 


இவ்வாறு இந்த நூற்றாண்டின்‌ விடியலிலே தமிழ்‌ 


உரைத்‌ தொண்டின்‌ பணி தொடங்கி, இன்று நாம்‌ வியக்‌ 
கத்தக்க வகையில்‌ வளர்ந்துள்ள து. 


1. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பக்‌. 33 


31] 
நேற்றும்‌ இன்றும்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இடைக்காலத்தில்‌ தமிழ்‌: 
உரை நடை நன்கு வளர்ச்சியநறுள்ளதென்பதை இன்று: 
அனைவரும்‌. நன்றாக அறிந்துள்ளனர்‌. பல .நூற்றுக்கணக்‌. 
கான திங்கள்‌, கிழமை, நாள்‌ இதழ்கள்‌ தோன்றித்‌ தமிழ்‌: 
உரை கடையை வளர்த்து வருகின்றன. பல இதழ்கள்‌ 
அரசியல கட்சிக கொள்கைகளைப்‌ பரப்புவதற்காகத்‌ தோன்‌ 
அியனவாயினும்‌, அவற்றாலும்‌ தமிழ்‌ வளர்கின்றது என்‌: 
பதை யாரே மறுக்கமுடியும்‌/ இலக்கியத்துக்காகவும்‌, சமய: 
வளர்ச்சிக்காகவும்‌ ஒரு சில இதழ்களே நாட்டில்‌ உள்ளன. 
அவை வெளியிடும்‌ எண்ணிக்கையும்‌ ஒரு சில நாற்றுக்கணக்‌: 
இலேதான்‌ அமையும்‌. ஆயினும்‌ அரசியல்‌ அடிப்படையிலே- 
அமையும்‌ இதழ்கள்‌ வேகமான உணர்ச்சிகளைத்‌ தூண்டும்‌. 
வகையில பீடு நடையில்‌ தமிழ்‌ உரை நடையைக்கொண்டு- 
வளர்கின்றன. அ௮வவாருய அரசியல்‌ இதழ்கள்‌ பல ஆயிர க: 
கணகஇல்‌ நாட்டில்‌ இன்று உலவுகின்றன. தத்தம்‌ கட்டக்‌. 
கொள்கைகளைப்‌ பரப்ப உதவும்‌ நாள்‌ இதழ்கள்‌ அக: 
கொள்கைகளை வளர்ப்பதோடு, செய்திகளைக்‌ தரும்‌ வகை: 
யிலும்‌ பணி ஆற்றுகன்றன என்னலாம்‌. புத்தம்புஇய- 
செய்திகளை நாள்தோறும்‌ தாங்கிய . இதழ்கள்‌ உரை 
கடையை வளர்ப்பனவே. அவற்றுள்‌ ஓரு சிலவற்றின்‌: 
கடை, இலக்கிய நடையில்‌ இயங்கவில்லை என்றாலுங்கூட,. 
பெரும்பாலானவை தமிழ்‌ மரபு கெடாத இலக்கிய வரம்பிற்‌. 
குட்பட்ட உரை நடையையே கையாளுகின்றன என்ன 
லாம்‌. நன்றாகக்‌ கற்றவர்‌ மட்டுமன்றிச்‌ சாதாரணமாக. 


௮0 தமிழ்‌ உரை நடை 


எழுத்துக்‌ கூட்டிப்‌ படிக்கப்‌ -பழகுபவர்கள்கூட இத்தகைய 
நாளிதழ்களைப்‌ படித்துத்‌ தம்‌ அறிவை வளர்த்துக்கொள்‌ 
-இன்றார்கள்‌. எனவே, நாளிதழின்‌ உரை நடை உயர்ந்த 
.. இலக்கிய நடையல்லாவிடினும்‌, நாட்டில்‌ கல்வியைப்‌ பரப்ப 
. அந்த நடையே பெறிதும்‌ உதவுகிறது என்னலாம்‌. 


இந்த இதழ்களைத்‌ தவிர்த்து, சிறுகதை, காடகம்‌ 
போன்ற கலை வளர்க்கும்‌ இதழ்களும்‌ நாட்டில்‌ ௮திகம்‌5 
, இன்றைய கலைகளில்‌ பெரிதாகப்‌ போற்றப்பெறும்‌ சினிமாக்‌ 
கலைக்கெனத்‌ தனி இதழ்களும்‌ உள்ளன. அவைகளெல் 
லாம்‌ நாடகம்‌, கதை முதலியவற்றை நாட்டில்‌ வளரச்‌ செய்‌ : 
இன்றன. இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ வரையிலே 
.அிறுகதையோ, பெருங்கதையோ நாட்டில்‌ இலக்கியங 
களாகப்‌ போற்றி வளர்க்கப்படவில்லை என்பதை வரலாறு 
காட்டும்‌. ஆனால்‌, இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
ஆரணி குப்புசாமி முதலியார்‌, வடுவூர்‌ துரைசாமி ஐயங்கார்‌ 
“போன்றார்‌ பெருநவீனங்களாகிய பெருங்கதைகளை உரை 
நடையில்‌ எழுதி வெளியிட்டார்கள்‌. அவைகள்‌ மிக அதிக 
மான அளவில்‌ நாடெங்கும்‌ பரவலாயின. ஆயினும்‌, ௮௧ 
காலத்தில்‌ சிறு கதை இலக்கியம்‌ அதிகமாகப்‌ பரவவில்லை 
என்னலாம்‌. இந்நூற்றாண்டின்‌ இடைக்காலத்தில-பல கலை 
இதழ்களும்‌ பொழுது போக்கு இதழ்களும்‌ தோன்றிய 
காலத்தில்‌--சறு கதைகள்‌ பல்கிப்‌. பெருகலாயின. இச்சிறு 
கதை இதழ்களுள்‌ சில ஐம்பதாயிரத்துக்கும்‌ மேலான 
எண்ணிக்கையில்‌ வெளியாகின்றன. உரை நடை வளர்ச்சி 
பில்‌ இந்த இதழ்களுக்குப்‌ பெரும்‌ பங்கு உண்டு என்ன 


உலாம்‌. 


நாடகமும்‌ இக்காலத்தில்‌ ஒரளவு வளர்ந்து வந்துள்‌ 
ளது, மிக அதிகமான அளவில்‌ காடகங்கள்‌ இலவேனும்‌ 
"சென்ற நாூற்றுண்டுகளைவிட, இநத நூற்றாண்டில்‌ 





நாடக நூல்கள்‌ தமிழில்‌ அதிகமாக வளர்சசியற்றன- 
வென்றே அறிகிறோம்‌. அந்தத்‌ துறையில்‌ பெறிதும்‌ கருத்‌: 
இருத்தி ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட நாடக நூல்களை இயற்றிப்‌- 
புகழ்‌ பெற்றவர்‌ பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌ என்பவரேயாவர்‌.. 
அவர்‌ நாடகங்களை எழுதியது மட்டுமன்றித்தாமே அநத- 
நாடகங்களை முன்னின்று நடிக்கச்‌ செய்தும்‌ நடித்தும்‌ நாட. 
கத்தை வளர்த்தார்‌ என்னலாம்‌. அவருடைய நாடகங்களில்‌- 
நல்ல இலக்கிய உரை நடையைக்‌ காணமுடியாது. பல நாட 
கங்களின்‌ பாத்திரங்கள்‌ கலப்பு மொழியையும்‌ கொச்சை: 
-மொழியையுமே உபயோகிப்பார்கள்‌. நாட்டில்‌ சாதாரண 
மக்களின்‌ மனகைக்‌ கவர வேண்டுமாயின்‌, அத்தகைய” 
கொச்சை மொழியிலேசான்‌ ௮து இயலும்‌ என அவர்‌” 
நினை தஇிருப்பார்‌. இன்றும்‌ வாழ்கின்ற அறிஞராய அவர்‌, 
நாடகம்‌ எழுதத்‌ தொடங்கிய அந்த நாளில தமிழ்‌ காட்டில்‌: 
கொச்சை மொழியே சாதாரண மக்கள்‌ மொழியாய்‌ 
- இருந்ததை அறிந்து, அதன்படியே தம்‌ நாடகப்‌ பாத்திரங்‌ : 
களின்‌ பேச்சுக்களையும்‌ அமைத்துவிட்டார்‌. எனினும்‌... 
சிறந்த தம்‌ உரை நடைப்‌ பகுதிகள்‌ விளக்கமாகவும்‌ தெளி: 
வாகவும்‌ செல்கின்றன என்னலாம்‌. 


இவரையன்றிப்‌ பரிதிமாற்‌ கலைஞரெனத்‌ தம்‌ பெய: 
ரைக்‌ தனித்‌ தமிழில்‌ மாற்றி அமைத்துக்கொண்ட மதுரை. 
விளாங்குடி. சூரியநாராயண சரத்திரியார்‌ அவர்கள்‌ சில. 
நாடகங்களை இயற்றியுள்ளார்‌. நாடக இயல்‌” என்ற: 
நாடகம்‌ பற்றிய ஓர்‌ இலக்கண நூலும்‌ அவர்‌ வழி நாடு- 
பெற்றது, அவரும்‌ சிறந்த நாடகப்‌ பாத்திரங்களின்‌ உரை: 
நடையை ஒரளவு இலககிய அமைப்பில்‌ அமைத்த: 
போதிலும்‌, சாதாரண பாத்திரங்களின்‌ பேச்சையெல்லாம்‌- 
கொச்சைத்‌ தமிமிலேகான்‌ அமைத்தார்‌ என்னலாம்‌. இவ: 
வாறு கொச்சைச்‌ தமிழின்‌ உதவி அந்த வேளைக்கு மக்களால்‌- 
பெரிதும்‌ விரும்பப்பட்டுப்‌ பெருமதிப்பை ஆரியர்களுக்கு தீ 


222 தமிழ்‌ உரை நடை 





“தேடித்‌ தந்தாலும்‌, இலக்கிய வளர்ச்டி வரலாற்றில்‌ அவை 
கருகிய மொட்டுக்களாகவே மதிக்கப்‌ பெறும்‌. இருவர்தம்‌ 
.-உரை நடைகளுக்கும்‌ இரண்டோர்‌ எடுத்துக்காட்டுக்கள்‌ 
கண்டு மேலே செல்லலாம்‌, 


சம்பந்த முதலியார்‌ நாடக உரை நடை: 


*இதென்னமோ சமாசாரம்‌ தெரியலே! 
என்னமோ லேகியம்‌ தித்தீச்சிக்கின்னு இருந்‌ 
துண்ணு எடுத்து சாப்பிட்டேன்‌, வயித்தியர்‌ 
'பொட்டியிலேயிருந்து; அது நம்மெ தள்ளுது-- 
. பூர்ணாதிலேகியம்‌--நல்ல லேகியம்‌, 1 


“என்ன அம்மணி! எனக்கொண்ணுந்‌ தெரி 
யாதே! நான்‌ தூங்கிக்கினு இருந்தேன்‌. கூச்சல்‌ 
“கேட்டு என்ன விஷயமிண்ணு ஓடி வந்தேன்‌; தூக்க 
மெல்லாம்‌ கெட்டுது, என்ன சேதி['” 


“அரசே, இது வரையில்‌ நான்‌ பட்டது வருத்த 
மன்று! இப்பொழுதுதான்‌ எனக்குத்‌ துக்கமாக 
இருக்கிறது. தம்முடைய வாயால்‌ இவ்வண்ணம்‌ 

- கூறுகிறீர்‌ நான்‌ இதற்கோ பாத்திரன்‌? மகாராஜா 
வின்‌ கட்டளையைக்‌ கேட்டவுடனே இறந்திருப்பேன்‌. 
ஆயினும்‌, தம்மைக்‌ கடைசீ முறை பார்த்து வீட்டு 
பிறகு தற்கொலை புரியலாமென்று வந்தேன்‌. 3 


“சத்திய £லரே! மெச்சினேன்‌ உமது பேரன்பை, 
உம்மைக்‌ கொல்ல எனக்குச்‌ சிறிதும்‌ மனமில்லை, 
ஆயினும்‌, நீர்‌ வேண்டுவதை மறுக்கலாகாதென 
வுடன்‌ பட்டேன்‌, எடும்‌ வாளை/** 


1. மனோகரன்‌, பக்‌, 49 3. டீ பக்‌, 71 
2. டி பக்‌, 16 4. ழை பக்‌. 85 


நற்றும்‌ இன்றும்‌ 223 
வி. கோ. சூரியநாராயண சாத்திரியார்‌ நாடக உரை நடை: 

“ஐயா! குலாந்தகரே! நுமக்கேற்ற நண்பர்‌ ௪௪ 
சரீரர்‌! அவருக்கேற்ற நண்பர்‌ நீர்‌! ஆனால்‌, அவர்‌ 
சரீரத்துக்குள்‌ சுகமுண்டு। உம்முடை சரீரத்திலோ 
.அல்தில்லை”1 

ஆ! அவ்வாறே செய்கிற்பேன்‌, அதற்கைய 
மில்லை என்னுயிர்‌ நாதனே! இன்று பிற்பகலொரு 
விடயம்‌ நிகழ்ந்தது. அதனை நின்பாலுரையாது 
யார்‌ பாலுரைக்கப்‌ போகிறேன்‌,” 

“*சாரமி! ஒரு சமாசாரம்‌--இந்தக்‌ குலாந்தக 
சமான்‌ வீட்டிலே நம்‌மமகராசா எதிரி பாண்டியன்‌ 
அளரிலிருந்து இரண்டு வீரர்கள்‌ வந்திருக்கிறார்‌ 
களாம்‌, அவர்களிலே ஒருத்தன்‌ நம்ம மகராசா 
மகள்‌ கலாவதியம்மாவை முத்தமிட்டிட்டானாம்‌. 
அதைப்‌ பார்த்தக்‌ கொண்டிருந்த குலாந்தக 
எசமான்‌ இன்றைக்கு அரண்மனையிலே நம்ம 
மகாராசா அவார்களிடத்திலே தெரியப்படுத்தினார்‌. 
அது என்‌ காதிலே விழுந்தவுடனே இங்கே எசமான்‌ 
களிடத்திலே தெரியப்படுத்த வேண்டுமென்று ஓடி. 
வந்தேன்‌. *” 
இவவாறு கொச்சைத்‌ தமிழ்‌ கலநத உரை நடையும்‌, 

“வேறு வகையில்‌ அமைந்த உரை நடையும்‌ கலந்து வரும்‌ 
காடகங்களே இவர்கள்‌ காடகங்கள்‌. சம்பஈத முதலியாரு 
டைய பெரும்பான்மையான நாடகங்கள்‌ இந்த வகையிலே : 
செல்ல, வி. கோ. சூ. அவர்களுடைய உரை நடை இடத்‌ 
இற்கு ஏற்ப ஓரளவு கொச்சையானாலும்‌, அவரது நாடக: 
அவியல்‌ போன்றவற்றிலும்‌ பிறவற்றிலும்‌ உயர்ந்த கடையைக்‌ 
காண முடிகின்றது. இந்த உரை நடையில்‌ நாம்‌ மற்றொன்‌ 
1, கலாவதி, பக்‌. 75; 


2. டெ பக்‌. 163; 
3. மேடி பக்‌. 177, 


224 ப தமிழ்‌ உரை நடை. 





றும்‌ காணல்‌ வேண்டும்‌. வடமொழிச்‌ சொற்கள்‌ ௮ இகமாக: 
உபயோடத்‌்தஇருப்பதையும்‌ நம்மால எடுத்துக்காட்டா இருக்க 
முடியவில்லை. 


இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலே பிற சமயங்‌: 
களோடு போட்டியிட்டு வளர வேண்டியிருந்த சைவம்‌: 
(வைணவம்‌ என்ற இரு உள்நாட்டுச்‌ சமயங்களும்‌ மொழித்‌ 
தூய்மையை மறந்து, சமய வளர்ச்சிக்காகப்‌ பல. வட. 
. மொழிக்‌ காப்பியங்களின்‌ துணையை நாடின. முன்‌ சல: 
நூற்றாண்டுகளிலே சில இலக்கியங்கள்‌ தமிழில்‌--செய்‌ 
யுள்‌ நடையில--மொழி பெயர்க்கப்பட்டன. அனால்‌,. 
இந்த நூற்றாண்டில்‌ அவை பெரும்பாலும்‌ உரை நடையில்‌ 
மாற்றி அமைத்து எழுதப்பெற்றன. ஒரு சிலரே அறிய: 
முடிந்த பா நடையிலும்‌ பலரும்‌ அறிந்துகொள்ளும்‌ வகைக்கு, 
உரை நடை பயன்பட்டது என்பது பொருத்தமே. எனவே, 
அப்படிச்‌ சமயக்‌ கதைகளை உரை நடையாக்கும்போது 
வடமொழிச்‌ சொற்களை அப்படியே பெய்தார்கள்‌. தனித்‌. 
தமிழ்‌ நடையை வளர்த்த முன்‌ கண்ட அறிஞர்‌ மறைமலை: 
அடிகளார்‌ காலத்தில்‌ இவ்வாறு வடமொ.மி கலந்தும்‌ எழுதும்‌ 
வழக்கமும்‌ அதிகமாய்‌ இருந்தது. சாதாரண மக்கள்‌ மட்டு 
மன்றிப்‌ பேராசிரியர்களாய்ப்‌ பணியாற்றிய திரு. செல்வக்‌. 
கேசவராய முதலியார்‌ போன்றவர்தம்‌ உரை நடையிலும்‌ 
அந்த வடமொழிக்‌ கலப்பை அதிகமாகக்‌ காணலாம்‌. அவர்‌ 
உரை நடை பற்றியே *வசனம்‌' என்‌ ற தலைப்பில்‌ எழுதியுள்ள. 
கட்டுரையில்‌ ஒரு சில இடம்‌ காணின்‌ இவ்வுண்மை நன்சூ 
விளங்கும்‌. எனவே, இரண்டு காணலாம்‌; 


*புத்தொன்பதாவது நூற்றாண்டின்‌ பிற்பகுதி 
யில்‌ பாலியார்களும்‌ பாலிகைகளும்‌ படித்தற்கான. 
பல வசன நூல்கள்‌ ஏற்பட்டன. இவற்றில்‌ கண்‌: 
டதும்‌ கேட்டதுமான சிலவற்றை எடுத்துரைப்பது, 


கேற்றும்‌ இன்றும்‌ 225 


க்ககைகக்களளை்‌. 





தகுதி, துரைத்தனக்‌ கலாசாலையில்‌ சுதேச பாஷை 
களின்‌ விசாரணைத்தலைவராக இருந்த வால்டர்‌ ஜாயிஸ்‌ 
என்பவர்‌, சில தமிழ்ப்‌ புலவர்களுடைய உதவியால்‌ 
மூன்று வாசக பாடங்களை உருப்படுத்தினர்‌. இரண்‌ 
டாவது மூன்றாவது வாசக பாடங்களில்‌ பல 
பாடங்கள்‌, இங்கிலீஷிலிருந்து சிறுவார்களுக்கேற்ற 
வாராக மொழி பெயர்க்கப்பட்டவை, இவை பல்‌ 
.லாண்டு பல்லாண்டாக வாழாவிடினும்‌, பல வருஷ 
காலம்‌, சிறுவர்‌ சிறுமியர்‌ மாத்திரமேயன்றிப்‌ பல 
குமிழ்ப்‌ புலவரும்‌, தமிழ்‌ வசனம்‌ வாசிக்கவும்‌ எழுத 
வும்‌ அறியத்தக்க சாதனங்களாகி இருத்தன.?!1: 
“*சில வருஷங்களாகச்‌ சில அபிநவ கதைகளும்‌: 
சில வசன நாடங்களும்‌ சில வியாசங்களும்‌ வெறுங்‌ 
கதைகளும்‌ சிலர்‌ எழுதி வருகின்றனர்‌. சில நாடகம்‌. 
களும்‌ வியாசங்களும்‌ நேரான மொழிபெயர்ப்பு 
களாகவும்‌ எழுதப்‌ பட்டு வருகின்றன. இங்கிலீஷின்‌ 
சாரமாகவும்‌ சில எழுதப்படுகின்றன. இவற்றில்‌ 
கொள்ளத்தக்கனவும்‌ குள்ளக்கனவும்‌ இன்னும்‌ 
தீர்க்கமாக ஏற்படவில்லை. பழையன கழிதலாய்ப்‌ 
பூதியன புகுதலாய்க்‌ காலதேச வியல்பு மாறி 
வரினும்‌, சத்துள்ளனவாய்‌ எஞ்சி நிற்கும்‌ காலங்‌ 
கண்ட பழம்‌ பனுவல்களே புலவர்‌ போற்றுவன. 
புலவர்‌ போற்றுவன பழம்‌ பனுவல்களேயாயினும்‌ 
புலவர்‌ திலகரானவர்கள்‌ புதுக்கால்‌ வெட்டாமல்‌ 
'இரார்‌; புதுக்கால்‌ பயன்‌ தருவதாயின்‌, காலக்கற 
மத்தில்‌ போற்றப்பட்டு வரும்‌. இல்லையாயின்‌ 
தானே தூர்ந்து போய்விடும்‌.” 8 
... **நூரனடை செவ்வி'பெறுதலான இந்தச்‌ இத்தி; 
தொட்டுக்‌ காட்டியும்‌ சுட்டிக்‌ காட்டியும்‌ விளக்குவ 
தான ஒர்‌ வித்தை யன்று. தொட்டுக்‌ காட்டாத 
1. தமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌. 113 
2. ழே யக்‌. 117 
45 ப 


226 தமிழ்‌ உரை நடை 
(வித்தை சுட்டுப்‌ போட்டாலும்‌ வராது” என்கிற ' 
- விதி,இதற்கு முற்றும்‌ பிரயோகமாகாது. கவிகள்‌ 
போலவே கட்டுரை எழுதுவோரும்‌, கருவிலே திரு 
வுடையவர்‌. நாநலமுடைமை பிறவிக்‌ குணங்களில்‌: 
ஓன்று. “தெய்வப்‌ புலவனுக்கு நா உணரும்‌ (சித்திர 
- ஓடாவிக்குக்‌ கை உணரும்‌), என்பது கவிநடைக்கு. 
மா.த்திரமேயன்றிக்‌ கட்டுரை நடைக்கும்‌ பொருந்து: 
வதாகும்‌. சிறந்த வசன நடையின்‌ திறங்களைக்‌. 
கூர்ந்து உய்த்துணர்ந்தவர்‌ கண்டபடி வசனத்தில்‌, 
உரிய சொற்களாகிய நன்மொழி யுணர்த்தியும்‌, 
நவின்றோர்க்கனிமை தருவதான ஓசைழுட்டியும்‌, 
செவ்வி செய்த நடையாகிய நவநீதம்‌ தெய்வம்‌ 
புலவர்‌ எனப்படும்‌ வாக்கெட்கே கைவல்யம்‌” *1 
1... *₹இங்ஙனம்‌ இழுமென்‌ மொழியான்‌ விழுமியது 
நுவலும்‌ ' நோக்கம்‌ இல்லாதவன்‌ நாூலெழுதம்‌: 
புகு.தற்பாலன்‌ அல்லன்‌. அவன்‌ அது செய்வது. 
வெறுஞ்‌ சட்டி தாளிப்பதே. தனது மனத்தின்‌ 
இயல்பான போக்குக்கு மாறான பொருள்களின்‌ கூறு 
பாடுகளை விரித்தற்பொருட்டும்‌ ஒருவன்‌ நூலெழுதம்‌ 
புகுதற்‌: பாலன்‌ அல்லன்‌, அவன்‌ அது செய்தல்‌: 
அகாரியமே. மனப்‌ போக்கொடு மாறுகொள்ளாமல்‌ 
பொருந்திய விடத்தும்‌, கூறலுற்ற பொருளின்‌ கூறு: 
பாடுகளைப்‌ பூர்வோத்திரமாய்த்‌ இர்க்கமாக அறியா 
யாதவன்‌ எழுதலான நூல்‌, சென்று. தேய்திறுத. 
லாகும்‌. அந்நூல்‌ குறை குடமே. பிறருடைய 
நடையின்‌ போலியாக எழுதப்‌ புகுவது, அன்ன. 
நடை 'நடக்கப்‌ போய்த்‌ தன்னடையும்‌ கெடுவதே. 
பிறர்‌ பின்பற்றத்தக்க நூனடை தீர்ந்த நடையாகக்‌ 
கொள்ளப்படாது. பிறர்‌: நடையைப்‌. பின்பற்றிய: 
நூல்‌, ., திட்பமும்‌ - நுட்புமும்‌. 'இல்லாததேயாகும்‌. 
பிற நூற்பொருளையும்‌ பிற: நூல்‌ - தடையையும்‌. 


1, தமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌, 120' 


நேற்றும்‌ இன்றும்‌ 227 
பின்பற்றித்‌ தொகுத்த நூல்கள்‌, ஒட்டிட்டுத்‌ 
தைத்த உடைகள்‌ போலாம்‌. அவை ரம்மியம்‌ தரு 
வதும்‌ இல்லை; நூற்கணக்கில்‌ வைத்து எண்ணப்படு 
வதும்‌ இல்லை.”*?* 
இவ்வாறு ஒரு புறம்‌ தனித்‌ தமிழ்‌ இயக்கமும்‌ ப மறுபு றம்‌ 

கலப்பு மொழியியக்கமும்‌ விரவிக்‌ கலக்க, நேற்றும்‌ இன்றும்‌- 

கடந்த ஐம்பது ஆண்டு காலமாகத்‌ தமிழ்‌ உரை ஈடை. நன்கு 
வளர்ந்து வருகிறது என்பதை நாம்‌ நன்கு அறிகிறோம்‌. 





காலஞ்‌ சென்ற நமச்சிவாய முதலியார்‌ அவர்கள்‌ தமிழ்‌ 
உரை நடை வளர்ச்சிக்குச்‌ செய்த தொண்டினை நாம்‌ மதிப்‌ 
॥9டமுடியாது. முதல்‌ வகுப்புத்‌ தொடங்கிப்‌ பள்ளி வகுப்புக்‌ 
களைத்‌ தாண்டி, கல்லூரி வகுப்புக்கள்‌ வரையிலும்‌ அவர்‌ 
பலப்பல பாடநூல்கள்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்‌. பள்ளிக்‌ 
கூடங்களிற்‌ பயிலும்‌ சிறு: பிள்ளைகள்‌ உரை ௩டையைச்‌ 
சொல்‌ சொல்லாகப்‌ பகுத்து உணர்ந்து, அவ்வுணர்ச்சிவழித்‌ 
காமே வாக்கியங்களை ஆக்கிக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ இலக்‌ 
கண அமைதி கூடிய சிறு சிறு வாக்கியங்களை எழுதி வழி 
காட்டியவர்‌ இரு. கா. நமச்சிவாய முதலியார்‌ அவர்களாவர்‌: 
இன்று எத்தனையோ... நூலாடிரியர்கள்‌ பலப்பல பாட 
நூல்களை எழுதி வெளியிட்டு வருசன்ருர்கள்‌. அவர்‌ அனை 
வரும்‌ தமக்செல்லாம்‌ முன்னோடியாய்‌ நின்று வழிகாட்டிய 
கமச்சிவாய முதலியாருக்கு என்‌ே இன்‌ இம்‌ கடமைப்பட்டவ 
மாவர்‌, 

இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ உரை நடையின்‌ தந்தையார்‌ 
- எனப்‌ போற்றத்தக்க பெருமை பெற்றவர்‌ திரு, வி. ௧. 
என்றால்‌, அதை மறுப்பார்யாருமிலர்‌. இன்று தமிழ்நாட்டில்‌ 
வாமும்‌ பல எழுத்தாளர்களை அவர்தம்‌ எழுத்துக்களே 


1, தமிழ்‌ வியாசங்கள்‌, பக்‌. 125, 126 


226 





தமிழ்‌ உரை நடை 


உருவாக்கின என்பது மிகையாகாது, யாருக்கும்‌ அஞ்சா து, 
எந்த அடிமைப்‌ பணிக்கும்‌ தம்மை உரிமையாக்காது 
தனித்து இருந்து, குடும்ப வாழ்வு குலை$த போதும்‌ தம்‌: 
அ௮ண்ணஞார்‌ ஆதரவில்‌ இருந்து, சாது அச்சகம்‌ அமைத்து, 
சமாயாது உரை நடையில்‌ பலப்‌ பல நூலகள்‌ எழுதிய 
இராயப்‌ பேட்டை முனிவர்‌ திரு. வி. கல்யாணசுந்தரனாரைத்‌ 
தமிழ்‌ உலகம்‌ மட்டுமன்றி, அரசியல்‌ உலகமும்‌, தொழி” 
லாளர்‌ உலகமும்‌, பெண்டிர்‌ உலகமும்‌ என்றென்றும்‌ 
போற்றக்‌ கடமைப்பட்டன. அவர்‌ தமிழ்‌ நடை-சிறப்பாக. 
உரை நடை-எலலாராலும்‌ போற்றப்‌ பெறுவது. இன்று 
வாழ்கின்றவருள்‌ பல்லோர்‌ அவர்‌ உரை நடையைப்‌ பின்‌ 
பற்றுபவர்‌ என்னலாம்‌. அவர்‌ நடையில்‌ ஒரு புது ௮ழகு-- 
பொலிவு, விளங்கக்‌ காணலாம்‌, ப ்‌ 


சிறு சிறு வாக்கியங்களாக--பேச்சு நடையை ஓத்த 
வகையில்‌--தமிழ்‌ உரை நடையைத்‌ இரு. வி.க. அவர்கள்‌ 
எழுதுவார்கள்‌. அவர்‌ எடுத்து விளக்காத பொருள்‌ இல்லை: 
எனனலாம்‌--கடவுள்‌ நெறி, காதல்‌ வாழ்வு, பெண்மை. 
கலம்‌, தொழிலாளர்‌ வாழ்வு, மாணவர்‌ வருங்காலம்‌, 
அரசியல்‌ அலைகள்‌, இயற்கை எழில்‌ இத்தனையும்‌ அவர்தம்‌ 
எழுத்தோவியங்களில்‌ காணலாம்‌. அவருடைய உரை 
நடையில துடி.துடிப்பு மிளிர்வதைக்‌ காணலாம்‌. இறு சிறு 
வாக்கியங்களாயினும்‌, அவற்றால்‌ தெளிந்த கருத்துக்களை 
அவர்‌ விளக்க முன்னிற்பதைப்‌ பயில்வார்‌ நன்கு அறிவர்‌; ' 
“போர்‌ இரு வகை, ஒன்று அறப்போர்‌; மற்‌. 
ஜொன்று மறப்போர்‌, அறப்போர்‌ தன்னலமற்றது/ 
மற்றையது தன்னலமுடையது. தன்னலமற்ற 
அகிம்சா தர்மப்‌ போர்‌ கொலையாகாது. மற்றப்‌: 
-போர்‌ கொலையின்‌ பாற்படும்‌. விளக்கம்‌ பகவத்‌, . 
கதையிலும்‌ திருக்குறளிலும்‌ பார்க்க,” ?* 


1. இந்தியாவும்‌ விடுதலையும்‌; பக்‌, 16 


நேற்றும்‌ இன்றும்‌ 299: 





என்ற அவர்‌ தம்‌ இனிய எளிய நடை உயர்ந்த பொருளை- 
'விளக்குவதைக்‌ காணலாம்‌. உயர்ந்த பொருள்களையும்‌. 
அவர்தம்‌ உரைநடை எளிமையில்‌ நன்கு விளக்கும்‌ இறம்‌. 
வாயநத தென்பதைக்‌ £ம்‌ வரும்‌ பகுதியால்‌ உணரலாம்‌. 
“தத்துவம்‌ என்பது மாயா காரியம்‌, 
மாயையே இயற்கை. இயற்கை இறைவனது உடல்‌ 
-போர்வை. இறைவனுக்கு இருவித நிலையுண்டு; 
ஓன்று இயற்கையை உடலாகக்‌ கொண்டது; மற்‌ 
ஜரொன்று இயற்கையைக்‌ கடந்து நிற்பது ..இசை 
நாதத்தின்‌ வாயிலாக எல்லாத்‌ தத்துவங்களிலும்‌ 
கலந்து நிற்பது. அவ்வத்‌ தத்துவத்தில்‌ நின்று 
இசையெழும்போது, அஃது அவ்வத்‌ தத்துவ 
சொரூபமாகவே பயன்‌ விளைக்கும்‌. அதன்‌ சுய 
சொருபம்‌ நாதத்தாலேயே விளங்கும்‌. நாதம்‌ 
வரை சென்ற மக்களே இசையின்‌ நுட்பம்‌ உணர்ந்த 
வா்களாவார்கள்‌ .*”! 
இவ்வாறு அவர்‌ உரை நடைக்குப்‌ பல எடுத்துக்காட்ட. 
லாம்‌. இந்த முறையிலேதகான்‌ இன்று உரை நடை வளர்க்‌: 
துள்ளதை அனைவரும்‌ அறிவோம்‌. மறைமலை அடிகளைத்‌. 
இரு. வி. க சிறக்கப்‌ போற்றினாலும்‌, அவர்‌ நடையில்‌ தூய 
தனித்‌ தமிழ்‌ மணம்‌ வீசவில்லை என்பதையும்‌ அறிய- 
வேண்டும்‌. 
பாக்களுக்குச்‌ சீரும்‌, தொடையும்‌, அடியும்‌ எப்படிச்‌ : 
சிறந்து நிற்ன்றனவோ, அப்படியே உரை நடைக்குச்‌- 
சொல்லாட்சியும்‌, பத்திப்‌ (188) பிரிவும்‌ மிக முக்கிய: 
மானவை. நல்ல சொற்களைக்கொண்ட சிறு சிறு வாக்‌. 
இயங்களாக அமைத்து, அவற்றால்‌ பொருள்‌ அமைதி கருதிச- 
சிறு சிறு பத்திகளை அமைக்கும்‌ திறன்‌ திரு. வி. க. அவர்‌ : 
களிடம்‌ மிக்கிருக்கக்‌ காணலாம்‌. சென்ற இரண்டொரு. 


.." [, இந்தியாவும்‌ விடுதலையும்‌ பக்‌. 66, 67 


-230 தமிழ்‌ உரை நடை 


- நூற்றுண்டுகளில்‌ உரை நடை வளர்ச்சி பெற்று.லுங்கூட 
- அந்நாளிளெல்லாம்‌ பத்தி பிரிக்கும்‌ வகை அவ்வளவு அதக 
மாகப்‌ போற்றப்‌ பெறவில்லை. மற்றும்‌, வாக்கியங்களெல்‌ 
லாம்‌ ரீண்டனவாகச்‌--சில பக்கங்கள்‌ செல்லும்‌ அளவிலே 
கூட- அமைந்துள்ளன. எல்லாராலும்‌ அவ்வாக்கியங்களைப்‌ 
படித்து அறிதல்‌ கூடுமோ? எனவே, சின்னஞ்சிறு வாக்கயெங்‌ 
களைக்‌ கொண்டே அரியர்‌ தம்‌ உள்ளக்‌ கருத்தை வெளி 
யில காட்ட இயலும்‌. இரு. வி.க. அத்துறையில்‌ தாமாகவே 
“சென்று எளிமையாக வெற்றி பெற்றார்‌. இன்று அவர்‌ 
- வழிச்‌ சென்று பல பத்‌இரிகாசிரியர்களும்‌, பேராசிரியர்களும்‌ 
. நலல பயன்களைப்‌ பெறுகின்றார்கள்‌ என்பது கண்கூடு. 
இனறு--இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இடையிலேதான்‌ 
தமிழ்‌ உரை நடை என்பது என்ன என்று ஆராயக்கூடிய 
அறிவு மனப்பானமையும்‌ மக்கள்‌ உள்ளத்தில்‌ இடம்‌ பெற்‌ 
ள்ளது. மேலை நாட்டிலே பல அண்டுகளாக எழுதி 
வைக்கப்பெற்ற உரை நடை இலக்கணங்களை ஆய்ந்து, 
..அவவிலக்கண நெறி பிறழா வகையில்‌ தமிழ்‌ உரை ஈ௩டை 
. அமைந்துள்ளதா எனப்‌ பகுத்துப்‌ பார்க்கவும்‌ தொடங்கு 
கின்றனர்‌. எனவே. இந்த நூற்றாண்டின்‌ இடைக்கால 
மாகிய இற்றை நாளில்‌, உரை நடை வளர்ச்சியும்‌ உரை 
நடை பற்றிய அராய்ச்சி . வளர்ச்சியும்‌ மிக அதிகமாக 
- வளர்வதைக்‌ காண இயல்கின் றது. 
பிறநாட்டு ஈல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
“பெய்ர்த்தல்‌ வேண்டும்‌, என்ற கனவினைக கண்டார்‌ 
பாரதியார்‌. அ௮க்கனவு இந்த நாளில்‌ நிறைவேறி 
- வருவதைக்‌ காண்கிறோம்‌. இத்துறையிலும்‌ தமிழ்‌ உரை 
நடை வளர்ச்சியுறுகன்றது. அறிவியற்றுறை நால்கள்‌ 
பல நல்ல தமிழில்‌ மொழிபெயர்கீகப்‌ பெறுகன்றன. 
ஆங்கில காட்டுக்‌ கதைகளும்‌ பிற வெளி காட்டுக்‌ கதை 
களும்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்கப்‌ பெறுகின்றன. 


நேற்றும்‌ இன்றும்‌ 234” 





இந்திய நாட்டில்‌ உள்ள வங்காளி, மராத்தி, இந்தி... 
மலையாளம்‌ போன்ற பிற மொழிகளிலிருந்து சிறு கதை. 
களும்‌ பெருகதைகளும்‌ மொழிபெயர்க்கப்‌ பெறுகின்றன... 
பல்வேறு பிற நாட்டார்‌ கருத்துக்கள்‌ தமிழில்‌ உரை 
நடையாக்கப்பெற்று வெளிவருகின்றன விண்வழி இயங்கும்‌: 
விஞ்ஞானக்‌ கருத்துக்கள்‌ வரை இன்று அனைத்தும்‌ : 
மொழிபெயர்க்கப்‌ பெறுகின்றன. எனவே, இன்றைய 
உரைநடை மொழிபெயர்ப்பால்‌ நன்கு .வளர்கிறது : 
என்னலாம்‌. 


உரிமை பெற்ற இந்திய அரசாங்கமும்‌, அதன்‌ : 
உறுப்பு ஆட்சியாக அமையும்‌ சென்னை அரசாங்கமும்‌ 
தமிழும்‌ பிற நாட்டு மொழிகளும்‌ வளரப்‌ பேருதவி செய்‌ : 
இன்றன. வெளி வரும்‌ நல்ல உரைநடை நூல்களுக்குப்‌ - 
பரிசுகள்‌ தருகின்றன. ஒன்றும்‌ அறியாச்‌ சாதாரண 
மக்களும்‌, குழந்தைகளும்‌ உணர்ந்துகொள்ளுகின்‌ ற - 
வகையில்‌ சிறு சிறு எளிய நூலகளை எழுத வைத்துச்‌ - 
சிறந்தவற்றிற்குப்‌ பரிசுகள்‌ வழங்குகின்றன. அரசாங்கத்‌ . 
தார்‌ மட்டுமன்றிச்‌ சில கனித்த சபைகளும்‌ கழகங்களுங்‌ 
கூடக்‌ கட்டுரைப்‌ போட்டி முதலியன நடத்திச்‌ சிறந்த. 
எழுத்தாளர்களுக்கு ஈல்ல வகையில்‌ பரிசளித்துத்‌ தமிழ்‌ . 
உரைநடையை வளர்த்து வருகின்றன. எனவே, இன்றைய : 
உரைநடை வளர்ச்சியில்‌ அனைவரும்‌ பங்கு பெறுகின்றனர்‌. 


இவ்வாறு உரைநடை வளரும்‌ நிலையில்‌ தமிழ்‌.. 
அறிஞர்‌ தம்‌ பங்கனை நல்ல முறையில்‌ செய்து ' உதவு 
கின்றனர்‌. இந்த நாளில்‌ மக்கள்‌ படிக்கும்‌ பழக்கத்தை... 
அதிகமாக வளர்த்துக்கொண்டார்கள்‌; நாட்டில்‌ போதிய: 
நல்ல .நால்கள்‌ இல்லையே என்ற குறையை நீக்கும்‌ வகை 
யிலே அறிஞர்‌ பலர்‌ பலப்பல நால்களைப்‌ பலப்பல வழி” 
களில்‌ எழுதி வந்துள்ளார்கள்‌. இருந்திய வகையில ஈலல : 


32... தமிழ்‌ உரைநடை 





உரைநடை நாட்டில்‌ இன்று வளர்ந்து வருகிறது என்ன 
லாம்‌. சிறப்பாக அறிஞர்‌ சிலர்‌ உயர்ந்த வாழ்வு நலக 
-கருத்துக்களையும்‌ வளர்கின்ற கலை பற்றிய கருத்துக்களை 
யம்‌ நலல உரைநடையில்‌ எழுதி உதவுனெறனர்‌. அவர்‌ 
“களுள்‌ டாக்டர்‌. மு. வரதராசனார்‌, டாக்டர்‌. ரா. பி. சேதுப்‌ 
பிள்ளை, திருவாளர்கள்‌. அண்ணாத்துரை, கி. வ. ஜகந்நாதன்‌ 
'போன்றவர்களின்‌ பணி போற்றத்தக்கதாகும்‌, தமிழ்‌ 
நாட்டில்‌ இன்று நூற்றுவருக்கு மேற்பட்ட நல்ல எழுத்‌ 
தாளர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஓவ்வொருவரைப்‌ பற்றியும்‌ 
தனித்தனியாக ஆராயின்‌ நூல்‌ விரிவடையும்‌, எனவே, 
இநத அளவோடு இன்றைய உரைநடை வளர்ச்சியைப்‌ 
, பற்றிய அய்வினை நிறுத்துவோம்‌. 

இவ்வாறு தெதொல்காப்பியனார்‌ காலத்துக்கு ' முன்‌ 
“தொடங்கி அமைதியாக அசை போட்டு வளர்ந்து வந்த 
உரைநடை, இரந்த இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இடையில்‌ 
. பல வகைபில்‌, பல நிலையில, பல துறையில, பல முறையில்‌ 
வளர்ந்து ஓங்கி நிற்கிறது என்னலாம்‌. *இதன்‌ வளர்ச்சி... 
உரைநடையின்‌ சிறப்பு--மேலும்‌ மேலும்‌ செழித்துச்‌' 
சிறக்க! என வாழ்த்தி நாமும்‌ இந்த நூலை முடிப்போம்‌. 


00% நராயாற்‌ 


சிபா. 3. 14. 1. 


பாரு டமா 
௮00/6 


ரோளகு/சாஸ 1115 
சோவ்ரஎ, &. 1, 


116101 [1628 
1 ப96௦, 4. 8. 


38௦ 8௨வ௦ 

8021:25802/ 611127 

/1281/௦216 800/0 

531 ”ஈ/1ற 51/0 

பாகா ௦7 44/௦1 
ட்ரஊாகரு ளாக . 

604/010086018 2102 

௦௦பீரால்0101100வு 

1! டல 

106 00156 001010 
01011௦ஈ80ு/ ௦14 போன? 
0157 


(116 010150 1 
கார பங 
1400 1056 50/16 
0௦116 ராறு 
௦1 0வர்ப8ா டஸ்ரப20௦8 
பளு ௦1 சாரி 056. 
70௨௨ 07 5ற்6ஸ்ர்‌ 
.. சா்ட்கர்டுப்கற௪ 
[0115 1086 5016 
1. இர |1ர்000011௦ 7 ௦ 6௫ 
51பர0ெ/ ௦7 (/ர்ள்கர்பா2 
2. 8016 £/ற௦1ற105 07 . 
18:11 த 111701 
_டாந்க ேோ!(108] 56856 
சரா] 1800 36815 800 
௨.7௨ இ௱கர்‌0ரறு 0ரீ 056 
.௨-2ழ01004/ 101 806107 


எடுத்தாண்ட தமிழ்‌ நூல்கள்‌ 


தொல்காப்பியம்‌ 
அகநானூறு 
புறநானூறு 


பரிபாடல்‌ 


பத்துப்பாட்டு 
பதிற்றுப்பத்து 
சீவக சிந்தாமணி 
சிலப்பதிகாரம்‌ ' ' 
குறுந்தொகை 
திருக்குறள்‌ 


இறையனார்‌ களவியல்‌ உரை 
. அப்பர்‌ தேவாரம்‌ 

சுந்தரர்‌ தேவாரம்‌ 

நேமிநாதம்‌ 

திருவாய்மொழி 

. நன்னூல்‌ 

இலக்கண விளக்கம்‌ 
இலக்கணக்கொத்து 

தொல்‌. பாயிர விருத்தி 


தொல்‌. முதற்சூத்திர விருத்தி 


சிவஞான பாடியம்‌ 


உரைகள்‌ 


டாக்டர்‌ ௨. வே. சா. 
முன்னுரை 


டாகடர்‌ ௨, வே. சா. 
முன்னுரை: ? 


உச 


டாகடர்‌ ௨. வே. சா. 
முன்னுரை 


(உரை) 


வை, மு. சடகோபராமா 
நுஜாசாரியார்‌ 
முன்னுரை 


.குணவீர பண்டிதர்‌ 

ஈட்டு உரை 

சங்கர நமச்சிவாயர்‌ உரை 
வைத்தியநாத தேசிகர்‌ 
சாமிநாத தேசிகா 
அஃிவஞான மானிவர்‌ 


மதுரைக்‌ கலம்பகம்‌ 
வெண்பாப்‌ பாட்டியல்‌ 


தொண்டை மண்டல சதகம்‌ 


நாட்குறிப்பு 

சிவசமயவாத உரை மறுப்பு 
ஞானோபதேச காண்டம்‌ 
அறன்‌ - 

போப்புக்‌ கட்டுரை 
கால்டுவெல்‌ கட்டுரை 

- திருவருட்பா உரைப்‌ பகுதி 
பெரிய புராண வசனம்‌ 
தமிழ்‌ வியாசங்கள்‌ 


தொலைவில்‌ உணர்தல்‌ 
மாணிக்கவாசகர்‌ வரலாறு 
முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி 
கலாவதி 


மனோகரன்‌ 

இந்தியாவும்‌ விடுதலையும்‌ 
தமிழ்ச்‌ சாசனங்கள்‌ 
தென்னிந்திய சாசனங்கள்‌ 
சிந்தனைக்‌ கட்டுரைகள்‌ 
தமிழ்ச்‌ சுடர்‌ மணிகள்‌ 
சோழர்‌ வரலாறு 

_ கலைக களஞ்சியம்‌ 

தமிழக வரலாறு 
சுதேசமித்திரன்‌ 


-- குமரகுருபரர்‌ 
கார. ர. கோவிந்தராச 
முதலியார்‌ முன்னுரை 


அ அனந்தரங்கம்‌ பிள்ளை 
_வஞான சுவாமிகள்‌ 
தத்துவபோத சுவாமிகள்‌ 
வீரமாமுனிவர்‌ 


இராமலிங்க சுவாமிகள்‌ 

அறுமுக நாவலர்‌ 

அ செல்வககேசவராய 
முதலியார்‌ 

மறைமலை அடிகள்‌ 

௮99, கே. சூரியகாராயண 
சாத்திரியார்‌ 

அப. சம்பந்த முதலியார்‌ : 


இரு. வி. க. 
வ. தங்கைய நாடார்‌ 


வையாபுரிப்‌ பிள்ளை 


சதாசிவ பண்டாரத்தார்‌ 


௮௮, மூ. ப. 
அ.இபாவளி மலர்‌ 


